Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


அமரர்‌ கல்கியின 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
பாகம்‌ - 1அ - புது வெள்ளம்‌ 
(அத்தியாயங்கள்‌ 1- 30) 


kalk1yin2 
ponniyin celvan 
part-la putu veLLam (chapters 1- 30) 
1n tamil script, TSCII format 


38 38 36 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Etext preparation: Mr. Bhaskaran Sankaran and colleagues of Anna University - KBC 
Research Center, MIT - Chrompet Campus, Chennai, India. 

Proof-reading: Mr. S. Anbumani, Mr. N.D. Logasundaram, Mr. Narayanan Govindarajan, 
Ms. Pavithra Srinivasan, Mr. Ramachandran Mahadevan, Ms. Sathya, Mr. Sreeram 
Krishnamoorthy, Dr. Sridhar Rathinam, Mrs. Srilatha Rajagopal, Mr. Vinoth Jagannathan 
Etext prep. in html/web version: Mr. S. Anbumani, Blacksburg, Virginia, USA 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
முதலாவது பாகம்‌ - புது வெள்ளம்‌ 


நூலடக்கம்‌ - முதலாவது பாகம்‌ - புது வெள்ளம்‌ 
முதலாவது அத்தியாயம்‌ - ஆடித்திருநாள்‌ 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ - ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி 
மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - விண்ணகரக்‌ கோயில்‌ 
நாலாம்‌ அத்தியாயம்‌ - கடம்பூர்‌ மாளிகை 
ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ - குரவைக்‌ கூத்து 
ஆறாம்‌ அத்தியாயம்‌ - நடுநிசிக்‌ கூட்டம்‌ 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ - சிரிப்பும்‌ கொதிப்பும்‌ 
எட்டாம்‌ அத்தியாயம்‌ - பல்லக்கில்‌ யார்‌? 
ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ - வழிநடைப்‌ பேச்சு 
பத்தாம்‌ அத்தியாயம்‌ - குடந்தை சோதிடர்‌ 


பதினோறாம்‌ அத்தியாயம்‌ - திடூம்பிரவேசம்‌ 
பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ - நந்தினி 
பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - வளர்பிறைச்‌ சந்திரன்‌ 
பதினான்காம்‌ அத்தியாயம்‌ - ஆற்றங்கரை முதலை 
பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ - வானதியின்‌ ஜாலம்‌ 
பதினாறாம்‌ அத்தியாயம்‌ - அருள்மொழிவர்மர்‌ 
பதினேழாம்‌ அத்தியாயம்‌ - குதிரை பாய்ந்தது! 
பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ - இடும்பன்காரி 
பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - ரணகள அரண்யம்‌ 
இருபதாம்‌ அத்தியாயம்‌ - "முதற்‌ பகைவன்‌!" 


இருபத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - திரை சலசலத்தது! 
இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ - வேளக்காரப்‌ படை 
இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - அமுதனின்‌ அன்னை 
இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - காக்கையும்‌ குயிலும்‌ 
இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - கோட்டைக்குள்ளே 
இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - "அபாயம்‌! அபாயம்‌!" 
இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - ஆஸ்தானப்‌ புலவர்கள்‌ 
இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ - இரும்புப்‌ பிடி 
இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - "நம்‌ விருந்தாளி" 
முப்பதாம்‌ அத்தியாயம்‌ - சித்திர மண்டபம்‌ 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
முதலாவது பாகம்‌ - புது வெள்ளம்‌ 


முதலாவது அத்தியாயம்‌ 
ஆடித்திருநாள்‌ 


ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில்‌ கற்பனை ஓடத்தில்‌ ஏறி நம்முடன்‌ சிறிது நேரம்‌ 
பிரயாணம்‌ செய்யுமாறு நேயர்களை அழைக்கிறோம்‌. விநாடிக்கு ஒரு நூற்றாண்டு வீதம்‌ எளிதில்‌ 
கடந்து இன்றைக்குத்‌ தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு (1950ல்‌ எழுதியது) ஆண்டுகளுக்கு 
முந்திய காலத்துக்குச்‌ செல்வோமாக. 


தொண்டை நாட்டுக்கும்‌ சோழ நாட்டுக்கும்‌ இடையில்‌ உள்ள திருமுனைப்பாடி 
நாட்டின்‌ தென்பகுதியில்‌, தில்லைச்‌ சிற்றம்பலத்துக்கு மேற்கே இரண்டு காததூரத்தில்‌, அலை 
கடல்‌ போன்ற ஓர்‌ ஏரி விரிந்து பரந்து கிடக்கிறது. அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர்‌. அது 
தெற்கு வடக்கில்‌ ஒன்றரைக்‌ காத நீளமும்‌ கிழக்கு மேற்கில்‌ அரைக்‌ காத அகலமும்‌ உள்ளது. 
காலப்போக்கில்‌ அதன்‌ பெயர்‌ சிதைந்து இந்நாளில்‌ 'வீராணத்து ஏரி' என்ற பெயரால்‌ வழங்கி 
வருகிறது.புது வெள்ளம்‌ வந்து பாய்ந்து ஏரியில்‌ நீர்‌ நிரம்பித்‌ ததும்பி நிற்கும்‌ ஆடி ஆவணி 
மாதங்களில்‌ வீரநாராயண ஏரியைப்‌ பார்ப்பவர்‌ எவரும்‌ நம்முடைய பழந்தமிழ்‌ நாட்டு 
முன்னோர்கள்‌ தங்கள்‌ காலத்தில்‌ சாதித்த அரும்பெரும்‌ காரியங்களைக்‌ குறித்துப்‌ பெருமிதமும்‌ 
பெரு வியப்பும்‌ கொள்ளாமலிருக்க முடியாது. நம்‌ மூதாதையர்கள்‌ தங்களுடைய நலனுக்கும்‌ 
தங்கள்‌ காலத்திய மக்களின்‌ நலனுக்கும்‌ உரிய காரியங்களை மட்டுமா செய்தார்கள்‌? தாய்த்‌ 
திருநாட்டில்‌ தங்களுக்குப்‌ பிற்காலத்தில்‌ வாழையடி வாழையாக வரப்போகும்‌ ஆமிரங்கால 
சந்ததிகளுக்கும்‌ நன்மை பயக்கும்‌ மாபெரும்‌ செயல்களை நிறைவேற்றி விட்டுப்‌ போனார்கள்‌ 
அல்லவா? 


ஆடித்‌ திங்கள்‌ பதினெட்டாம்‌ நாள்‌ முன்‌ மாலை நேரத்தில்‌ அலை கடல்‌ போல்‌ விரிந்து 
பரந்திருந்த வீர நாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன்‌ குதிரை ஏறிப்‌ பிரயாணம்‌ செய்து 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ தமிழகத்து வீர சரித்திரத்தில்‌ புகழ்பெற்ற வாணர்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌. வல்லவரையன்‌ வந்தியத்தேவன்‌ என்பது அவன்‌ பெயர்‌. நெடுந்தூரம்‌ பிரயாணம்‌ 
செய்து அலுத்துக்களைத்திருந்த அவனுடைய குதிரை மெள்ள மெள்ள நடந்து சென்று 
கொண்டிருந்தது. அதைப்‌ பற்றி அந்த இளம்‌ வீரன்‌ கவலைப்படவில்லை. அகண்டமான அவன்‌ வீர 
நாராயண ஏரியின்‌ தோற்றம்‌ அவன்‌ உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது. 


ஆடிப்‌ பதினெட்டாம்‌ பெருக்கன்று சோழநாட்டு நதிகளிலெல்லாம்‌ வெள்ளம்‌ 
இருகரையும்தொட்டுக்‌ கொண்டு ஓடுவது வழக்கம்‌. அந்த நதிகளிலிருந்து தண்ணீர்‌ பெறும்‌ 
ஏரிகளும்‌ பூரணமாக நிரம்பிக்‌ கரையின்‌ உச்சியைத்‌ தொட்டுக்‌ கொண்டு அலைமோதிக்‌ 
கொண்டிருப்பது வழக்கம்‌. வட காவேரி என்று பக்தர்களாலும்‌ கொள்ளிடம்‌ என்று பொது 
மக்களாலும்‌ வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின்‌ வழியாகத்‌ தண்ணீர்‌ வந்து வீர நாராயண 
ஏரியில்‌ பாய்ந்து அதை ஒரு பொங்கும்‌ கடலாக ஆக்கியிருந்தது. அந்த ஏரியின்‌ எழுபத்து நான்கு 
கணவாய்களின்‌ வழியாகவும்‌ தண்ணீர்‌ குமுகுமுவென்று பாய்ந்து சுற்றுப்‌ பக்கத்தில்‌ நெடுந்தூரத்து 
க்கு நீர்வளத்தை அளித்துக்‌ கொண்டிருந்தது. அந்த ஏரித்‌ தண்ணீரைக்‌ கொண்டு 
கண்ணுக்கெட்டிய தூரம்‌ கழனிகளில்‌ உழவும்‌ விரை தெளியும்‌ நடவும்‌ நடந்து கொண்டிருந்தன. 
உழுது கொண்டிருந்த குடியானவர்களும்‌ நடவு நட்டுக்‌ கொண்டிருந்த குடியானப்‌ பெண்களும்‌ 
இனிய இசைகளில்‌ குதூகலமாக அங்கங்கே பாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இதையெல்லாம்‌ 
கேட்டுக்‌ கொண்டு வந்தியத்தேவன்‌ களைத்திருந்த குதிரையை விரட்டாமல்‌ மெதுவாகவே 
போய்க்‌ கொண்டிருந்தான்‌. ஏரிக்கரை மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு எழுபத்துநாலு 
கணவாய்கள்‌ உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும்‌ 
நோக்கத்துடன்‌ அவன்‌ கணவாய்களை எண்ணிக்‌ கொண்டே வந்தான்‌.ஏறக்குறைய ஒன்றரைக்‌ 


காத தூரம்‌ அவன்‌ அந்த மாபெரும்‌ ஏரிக்கரையோடு வந்த பிறகு எழுபது கணவாய்களை 
எண்ணியிருந்தான்‌. 


ஆகா! இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஏரி? எத்தனை நீளம்‌? எத்தனை அகலம்‌? 
தொண்டை நாட்டில்‌ பல்லவப்‌ பேரரசர்களின்‌ காலத்தில்‌ அமைத்த ஏரிகளையெல்லாம்‌ இந்த 
ஏரிக்கு முன்னால்‌ சிறிய குளங்குட்டைகள்‌ என்றே சொல்லத்‌ தோன்றும்‌ அல்லவா? வட 
காவேரியில்‌ வீணாகச்‌ சென்று கடலில்‌ விழும்‌ தண்ணீரைப்‌ பயன்படுத்துவதற்காக மதுரை 
கொண்ட பராந்தகரின்‌ புதல்வர்‌ இளவரசர்‌ இராஜாதித்தர்‌ இந்தக்‌ கடல்‌ போன்ற ஏரியை 
அமைக்க வேண்டுமென்று எண்ணினாரே? எண்ணி அதைச்‌ செயலிலும்‌ நிறைவேற்றினாரே? அவர்‌ 
எப்பேர்ப்பட்ட அறிவாளியாயிருந்திருக்க வேண்டும்‌? வீர பெளருஷத்திலேத்தான்‌ அவருக்கு 
இணை வேறு யார்‌? தக்கோலத்தில்‌ நடந்த போரில்‌ தாமே முன்னணியில்‌ யானை மீது ஏறிச்‌ 
சென்று போராடினார்‌ அல்லவா? போராடிப்‌ பகைவர்களின்‌ வேலை மார்பிலே தாங்கிக்‌ கொண்டு 
உயிர்நீத்தார்‌ அல்லவா? அதனால்‌ 'யானை மேல்‌ துஞ்சிய தேவர்‌' எனப்‌ பெயர்பெற்று வீர 
சொர்க்கம்‌ அடைந்தார்‌ அல்லவா? 


இந்தச்‌ சோழ குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான்‌! அவர்கள்‌ வீரத்தில்‌ 
எப்படியோ, அப்படியே அறத்திலும்‌ மிக்கவர்கள்‌. அறத்தில்‌ எப்படியோ அப்படியே 
தெய்வபக்தியில்‌ சிறந்தவர்கள்‌. அத்தகைய சோழ குல மன்னர்களுடன்‌ நட்புரிமை கொள்ளும்‌ 
பேறு தனக்குக்‌ கிடைத்திருப்பது பற்றி நினைக்க நினைக்க வந்தியத்தேவனுடைய தோள்கள்‌ 
பூரித்தன. மேற்குத்‌ திசையிலிருந்து விர்ரென்று அடித்த காற்றினால்‌ வீர நாராயண ஏரித்‌ தண்ணீர்‌ 
அலைமோதிக்‌ கொண்டு கரையைத்‌ தாக்கியதுபோல்‌ அவனுடைய உள்ளமும்‌ பெருமிதத்தினால்‌ 
பொங்கித்‌ ததும்பிற்று. 


இப்படியெல்லாம்‌ எண்ணிக்‌ கொண்டு வீர நாராயண ஏரிக்‌ கரையின்‌ தென்கோடிக்கு 
வந்தியத்தேவன்‌ வந்து சேர்ந்தான்‌. அங்கே வட காவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடவாறு, 
ஏரியில்‌ வந்து சேரும்‌ காட்சியைக்‌ கண்டான்‌. ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம்‌ வரையில்‌ 
ஏரியின்‌ உட்புறம்‌ படுகையாக அமைந்திருந்தது. வெள்ளம்‌ வந்து மோதும்போது கரைக்குச்‌ சேதம்‌ 
உண்டாகாமலிருக்கும்‌ பொருட்டு அந்தப்‌ படுகையில்‌ கருவேல மரங்களையும்‌ விளாமரங்களையும்‌ 
நட்டு வளர்த்திருந்தார்கள்‌. கரையோரமாக நாணல்‌ அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. 
தென்மேற்குத்‌ திசையிலிருந்து இருபுறமும்‌ மர வரிசையுடன்‌ வடவாற்றின்‌ வெள்ளம்‌ வந்து ஏரியில்‌ 
கலக்கும்‌ காட்சி சற்றுத்‌ தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகிய வர்ணக்‌ கோலம்‌ போட்டது 
போல்‌ காணப்பட்டது. 


இந்த மனோகரமான தோற்றத்தின்‌ இனிமையையும்‌ குதூகலத்தையும்‌ அதிகப்படுத்து 
ம்படியான இன்னும்‌ சில காட்சிகளை வந்தியத்தேவன்‌ அங்கே கண்டான்‌. 


அன்று பதினெட்டாம்‌ பெருக்குத்‌ திருநாள்‌ அல்லவா? பக்கத்துக்‌ கிராமங்களிலிருந்து, 
தந்த நிறத்‌ தென்னங்குருத்துகளால்‌ சப்பரங்கள்‌ கட்டி இழுத்துக்‌ கொண்டு கும்பல்‌ கும்பலாக 
மக்கள்‌ அங்கே வந்து கொண்டிருந்தார்கள்‌. ஆண்களும்‌ பெண்களும்‌ குழந்தைகளும்‌ சில 
வயோதிகர்களும்‌ கூடப்‌ புதிய ஆடைகள்‌ அணிந்து விதவிதமான அலங்காரங்கள்‌ செய்து 
கொண்டு வந்திருந்தார்கள்‌. பெண்களின்‌ கூந்தல்களைத்‌ தாழம்பூ, செவந்திப்பூ, மல்லிகை, 
முல்லை, இருவாட்சி, செண்பகம்‌ முதலிய மலர்கள்‌ கொத்துக்‌ கொத்தாய்‌ அலங்கரித்தன. 
கூட்டாஞ்சோறும்‌, சித்திரான்னமும்‌ எடுத்துக்‌ கொண்டு பலர்‌ குடும்பம்‌ குடும்பமாக 
வந்திருந்தார்கள்‌. சிலர்‌ ஏரிக்கரையில்‌ தண்ணீர்‌ ஓரமாக நின்று கொண்டு, சித்திரான்னம்‌ 
முதலியவற்றைக்‌ கமுகு மட்டைகளில்‌ போட்டுக்‌ கொண்டு உண்டார்கள்‌. இன்னும்‌ சில 
தைரியசாலிகள்‌ சிறிது தூரம்‌ தண்ணீரில்‌ நடந்து சென்று வடவாற்றங்கரையை அடைந்து அங்கு 
நின்றபடி சாப்பிட்டார்கள்‌. குழந்தைகள்‌ சிலர்‌ சாப்பிட்ட கமுகு மட்டைகளைக்‌ கணவாய்களின்‌ 
ஓரமாய்‌ எறிய, அந்த மட்டைகள்‌ கணவாய்களின்‌ வழியாக ஏரிக்கரைக்கு வெளியே விழுந்தடித்து 
ஓடி வருவதைக்‌ கண்டு கைகொட்டிச்‌ சிரித்தார்கள்‌. ஆடவர்களில்‌ சில வம்புக்காரர்கள்‌ தங்கள்‌ 
காதலிகளின்‌ கூந்தல்களில்‌ சூடியிருந்த மலர்களை அவர்கள்‌ அறியாமல்‌ எடுத்துக்‌ கணவாய்‌ 


ஓரத்தில்‌ விட்டு ஏரிக்கரைக்கு மறு பக்கத்தில்‌ அவை ஓடி வருவதைக்‌ கண்டு மகிழ்ந்தார்கள்‌. 
இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டு சிறிது நேரம்‌ வல்லவரையன்‌ அங்கேயே நின்று 
கொண்டிருந்தான்‌. அங்கு நின்ற பெண்களில்‌ இனிய குரலையுடைய சிலர்‌ பாடுவதையும்‌ காது 
கொடுத்துக்‌ கேட்டான்‌. அவர்கள்‌ ஓடப்பாட்டும்‌, வெள்ளப்‌ பாட்டும்‌, கும்மியும்‌, சிந்தும்‌ 
பாடினார்கள்‌. 


"வடவாறு பொங்கி வருது 

வந்து பாருங்கள்‌, பள்ளியரே! 
வெள்ளாறு விரைந்து வருது 
வேடிக்கை பாருங்கள்‌, தோழியரே! 
காவேரி புரண்டூ வருது காண 
வாருங்கள்‌, பாங்கியரே!"' 


என்பன போன்ற வெள்ளப்‌ பாட்டுக்கள்‌ வந்தியத்தேவன்‌ செவிகளில்‌ இன்ப 
வெள்ளமாகப்‌ பாய்ந்தன. 


வேறு சிலர்‌ சோழ குல மன்னர்களின்‌ வீரப்‌ புகழைக்‌ கூறும்‌ பாடல்களைப்‌ பாடினார்கள்‌. 
முப்பத்திரண்டு போர்களில்‌ ஈடுபட்டு, உடம்பில்‌ தொண்ணூற்றாறு காயங்களை 
ஆபரணங்களாகப்‌ பூண்டிருந்த விஜயாலய சோழனின்‌ வீரத்தைச்‌ சில பெண்கள்‌ பாடினார்கள்‌. 
அவனுடைய மகன்‌ ஆதித்த சோழனுடைய வீரத்தைப்‌ போற்றி, அவன்‌ காவேரி நதி 
உற்பத்தியாகுமிடத்திலிருந்து கடலில்‌ சேரும்‌ இடம்‌ வரையில்‌ அறுபத்து நாலு சிவாலயங்கள்‌ 
எடுப்பித்ததை ஒரு பெண்‌ அழகிய பாட்டாகப்‌ பாடினாள்‌. 


ஆதித்தனுடைய மகன்‌ பராந்தக சோழ மகாராஜன்‌ பாண்டியர்களையும்‌ 
பல்லவர்களையும்‌ சேரர்களையும்‌ வென்று, ஈழத்துக்குப்‌ படை அனுப்பி வெற்றிக்‌ கொடி நாட்டிய 
மெய்க்‌ கீர்த்தியை இன்னொரு பெண்‌ உற்சாகம்‌ ததும்பப்‌ பாடினாள்‌. ஒவ்வொருத்தியும்‌ 
பாடியபோது அவளைச்‌ சுற்றிலும்‌ பலர்‌ நின்று கேட்டார்கள்‌. அவ்வப்போது "ஆ! ஆ!" என்று 
கோவித்துத்‌ தங்கள்‌ மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டார்கள்‌. 


குதிரை மீது இருந்தபடியே அவர்களுடைய பாடல்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த 
வந்தியத்தேவனை ஒரு மூதாட்டி கவனித்தாள்‌. "தம்பி! வெகு தூரம்‌ வந்தாய்‌ போலிருக்கிறது. 
களைத்திருக்கிறாய்‌! குதிரை மீதிருந்து இறங்கி வந்து கொஞ்சம்‌ கூட்டாஞ்சோறு சாப்பிடு!" 
என்றாள்‌. 


உடனே, பல இள நங்கைகள்‌ நம்‌ வாலிபப்‌ பிரயாணியைப்‌ பார்த்தார்கள்‌. அவனுடைய 
தோற்றத்தைக்‌ குறித்துத்‌ தங்களுக்குள்‌ இரகசியமாய்ப்‌ பேசிக்‌ கொண்டு கலகலவென்று 
சிரித்தார்கள்‌. வந்தியத்தேவனை ஒரு பக்கம்‌ வெட்கமும்‌ இன்னொருபுறம்‌ குதூகலமும்‌ பிடுங்கித்‌ 
தின்றன. அந்த மூதாட்டி சொற்படி இறங்கிச்‌ சென்று அவள்‌ தரும்‌ உணவைச்‌ சாப்பிடலாமா 
என்று ஒருகணம்‌ சிந்தித்தான்‌. அப்படிச்‌ சென்றால்‌ அங்கே நின்ற இளமங்கைமார்கள்‌ பலரும்‌ 
அவனைச்‌ சூழ்ந்து கொண்டூ பரிகசித்துச்‌ சிரிப்பார்கள்‌ என்பது நிச்சயம்‌. அதனால்‌ என்ன? 
அத்தனை அழகிய பெண்களை ஒரே இடத்தில்‌ காண்பது சுலபமான காரியமா? அவர்கள்‌ 
தன்னைப்‌ பரிகசித்துச்‌ சிரித்தாலும்‌ அந்த ஒலி தேவகானமாகவே இருக்கும்‌. வந்தியத்தேவனின்‌ 
யெளவனக்‌ கண்களுக்கு அந்த ஏரிக்கரையில்‌ நின்ற நங்கைகள்‌ எல்லாரும்‌ அரம்பைகளாகவும்‌ 
மேனகைகளாகவுமே தோன்றினார்கள்‌! 


ஆனால்‌ அதே சமயத்தில்‌ தென்மேற்குத்‌ திசையில்‌ வடவாற்றின்‌ நீரோட்டத்தில்‌ 
தோன்றிய ஒரு காட்சி அவனைச்‌ சிறிது தயங்கச்‌ செய்தது. வெள்ளைப்‌ பாய்கள்‌ விரிக்கப்பட்ட 
ஏழெட்டுப்‌ பெரிய ஓடங்கள்‌, வெண்சிறகுகளை விரித்துக்‌ கொண்டு நீரில்‌ மிதந்து வரும்‌ அன்னப்‌ 
பட்சிகளைப்‌ போல்‌, மேலக்‌ காற்றினால்‌ உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன. 


ஏரிக்கரையில்‌ பலவகைக்‌ களியாட்டங்களில்‌ ஈடுபட்டிருந்த ஜனங்கள்‌ அத்தனை பேரும்‌ 
அந்தப்‌ படகுகள்‌ வரும்‌ திசையையே ஆவலுடன்‌ பார்க்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


அந்தப்‌ படகுகளிலே ஒரு படகு எல்லாவற்றுக்கும்‌ முன்னதாக விரைந்து வந்து ஏரிக்கரை 
வடக்கு நோக்கித்‌ திரும்பும்‌ மூலையை அடைந்தது. அந்தப்‌ படகில்‌ கூரிய பிரகாசமான 
வேல்களை ஏந்திய ஆஜானுபாகுவான வீரர்கள்‌ பலர்‌ இருந்தார்கள்‌. 


அவர்களில்‌ சிலர்‌ ஏரிக்கரையில்‌ குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களைப்‌ பார்த்துப்‌ 
"போங்கள்‌! போங்கள்‌!" என்று விரட்டினார்கள்‌. அவர்கள்‌ அதிகமாக விரட்டுவதற்கு இடம்‌ 
வையாமல்‌ ஜனங்களும்‌ அவரவர்களுடைய பாத்திரங்கள்‌ முதலியவற்றை எடுத்துக்‌ கொண்டு 
விரைந்து கரையேறத்‌ தொடங்கினார்கள்‌. 


வந்தியதேவனுக்கு இது ஒன்றும்‌ விளங்கவில்லை, இந்த வீரர்கள்‌ யார்‌? பின்னால்‌ வரும்‌ 
பாய்‌ விரித்த படகுகளில்‌ யார்‌ வருகிறார்கள்‌? எங்கிருந்து வருகிறார்கள்‌? ஒருவேளை அரச 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களாயிருப்பார்களோ? 


ஏரிக்கரையில்‌ கையிலே கோல்‌ பிடித்து நின்ற பெரியவர்‌ ஒருவரை வல்லவரையன்‌ 
அணுகினான்‌. "ஐயா! இந்த வீரர்கள்‌ யாரைச்‌ சேர்ந்தவர்கள்‌? அதோ பின்னால்‌ வரும்‌ 
அன்னக்கூட்டம்‌ போன்ற ஓடங்கள்‌ யாருடையவை? எதற்காக இவ்வீரர்கள்‌ மக்களை 
விரட்டுகிறார்கள்‌? மக்களும்‌ எதற்காக விரைகிறார்கள்‌?"' என்று கேள்விகளை அடுக்கினான்‌. 


"தம்பி! உனக்குத்‌ தெரியவில்லையா, என்ன? அதோ அந்தப்‌ படகுகளின்‌ நடுப்‌ படகில்‌ 
ஒரு கொடி பறக்கிறதே! அதில்‌ என்ன எழுதியிருக்கிறது, பார்‌!" என்றார்‌ பெரியவர்‌. 


"பனைமரம்‌ போல்‌ தோன்றுகிறது." 


"பனைமரந்தான்‌! பனைமரக்‌ கொடி பழுவேட்டரையர்‌ கொடி என்று உனக்குத்‌ 
தெரியாதா?" 


"மகாவீரர்‌ பழுவேட்டரையரா வருகிறார்‌?" என்று வந்தியத்தேவன்‌ திடுக்கிட்ட குரலில்‌ 
கேட்டான்‌. 


"அப்படிதான்‌ இருக்க வேண்டும்‌; பனைமரக்‌ கொடியை உயர்த்திக்‌ கொண்டு வேறு யார்‌ 
வரமுடியும்‌?" என்றார்‌ பெரியவர்‌. 


வல்லவரையனுடைய கண்கள்‌ அளவிலா வியப்பினால்‌ விரிந்து படகுகள்‌ வந்த திசையை 
நோக்கின. பழுவேட்டரையரைப்‌ பற்றி வல்லவரையன்‌ எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான்‌. 
யார்தான்‌ கேள்விப்படாமலிருக்க முடியும்‌? தெற்கே ஈழநாட்டிலிருந்து வடக்கே கலிங்க நாடு 
வரையில்‌ அண்ணன்‌ தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர்‌, சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ 
என்பவர்களுடைய பெயர்கள்‌ பிரசித்தமாயிருந்தன. உறையூருக்குப்‌ பக்கத்தில்‌ வட காவேரியின்‌ 
வடகரையில்‌ உள்ள பழுவூர்‌ அவர்களுடைய நகரம்‌. விஜயாலய சோழன்‌ காலத்திலிருந்து 
பழுவேட்டரையர்‌ குலம்‌ வீரப்‌ புகழ்பெற்றிருந்தது. அக்குடும்பத்தார்‌ சோழ மன்னர்‌ குடும்பத்துடன்‌ 
கொள்வினை - கொடுப்பினை செய்து வந்தனர்‌. இது காரணமாகவும்‌, அவர்களுடைய 
குலத்தொன்மை, வீரப்புகழ்‌ இவை காரணமாகவும்‌ பழுவேட்டரையர்‌ குலம்‌ அரச குலத்தின்‌ 
சிறப்புகள்‌ எல்லாம்‌ பெற்றிருந்தது. தனியாகக்‌ கொடி போட்டுக்‌ கொள்ளும்‌ உரிமையும்‌ 
அக்குலத்துக்கு உண்டு. 


இப்போதுள்ள பழுவேட்டரையர்‌ இருவரில்‌ மூத்தவர்‌ இருபத்து நான்கு போர்களில்‌ 
ஈடுபட்டவர்‌. அவருடைய காலத்தில்‌ அவருக்கு இணையான வீரர்‌ சோழ நாட்டில்‌ 
யாருமில்லையென்று புகழ்பெற்றவர்‌. இப்போது பிராயம்‌ ஐம்பதுக்கு மேல்‌ ஆகிவிட்டபடியால்‌ 


அவர்‌ போர்க்களங்களுக்கு நேரில்‌ செல்வதில்லை. ஆனால்‌ சோழ நாட்டூ அரசாங்கத்தில்‌ மிக 
உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார்‌. அவர்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ தனாதிகாரி; 
தான்யாதிகாரி; தனபண்டாரமும்‌ தான்ய பண்டாரமும்‌ அவருடைய அதிகாரத்தில்‌ இருந்தன. 
அரசியலின்‌ தேவைக்குத்‌ தகுந்தபடி இறை விதித்து வசூலிக்கும்‌ அதிகாரம்‌ அவரிடம்‌ இருந்தது. 
எந்தச்‌ சிற்றரசரையும்‌, கோட்டத்‌ தலைவரையும்‌, பெரிய குடித்தனக்காரரையும்‌, "இவ்வாண்டு 
இவ்வளவு இறை தர வேண்டும்‌?" என்று கட்டளையிட்டு வசூலிக்கும்‌ உரிமை அவருக்கு இருந்தது 

. ஆகவே, சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்தபடியாகச்‌ சோழ சாம்ராஜ்யத்தில்‌ இப்போது 
வலிமை மிக்கவர்‌ பழுவேட்டரையர்தான்‌. 


அத்தகைய மகா வீரரும்‌ அளவிலா வலிமையும்‌ அதிகாரமும்‌ படைத்தவருமான, பெரிய 
பழுவேட்டரையரைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆவல்‌ வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில்‌ 
பொங்கியது. ஆனால்‌ அதே சமயத்தில்‌, காஞ்சி நகரின்‌ புதிய பொன்‌ மாளிகையில்‌ இளவரசர்‌ 
ஆதித்த கரிகாலர்‌ தன்னிடம்‌ அந்தரங்கமாகச்‌ சொன்ன செய்தி அவனுக்கு நினைவு வந்தது. 


"வந்தியத்தேவா! நீ சுத்த வீரன்‌ என்பதை நன்கு அறிவேன்‌. அத்துடன்‌ நீ நல்ல அறிவாளி 
என்று நம்பி இந்த மாபெரும்‌ பொறுப்பை உன்னிடம்‌ ஒப்புவிக்கிறேன்‌. நான்‌ கொடுத்த இரு 
ஓலைகளில்‌ ஒன்றை என்‌ தந்‌ைத மகாராஜாவிடமும்‌ இன்னொன்றை என்‌ சகோதரி 
இளையபிராட்டியிடமும்‌ ஒப்புவிக்க வேண்டும்‌. தஞ்சையில்‌ இராஜ்யத்தின்‌ பெரிய பெரிய 
அதிகாரிகளைப்‌ பற்றிக்‌ கூட ஏதேதோ கேள்விப்படுகிறேன்‌. ஆகையால்‌ நான்‌ அனுப்பும்‌ செய்தி 
யாருக்கும்‌ தெரியக்‌ கூடாது. எவ்வளவு முக்கியமானவராயிருந்தாலும்‌ நீ என்னிடமிருந்து ஓலை 
கொண்டு போவது தெரியக்கூடாது. வழியில்‌ யாருடனும்‌ சண்டை பிடிக்க கூடாது. நீயாக வலுச்‌ 
சண்டைக்குப்‌ போகாமலிருந்தால்‌ மட்டும்‌ போதாது. மற்றவர்கள்‌ வலுச்‌ சண்டைக்கு இழுத்தாலும்‌ 
நீ அகப்பட்டுக்‌ கொள்ளக்‌ கூடாது. உன்னுடைய வீரத்தை நான்‌ நன்கறிவேன்‌. எத்தனையோ 
தடவை நிரூபித்திருக்கிறாய்‌, ஆகையால்‌ வலிய வரும்‌ சண்டையிலிருந்து விலகிக்‌ கொண்டாலும்‌ 
கெளரவக்‌ குறைவு ஒன்றும்‌ உனக்கு ஏற்பட்டு விடாது. முக்கியமாக, பழுவேட்டரையர்களிடமும்‌ 
என்‌ சிறிய தந்‌ைத மதுராந்தகரிடமும்‌ நீ மிக்க ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும்‌. 
அவர்களுக்கு நீ இன்னான்‌ என்று கூடத்‌ தெரியக்‌ கூடாது! நீ எதற்காகப்‌ போகிறாய்‌ என்று 
அவர்களுக்குக்‌ கண்டிப்பாய்த்‌ தெரியக்‌ கூடாது!" 


சோழ சாம்ராஜ்யத்தின்‌ பட்டத்துக்குரிய இளவரசரும்‌ வடதிசைச்‌ சைன்யத்தின்‌ 
மகாதண்ட நாயகருமான ஆதித்த கரிகாலர்‌ இவ்விதம்‌ சொல்லியிருந்தார்‌. மேலும்‌ 
வந்தியத்தேவன்‌ நடந்து கொள்ள வேண்டியவிதங்களைப்‌ பற்றியும்‌ படித்துப்‌ படித்துக்‌ 
கூறியிருந்தார்‌. இவையெல்லாம்‌ நினைவு வரவே, பழுவேட்டரையரைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற 
ஆவலை வல்லவரையன்‌ அடக்கிக்‌ கொண்டான்‌. குதிரையைத்‌ தட்டிவிட்டு வேகமாகச்‌ செல்ல 
முயன்றான்‌. என்ன தட்டி விட்டாலும்‌ களைப்புற்றிருந்த அந்தக்‌ குதிரை மெதுவாகவே சென்றது. 
இன்று இரவு கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ தங்கிவிட்டு நாளைக்‌ காலையில்‌ 
புறப்படும்போது வேறு நல்ல குதிரை சம்பாதித்துக்‌ கொண்டே கிளம்ப வேண்டும்‌ என்று 
மனதிற்குள்‌ தீர்மானித்துக்‌ கொண்டான்‌. 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி 


ஏரிக்‌ கரையிலிருந்து கீழிறங்கித்‌ தென்திசை சென்ற பாதையில்‌ குதிரையைச்‌ 
செலுத்தியபோது வந்தியத்தேவனுடைய உள்ளம்‌ ஏரி அலைகளின்‌ மீது நடனமாடிய படகைப்‌ 
போல்‌ ஆனந்தக்‌ கூத்தாடியது. உள்ளத்தின்‌ உள்ளே மறைந்து கிடந்த குதூகலம்‌ பொங்கித்‌ தது 
ம்பியது. வாழ்க்கையில்‌ வேறு யாரும்‌ காணாத அதிசய அனுபவங்களைத்‌ தான்‌ அடையும்‌ காலம்‌ 
நெருங்கி விட்டதென்று அவனுடைய உள்ளுணர்ச்சி சொல்லியது. சோழ நாட்டை 
அணுகும்போதே இவ்வளவு ஆனந்தக்‌ கோலாகலமாயிருக்கிறதே? கொள்ளிடத்தைத்‌ தாண்டி 
விட்ட பின்னர்‌ அச்சோழ நாட்டின்‌ நீர்வளமும்‌ நிலவளமும்‌ எப்படியிருக்கும்‌? அந்நாட்டில்‌ வாழும்‌ 
மக்களும்‌ மங்கையரும்‌ எப்படியிருப்பார்கள்‌? எத்தனை நதிகள்‌? எத்தனை குளங்கள்‌? எத்தனை 
தெளிநீர்‌ ஓடைகள்‌? கவிகளிலும்‌ காவியங்களிலும்‌ பாடப்பெற்ற பொன்னி நதியின்‌ காட்சி 
எப்படியிருக்கும்‌? அதன்‌ கரைகளிலே பூத்துக்‌ குலுங்கும்‌ புன்னை மரங்களும்‌ கொன்னை 
மரங்களும்‌ கடம்ப மரங்களும்‌ எத்தகைய மனோகரமான காட்சியாயிருக்கும்‌? நீரோடைகளில்‌ 
குவளைகளும்‌ குமுதங்களும்‌ கண்காட்டி அழைப்பதும்‌ செந்தாமரைகள்‌ முகமலர்ந்து வரவேற்பதும்‌ 
எத்தகைய இனிய காட்சியாயிருக்கும்‌? காவேரியின்‌ இரு கரைகளிலும்‌ சிவபக்திச்‌ 
செல்வர்களான சோழப்‌ பரம்பரையினர்‌ எடுப்பித்துள்ள அற்புத வேலைப்பாடமைந்த ஆலயங்கள்‌ 
எவ்வளவு அழகாயிருக்கும்‌? 


ஆகா! பழையாறை நகர்‌! சோழ மன்னர்களின்‌ தலைநகர்‌! பூம்புகாரையும்‌ உறையூரையும்‌ 
சிறிய குக்கிராமங்களாகச்‌ செய்துவிட்ட பழையாறை! அந்நகரிலுள்ள மாடமாளிகைகளும்‌ கூட 
கோபுரங்களும்‌ படை வீடுகளும்‌ கடைவீதிகளும்‌ சிவாலயக்‌ கற்றளிகளும்‌ திருமாலுக்குரிய 
விண்ணகரங்களும்‌ எப்படியிருக்கும்‌? அந்த ஆலயங்களில்‌ இசை வல்லவர்கள்‌ இனிய குரலில்‌ 
தேவாரப்‌ பாடல்களையும்‌ திருவாய்மொழிப்‌ பாசுரங்களையும்‌ பாடக்கேட்டோர்‌ 
பரவசமடைவார்கள்‌ என்று வந்தியத்தேவன்‌ கேள்வியுற்றிருந்தான்‌. அவற்றையெல்லாம்‌ கேட்கும்‌ 
பேறு தனக்கு விரைவில்‌ கிடைக்கப்‌ போகிறது இது மட்டுந்தானா? சில நாளைக்கு முன்பு 
வரையில்‌ தான்‌ கனவிலும்‌ கருதாத சில பேறுகளும்‌ கிட்டப்போகின்றன. வீரத்தில்‌ வேலனையும்‌ 
அழகில்‌ மன்மதனையும்‌ நிகர்த்த பராந்தக சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர்‌ 
காணப்போகிறான்‌. அவ்வளவுதானா? அவருடைய செல்வப்‌ புதல்வி, ஒப்புயர்வில்லாத நாரீமணி, 
குந்தவைப்‌ பிராட்டியையும்‌ காணப்‌ போகிறான்‌. 


ஆனால்‌ வழியில்‌ தடை எதுவும்‌ நேராமல்‌ இருக்க வேண்டும்‌. எந்தத்‌ தடை 
நேர்ந்தால்தான்‌ என்ன? கையிலே வேல்‌ இருக்கிறது. இடையில்‌ தொங்கிய உறையிலே வாள்‌ 
இருக்கிறது; மார்பிலே கவசம்‌ இருக்கிறது; நெஞ்சிலே உரமிருக்கிறது. ஆனால்‌ மகாதண்ட 
நாயகர்‌, இளவரசர்‌ ஆதித்தர்‌, ஒரு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்‌; ஒப்புவித்த 
காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு யாரிடமும்‌ சண்டை பிடிக்கக்‌ கூடாதென்று. அந்தக்‌ 
கட்டளையை நிறைவேற்றுவதுதான்‌ மிகவும்‌ கடினமாயிருந்தது. ஏதோ இவ்வளவு தூரமும்‌ 
பிரயாணம்‌ செய்தபோது நிறைவேற்றியாகி விட்டது. இன்னும்‌ இரண்டு நாளையப்‌ 
பிரயாணம்தானே மிச்சமிருக்கிறது? அதுவரை பொறுமையுடன்‌ இருந்தே தீர வேண்டும்‌. 


ஆதவன்‌ மறைவதற்குள்‌ கடம்பூரை அடைய வேண்டும்‌ என்ற கருத்துடன்‌ சென்று 
கொண்டிருந்த வந்தியத்தேவன்‌ சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ வீர நாராயணபுர விண்ணகரக்‌ 
கோயிலை நெருங்கினான்‌. 


அன்று ஆடித்‌ திருமஞ்சனத்‌ திருவிழாவும்‌ சேர்ந்திருந்தபடியால்‌ கோயிலைச்‌ சுற்றியுள்ள 
மரத்‌ தோப்புகளில்‌ பெரும்‌ ஜனக்கூட்டம்‌ சேர்ந்திருந்தது. 


பலாச்‌ சுளைகளும்‌ வாழைப்‌ பழங்களும்‌ கரும்புக்‌ கழிகளும்‌ பலவகைத்‌ 
தின்பண்டங்களும்‌ விற்பவர்கள்‌ ஆங்காங்கே கடை வைத்திருந்தார்கள்‌. பெண்கள்‌ தலையில்‌ 
சூடிக்‌ கொள்ளும்‌ மலர்களையும்‌, தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டுக்கள்‌ முதலியவற்றையும்‌ 
சிலர்‌ விற்றுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. தேங்காய்‌, இளநீர்‌, அகில்‌, சந்தனம்‌, வெற்றிலை, வெல்லம்‌, 
அவல்‌, பொரி முதலியவற்றைச்‌ சிலர்‌ குப்பல்‌ குப்பலாகப்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
ஆங்காங்கே வேடிக்கை விநோதங்கள்‌ நடந்து கொண்டிருந்தன.ஜோசியர்கள்‌, ரேகை 
சாஸ்திரத்தில்‌ வல்லவர்கள்‌, குறி சொல்லுகிறவர்கள்‌, விஷக்கடிக்கு மந்திரிப்பவர்கள்‌, 
இவர்களுக்கும்‌ அங்கே குறையில்லை. இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டு சென்ற 
வந்தியத்தேவன்‌ ஓரிடத்தில்‌ ஒரு பெருங்கூட்டம்‌ நின்று கொண்டிருப்பதையும்‌ அந்தக்‌ கூட்டத்து 
க்குள்ளேயிருந்து யாரோ சிலர்‌ உரத்த குரலில்‌ வாக்குவாதம்‌ செய்யும்‌ சத்தம்‌ வருவதையும்‌ 
கவனித்தான்‌. என்ன விவாதம்‌ நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல்‌ 
பீறிக்‌ கொண்டு எழுந்தது. அந்த ஆவலை அடக்கிக்‌ கொள்ள அவனால்‌ முடியவில்லை. கூட்டத்து 
க்கு வெளியில்‌ சாலை ஓரமாகக்‌ குதிரையை நிறுத்தி விட்டுக்‌ கீழே இறங்கினான்‌. குதிரையை 
அங்கேயே நிற்கும்படி தட்டிக்‌ கொடுத்துச்‌ சமிக்ஞையால்‌ சொல்லிவிட்டுக்‌ கூட்டத்தைப்‌ 
பிளந்து கொண்டு உள்ளே போனான்‌. 


அங்கே விவாதத்தில்‌ ஈடுபட்டிருந்தவர்கள்‌ மூன்றே பேர்தான்‌ என்பதைப்‌ பார்க்க 
அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது. ஆனால்‌ விவாதத்தில்‌ ஈடுபட்டவர்கள்‌ மூன்றே பேர்தான்‌ 
என்றாலும்‌, கூட்டத்திலிருந்தவர்கள்‌ பலர்‌ அவ்வப்போது அவரவர்களுக்கு உகந்த வாதக்காரரின்‌ 
கட்சியை ஆதரித்துக்‌ கோஷங்களைக்‌ கிளப்பினார்கள்‌. அதனாலேதான்‌ அவ்வளவு சத்தம்‌ 
எழுந்தது என்பதை வந்தியத்தேவன்‌ தெரிந்து கொண்டான்‌. பிறகு என்ன விவாதம்‌ 
நடைபெறுகிறது என்பதைக்‌ கவனித்தான்‌. 


வாதமிட்ட மூவரில்‌ ஒருவர்‌ உடம்பெல்லாம்‌ ஊர்த்வபுண்டரமாகச்‌ சந்தனம்‌ அணிந்து 
தலையில்‌ முன்‌ குடுமி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி. கையில்‌ அவர்‌ ஒரு குறுந்தடியும்‌ 
வைத்திருந்தார்‌. கட்டையாயும்‌ குட்டையாயும்‌ வைரம்‌ பாய்ந்த திருமேனியுடன்‌ விளங்கினார்‌. 
இன்னொருவர்‌ தமது மேனியெல்லாம்‌ பட்டை பட்டையாய்த்‌ திருநீறு அணிந்திருந்த சிவபக்தர்‌. 
மூன்றாவது மனிதர்‌ காவி வஸ்திரம்‌ தரித்துத்‌ தலையையும்‌ முண்டனம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ வைஷ்ணவரும்‌ அல்ல, சைவரும்‌ அல்ல, இரண்டையும்‌ கடந்தவரான அத்வைத வேதாந்தி 
என்று தெரியவந்தது. 


சைவர்‌ சொன்னார்‌: "ஓ, ஆழ்வார்க்கடியான்‌ நம்பியே! இதற்கு விடை சொல்லும்‌! 
சிவபெருமானுடைய முடியைக்‌ காண்பதற்குப்‌ பிரம்மாவும்‌, அடியைக்‌ காண்பதற்குத்‌ திருமாலும்‌ 
முயன்றார்களா, இல்லையா? முடியும்‌ அடியும்‌ காணாமல்‌ இருவரும்‌ வந்து சிவபெருமானுடைய 
பாதங்களில்‌ சரணாகதி அடைந்தார்களா, இல்லையா? அப்படியிருக்கச்‌ சிவபெருமானைக்‌ 
காட்டிலும்‌ உங்கள்‌ திருமால்‌ எப்படிப்‌ பெரிய தெய்வம்‌ ஆவார்‌?" 


இதைக்‌ கேட்ட ஆழ்வார்க்கடியான்நம்பி தன்‌ கைத்‌ தடியை ஆட்டிக்‌ கொண்டு, " 
சரிதான்‌ காணும்‌! வீர சைவ பாததூளி பட்டரே! நிறுத்தும்‌ உம்‌ பேச்சை! இலங்கை அரசனாகிய 
தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன்‌ வரங்கள்‌ கொடுத்தாரே? அந்த வரங்கள்‌ எல்லாம்‌ 
எங்கள்‌ திருமாலின்‌ அவதாரமாகிய இராமபிரானின்‌ கோதண்டத்தின்‌ முன்னால்‌ 
தவிடுபொடியாகப்‌ போகவில்லையா? அப்படியிருக்க, எங்கள்‌ திருமாலைக்‌ காட்டிலும்‌ உங்கள்‌ 
சிவன்‌ எப்படிப்‌ பெரிய தெய்வமாவார்‌?" என்று கேட்டான்‌. 


இந்தச்‌ சமயத்தில்‌ காவி வஸ்திரம்‌ அணிந்த அத்வைத சந்நியாசி தலையிட்டுக்‌ 
கூறியதாவது: "நீங்கள்‌ இருவரும்‌ எதற்காக வீணில்‌ வாதம்‌ இடுகிறீர்கள்‌? சிவன்‌ பெரிய 
தெய்வமா, விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம்‌ நீங்கள்‌ வாதித்தாலும்‌ விவகாரம்‌ 
தீராது. இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ வேதாந்தம்‌ சொல்கிறது. நீங்கள்‌ கீழான பக்தி மார்க்கத்தில்‌ 
இருக்கிற வரையில்தான்‌ சிவன்‌ - விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள்‌. பக்திக்கு மேலே 
ஞானமார்க்கம்‌ இருக்கிறது. ஞானத்துக்கு மேலே ஞாஸம்‌ என்று ஒன்று இருக்கிறது. அந்த 


10 


நிலையை அடைந்து விட்டால்‌ சிவனும்‌ இல்லை, விஷ்ணுவும்‌ இல்லை. சர்வம்‌ பிரம்மமயம்‌ ஜகத்‌. 
ஸீ சங்கர பகவத்‌ பாதாச்சாரியார்‌ பிரம்ம சூத்திர பாஷ்யத்தில்‌ என்ன சொல்லியிருக்கிறார்‌ 
என்றால்‌...."' 


இச்சமயம்‌ ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி குறுக்கிட்டு, "சரிதான்‌ காணும்‌, நிறுத்தும்‌! 
உம்முடைய சங்கராச்சாரியார்‌ அவ்வளவு உபநிஷதங்களுக்கும்‌ பகவத்கீதைக்கும்‌ பிரம்ம 
சூத்திரத்துக்கும்‌ பாஷ்யம்‌ எழுதி விட்டுக்‌ கடைசியில்‌ என்ன சொன்னார்‌ தெரியுமா? 


'பஜ கோவிந்தம்‌ பஜ கோவிந்தம்‌ 
பஜ கோவிந்தம்‌ மூடமதே!' 


என்று மூன்று வாட்டி சொன்னார்‌. உம்மைப்‌ போன்ற மெளடீகர்களைப்‌ பார்த்துத்தான்‌ 
'மூடமதே!' என்று சங்கராச்சாரியார்‌ சொன்னார்‌!" எனக்‌ கூறியதும்‌, அந்தக்‌ கூட்டத்தில்‌ 'ஆஹா' 
காரமும்‌, பரிகாசச்‌ சிரிப்பும்‌ கரகோஷமும்‌ கலந்து எழுந்தன. 


ஆனால்‌ சந்நியாசி சும்மா இருக்கவில்லை. "அடே! முன்குடுமி நம்பி! நான்‌ 'மூடமதி' 
என்று நீ சொன்னது சரிதான்‌ ஏனென்றால்‌, உன்‌ கையில்‌ வெறுந்தடியை வைத்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ நீ வெறுந்தடியன்‌ ஆகிறாய்‌. உன்னைப்‌ போன்ற வெறுந்தடியனோடு பேச 
வந்தது என்னுடைய மூடமதியினால்தானே?" என்றார்‌. 


"ஓய்‌ சுவாமிகளே! என்‌ கையில்‌ வைத்திருப்பது வெறுந்தடியல்ல. வேண்டிய சமயத்தில்‌ 
உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும்‌ சக்தி உடையதுங்‌ காணும்‌!" என்று கூறிக்‌ 
கொண்டே ஆழ்வார்க்கடியான்‌ கையிலிருந்த குறுந்தடியை ஓங்கினான்‌. அதைப்‌ பார்த்த அவன்‌ 
கட்சியார்‌ 'ஓஹோ!' என்று ஆர்ப்பரித்தனர்‌. 


அப்போது அத்வைத சுவாமிகள்‌, "அப்பனே! நிறுத்திக்‌ கொள்‌! தடி உன்னுடைய 
கையிலேயே இருக்கட்டும்‌. அப்படியே நீ உன்‌ கைத்தடியால்‌ என்னை அடித்தாலும்‌ அதற்காக 
நான்‌ கோபங்கொள்ள மாட்டேன்‌. உன்னுடன்‌ சண்டைக்கு வரவும்‌ மாட்டேன்‌. அடிப்பதும்‌ 
பிரம்மம்‌; அடிபடூவதும்‌ பிரம்மம்‌. என்னை நீ அடித்தால்‌ உன்னையே அடித்துக்‌ 
கொள்கிறவனாவாய்‌!" என்றார்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி, "இதோ எல்லோரும்‌ பாருங்கள்‌! பிரம்மத்தைப்‌ பரப்பிரம்மம்‌ 
திருச்சாத்துச்‌ சாத்தப்‌ போகிறது. என்னை நானே தடி கொண்டு தாக்கப்‌ போகிறேன்‌!" என்று 
தடியைச்‌ சுழற்றிக்‌ கொண்டு சுவாமிகளை நெருங்கினான்‌. 


இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த வல்லவரையனுக்கு ஒரு கணம்‌ அந்த முன்‌ 
குடுமி நம்பியின்‌ கைத்தடியை வழிமறித்துப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு அவனை அந்தத்‌ தடியினால்‌ நாலு 
திருச்சாத்துச்‌ சாத்தலாமா என்று தோன்றியது. 


ஆனால்‌ திடீரென்று சுவாமியாரைக்‌ காணோம்‌! கூட்டத்தில்‌ புகுந்து அவர்‌ மறைந்து 
விட்டார்‌. அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த வைஷ்ணவ கோவ்டியார்‌ மேலும்‌ ஆர்ப்பரித்தார்கள்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ வீரசைவருடைய பக்கமாகத்‌ திரும்பி, "ஓய்‌ பாத தூளி பட்டரே! நீர்‌ 
என்ன சொல்லுகிறீர்‌? மேலும்‌ வாதம்‌ செய்ய விரும்புகிறீரா? அல்லது சுவாமியாரைப்‌ போல்‌ நீரும்‌ 
ஓட்டம்‌ எடுக்கிறீரா?" என்றான்‌. 


"நானா? ஒருநாளும்‌ நான்‌ அந்த வாய்‌ வேதாந்தியைப்‌ போல்‌ ஓட்டம்‌ எடுக்க மாட்டேன்‌. 
என்னையும்‌ உம்முடைய கண்ணன்‌ என்று நினைத்தீரோ? கோபியர்‌ வீட்டில்‌ வெண்ணெய்‌ திருடி 
உண்டு மத்தால்‌ அடிபட்டவன்தானே உம்முடைய கண்ணன்‌!... என்று பாததூளிபட்டர்‌ 
சொல்வதற்குள்‌, ஆழ்வார்க்கடியான்‌ குறுக்கிட்டான்‌. "ஏன்‌ காணும்‌? உம்முடைய பரமசிவன்‌ 


11 


பிட்டுக்கு மண்‌ சுமந்து முதுகில்‌ அடிபட்டதை மறந்து விட்‌டீரோ?" என்று கேட்டுக்‌ கொண்டு 
கைத்தடியை வீசிக்‌ கொண்டு வீர சைவர்‌ அருகில்‌ நெருங்கினான்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ நல்ல குண்டாதி குண்டன்‌. வீரசைவராகிய பாததூளிபட்டரோ சற்று 
மெலிந்த மனிதர்‌. 


மேற்கூறிய இருவரையும்‌ விவாதத்தில்‌ உற்சாகப்படுத்தி வந்தவர்கள்‌ தாங்களும்‌ 
கைகலக்க ஆயத்தமாகி ஆரவாரம்‌ செய்தார்கள்‌. 


இந்த மூடச்‌ சண்டையைத்‌ தடூக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ வல்லவரையன்‌ மனதில்‌ 
உண்டாயிற்று. 


அவன்‌ நின்ற இடத்திலிருந்து சற்றும்‌ முன்னால்‌ வந்து, "எதற்காக ஐயா நீங்கள்‌ சண்டை 
போடுகிறீர்கள்‌? வேறு வேலை ஒன்றும்‌ உங்களுக்கு இல்லையா? சண்டைக்குத்‌ தினவு எடுத்தால்‌ 
ஈழநாட்டுக்குப்‌ போவதுதானே? அங்கே பெரும்‌ போர்‌ நடந்து கொண்டிருக்கிறதே?" என்றான்‌. 


நம்பி சட்டென்று அவனைத்‌ திரும்பிப்‌ பார்த்து, "இவன்‌ யாரடா நியாயம்‌ சொல்ல 
வந்தவன்‌!" என்றான்‌. 


கூட்டத்திலே இருந்தவர்களில்‌ சிலருக்கு, வந்தியத்தேவனுடைய வீரத்‌ தோற்றமும்‌ 
அவனுடைய அழகிய முகவிலாசமும்‌ பிடித்திருந்தன. 


"தம்பி! நீ சொல்லு! இந்தச்‌ சண்டைக்காரர்களுக்கு நியாயத்தை எடுத்துச்‌ சொல்லு! 
உனக்குப்‌ பக்கபலமாக நாங்கள்‌ இருக்கிறோம்‌!" என்று அவர்கள்‌ சொன்னார்கள்‌. 


"எனக்குத்‌ தெரிந்த நியாயத்தைச்‌ சொல்கிறேன்‌. சிவபெருமானும்‌ நாராயணமூர்த்தியும்‌ 
தங்களுக்குள்‌ சண்டை போட்டுக்கொள்வதாகத்‌ தெரியவில்லை. அவர்கள்‌ சிநேகமாகவும்‌ 
சுமுகமாகவும்‌ இருந்து வருகிறார்கள்‌. அப்படியிருக்க, இந்த நம்பியும்‌ பட்டரும்‌ எதற்காகச்‌ 
சண்டை போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌?" என்று வல்லவரையன்‌ கூறியதைக்‌ கேட்டு, 
அக்கூட்டத்தில்‌ பலரும்‌ நகைத்தார்கள்‌. 


அப்போது வீரசைவபட்டர்‌, "இந்தப்‌ பிள்ளை அறிவாளியாகவே தோன்றுகிறான்‌. 
ஆனால்‌ வேடிக்கைப்‌ பேச்சினால்‌ மட்டும்‌ விவாதம்‌ தீர்ந்துவிடுமா? சிவபெருமான்‌ திருமாலை 
விடப்‌ பெரிய தெய்வமா, இல்லையா என்ற கேள்விக்கு இவன்‌ விடை சொல்லட்டும்‌!" என்றார்‌. 


"சிவனும்‌ பெரிய தெய்வந்தான்‌; திருமாலும்‌ பெரிய தெய்வந்தான்‌ இருவரும்‌ சமமான 
தெய்வங்கள்‌. யாரை வேண்டுமானாலும்‌ தொழுது கொள்ளுங்கள்‌ சண்டை எதற்கு?" என்றான்‌ 
வல்லவரையன்‌. 


"அது எப்படிச்‌ சொல்லலாம்‌? சிவனும்‌ விஷ்ணுவும்‌ சமமான தெய்வங்கள்‌ என்று 
சொல்லுவதற்கு ஆதாரம்‌ என்ன?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ அதட்டிக்‌ கேட்டான்‌. 


"ஆதாரமா? இதோ சொல்கிறேன்‌! நேற்று மாலை வைகுண்டத்துக்குப்‌ போயிருந்தேன்‌. 
அதே சமயத்தில்‌ பரமசிவனும்‌ அங்கே வந்திருந்தார்‌. இருவரும்‌ சம ஆசனத்தில்‌ 
அமர்ந்திருந்தார்கள்‌.அவர்களுடைய உயரம்‌ ஒன்றாகவே இருந்தது. ஆயினும்‌ ஐயத்துக்கு 
இடமின்றி என்‌ கையினால்‌ முழம்‌ போட்டு இருவர்‌ உயரத்தையும்‌ அளந்து பார்த்தேன்‌..." 


"அட பிள்ளாய்‌! பரிகாசமா செய்கிறாய்‌?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கர்ஜனை 
செய்தான்‌. 


12 


கூட்டத்தினர்‌, "சொல்லு, தம்பி! சொல்லு!" என்று ஆர்ப்பரித்தார்கள்‌. 


"அளந்து பார்த்ததில்‌ இருவரும்‌ சமமான உயரமே இருந்தார்கள்‌. அதோடு விடாமல்‌ 
சிவனையும்‌ திருமாலையும்‌ நேரிலேயே கேட்டு விட்டேன்‌. அவர்கள்‌ என்ன சொன்னார்கள்‌, 
தெரியுமா? 'அரியும்‌ சிவனும்‌ ஒண்ணு, அறியாதவர்‌ வாயிலே மண்ணு' என்று சொன்னார்கள்‌. 
அவ்விதம்‌ சொல்லி, தங்களைப்‌ பற்றிச்‌ சண்டை போடுகிறவர்களின்‌ வாயிலே போடுவதற்கு 
இந்தப்‌ பிடி மண்ணையும்‌ கொடுத்தார்கள்‌!" என்று கூறிய வல்லவரையன்‌, மூடியிருந்த தனது 
வலக்கையைத்‌ திறந்து காட்டினான்‌. அதற்குள்ளே ஒரு பிடி மண்‌ இருந்தது அதை வீசி 
உதறினான்‌. 


கூட்டத்திலிருந்தவர்களில்‌ பலர்‌ அப்போது பெரும்‌ உற்சாகங்கொண்டு தலைக்குத்‌ 
தலை தரையிலிருந்து ஒரு பிடி மண்‌ எடுத்து, நம்பியின்‌ தலையிலும்‌ பட்டர்‌ தலையிலும்‌ வீசி எறிய 
ஆரம்பித்தார்கள்‌. இந்தத்‌ தூராக்ரகச்‌ செயலைச்‌ சிலர்‌ தடுக்க முயன்றார்கள்‌. 


"அடே!  தூர்த்தர்களா?  நாஸ்திகர்களா?" என்று சொல்லிக்‌ கொண்டு 
ஆழ்வார்க்கடியான்‌ தன்‌ கைத்‌ தடியைச்‌ சுழற்றிக்‌ கொண்டு கூட்டத்திற்குள்‌ பிரவேசித்தான்‌. 


ஒரு பெரிய கலவரமும்‌ அடிதடி சண்டையும்‌ அப்போது அங்கே நிகழும்‌ போலிருந்தன. 
நல்லவேளையாக, அந்தச்‌ சமயத்தில்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. 


"சூராதி சூரர்‌, வீரப்பிரதாபர்‌, மாறபாண்டியன்‌ படையை வீறுகொண்டு தாக்கி வேரோடு 
அறுத்த வெற்றி வேல்‌ உடையார்‌, இருபத்து நாலு போர்களில்‌ சண்டையிட்டு அறுபத்து நான்கு 
விழுப்புண்களைப்‌ பெற்ற திருமேனியர்‌, சோழ நாட்டுத்‌ தனாதிகாரி, தானிய பண்டார நாயகர்‌, 
இறைவிதிக்கும்‌ தேவர்‌, பெரிய பழுவேட்டரையர்‌ விஜயம்‌ செய்கிறார்‌! பராக்‌! பராக்‌! வழி 
விடுங்கள்‌!" என்று இடிமுழக்கக்‌ குரலில்‌ கட்டியம்‌ கூறுதல்‌ கேட்டது. 


இவ்வாறு கட்டியம்‌ கூறியவர்கள்‌ முதலில்‌ வந்தார்கள்‌. பிறகு முரசு அடிப்பவர்கள்‌ 
வந்தார்கள்‌. அவர்களுக்குப்‌ பின்னால்‌ பனைமரக்‌ கொடி தாங்குவோர்‌ வந்தார்கள்‌. பின்னர்‌, 
கையில்‌ வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ சிலர்‌ கம்பீரமாக நடந்து வந்தார்கள்‌. இவர்களுக்குப்‌ பின்னால்‌ 
வந்த அலங்கரித்த யானையின்‌ மீது ஆஜானுபாகுவான கரிய திருமேனியர்‌ ஒருவர்‌ வீற்றிருந்தார்‌. 
மத்தகஜத்தின்‌ மேல்‌ அந்த வீரர்‌ வீற்றிருந்த காட்சி, ஒரு மாமலைச்‌ சிகரத்தின்‌ மீது 
கரியகொண்டல்‌ ஒன்று தங்கியது போல்‌ இருந்தது. 


கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்‌ அத்தனை பேரும்‌ சாலையின்‌ இருபுறத்திலும்‌ வந்து நின்றது 
போல்‌ வல்லவரையனும்‌ வந்து நின்று பார்த்தான்‌. யானை மீது இருந்தவர்‌ தான்‌ பழுவேட்டரையர்‌ 


என்பதை ஊகித்துக்‌ கொண்டான்‌. 


யானைக்குப்‌ பின்னால்‌ பட்டுத்‌ திரையினால்‌ மூடப்பட்ட சிவிகை ஒன்று வந்தது. 
அதற்குள்‌ இருப்பது யாரோ என்று வல்லவரையன்‌ சிந்திப்பதற்குள்ளே, செக்கச்‌ சிவந்த நிறத்து 
டன்‌ வளையல்களும்‌ கங்கணங்களும்‌ அணிந்த ஒரு கரம்‌ சிவிகைக்குள்ளேயிருந்து வெளிப்பட்டுப்‌ 
பல்லக்கின்‌ பட்டுத்‌ திரையைச்‌ சிறிது விலகியது. மேகத்தினால்‌ மூடப்பட்டிருந்த பூரண சந்திரன்‌ 
மேகத்‌ திரை விலகியதும்‌ பளீரென்று ஒளி வீசுவது போல்‌ சிவிகைக்குள்ளே காந்திமயமான ஒரு 
பெண்ணின்‌ முகம்‌ தெரிந்தது. 


பெண்‌ குலத்தின்‌ அழகைக்‌ கண்டு களிக்கும்‌ கண்கள்‌ வல்லவரையனுக்கு உண்டு 
என்றாலும்‌, அந்தப்‌ பெண்ணின்‌ முகம்‌ பிரகாசமான பூரண சந்திரனையொத்த பொன்‌ 
முகமாயிருந்தாலும்‌ எக்காரணத்தினாலோ வல்லவரையனுக்கு அம்முகத்தைப்‌ பார்த்ததும்‌ 
உள்ளத்தில்‌ மகிழ்ச்சி தோன்றவில்லை. இனந்தெரியாத பயமும்‌ அருவருப்பும்‌ ஏற்பட்டன. 


13 


அதே நேரத்தில்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ கண்கள்‌ வல்லவரையனுக்கு அருகில்‌ உற்று 
நோக்கின. மறுகணம்‌ ஒரு பீதிகரமான பெண்‌ குரலில்‌ 'கிறீச்‌' என்ற கூச்சல்‌ கேட்டது உடனே 
சிவிகையின்‌ பட்டுத்‌ திரை முன்போல்‌ மூடிக்‌ கொண்டது. 


வல்லவரையன்‌ தன்‌ அக்கம்‌ பக்கத்தில்‌ நோக்கினான்‌. தனக்கு அருகில்‌ எதையோ 
யாரையோ பார்த்துவிட்டுத்தான்‌ அந்த மாது 'கிறீச்‌'சிட்டு விட்டுச்‌ சிவிகைத்‌ திரையை மூடிக்‌ 
கொண்டாள்‌ என்று அவன்‌ உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. எனவே, சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. 
ஆழ்வார்க்கடியான்‌ தனக்குச்‌ சற்றுப்‌ பின்னால்‌ ஒரு புளிய மரத்தில்‌ சாய்ந்து கொண்டு நிற்பதைக்‌ 
கண்டான்‌. அந்த வீர வைஷ்ணவ நம்பியினுடைய முகம்‌ சொல்ல முடியாத விகாரத்தை அடைந்து 
கோர வடிவமாக மாறியிருப்பதையும்‌ பார்த்தான்‌. வல்லவரையனுடைய உள்ளத்தில்‌ காரணம்‌ 
விளங்காத திகைப்பும்‌ அருவருப்பும்‌ ஏற்பட்டன. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
விண்ணகரக்‌ கோயில்‌ 


சில சமயம்‌ சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள்‌ 
விளைகின்றன.வந்தியத்தேவன்‌ வாழ்க்கையில்‌ அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது 
நேர்ந்தது. சாலையோரத்திலே நின்று பழுவேட்டரையரின்‌ பரிவாரங்கள்‌ போவதை 
வந்தியத்தேவன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ அல்லவா? அவன்‌ நின்ற இடத்துக்குச்‌ சற்றுத்‌ 
தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. 


பழுவேட்டரையரின்‌ ஆட்களிலே கடைசியாகச்‌ சென்ற சிலரின்‌ பார்வை அக்குதிரை 
மீது சென்றது. 


"அடே! இந்தக்‌ குருதையைப்‌ பாரடா!" என்றான்‌ ஒருவன்‌. 
"குருதை என்று சொல்லாதேடா! குதிரை என்‌ சொல்‌!" என்றான்‌ இன்னொருவன்‌. 


"உங்கள்‌ இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும்‌; முதலில்‌ அது குருதையா அல்லது 
கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள்‌!" என்றான்‌ இன்னொருவன்‌ வேடிக்கைப்‌ பிரியன்‌. 


"அதையும்‌ பார்த்து விடலாமடா!" என்று சொல்லிக்‌ கொண்டு, அந்த ஆட்களில்‌ ஒருவன்‌ 
குதிரையை அணுகி வந்தான்‌. அதன்‌ மேல்‌ தாவி ஏற முயன்றான்‌. ஏறப்‌ பார்க்கிறவன்‌ தன்‌ 
எஜமானன்‌ அல்ல என்பதை அந்த அறிவுக்‌ கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது. அந்த 
வேற்று மனிதனை ஏற்றிக்‌ கொள்ள மாட்டேன்‌ என்று முரண்டு பிடித்தது! 


"இது பொல்லாத குதிரையடா! இதன்‌ பேரில்‌ நான்‌ ஏறக்‌ கூடாதாம்‌! பரம்பரையான 
அரசகுலத்தவன்தான்‌ இதன்‌ மேல்‌ ஏறலாமாம்‌. அப்படியென்றால்‌ தஞ்சாவூர்‌ முத்தரையன்‌ 
திரும்பி வந்துதான்‌ இதன்‌ மேல்‌ ஏறவேண்டும்‌!" என்று அவன்‌ சமத்காரமாய்ப்‌ பேசியதைக்‌ கேட்டு 
மற்ற வீரர்கள்‌ நகைத்தார்கள்‌. 


ஏனென்றால்‌, தஞ்சாவூர்‌ முத்தரையர்‌ குலம்‌ நசித்துப்‌ போய்‌ நூறு ஆண்டுகள்‌ 
ஆகிவிட்டன. இப்போது சோழர்களின்‌ புலிக்கொடி தஞ்சாவூரில்‌ பறந்து கொண்டிருந்தது. 


"குதிரையின்‌ எண்ணம்‌ அவ்விதம்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, என்னைக்‌ கேட்டால்‌, செத்துப்‌ 
போன தஞ்சாவூர்‌ முத்தரையனைக்‌ காட்டிலும்‌ உயிரோடு இருக்கிற தாண்டவராயனே மேல்‌ 
என்பேன்‌!" என்றான்‌ மற்றொரு வீரன்‌. 


14 


"தாண்டவராயா! உன்னை ஏற்றிக்‌ கொள்ள மறுக்கும்‌ குதிரை நிஜக்‌ குதிரைதானா 
என்று பார்த்துவிட! ஒருவேளை, பெருமாளின்‌ திருநாளுக்கு வந்த பொய்க்கால்‌ 
குதிரையாயிருந்தாலும்‌ இருக்கலாம்‌!" என்றான்‌ மற்றொரு பரிகாசப்‌ பிரியன்‌. 


"அதையும்‌ சோதித்துப்‌ பார்த்து விடுகிறேன்‌" என்று சொல்லிக்‌ கொண்டு குதிரை மீது 
ஏறப்போன தாண்டவராயன்‌ அதனுடைய வாலை முறுக்கினான்‌. ரோஷமுள்ள அக்குதிரை 
உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துவிட்டு ஓட்டம்‌ பிடித்தது. 


"குருதை ஓடுகிறதடா! நிஜக்‌ குருதை தானடா!" என்று அவ்வீரர்கள்‌ கூச்சலிட்டு, "உய்‌! 
உய்‌!" என்று கோவித்து, ஓடுகிற குதிரையை மேலும்‌ விரட்டினார்கள்‌!. 


குதிரை, திருநாள்‌ கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று. ஜனங்கள்‌ அதன்‌ காலடியில்‌ 
மிதிபடாமலிருப்பதற்காகப்‌ பரபரப்புடன்‌ அங்கும்‌ இங்கும்‌ நகர்ந்து கொண்டார்கள்‌. அப்படியும்‌ 
அவர்களில்‌ சிலர்‌ உதைபட்டு விழுந்தார்கள்‌. குதிரை நெறிகெட்டு வெறி கொண்டு ஓடியது. 


இவ்வளவும்‌ வந்தியத்தேவன்‌ கண்ணெதிரே அதி சீக்கிரத்தில்‌ நடந்து விட்டது. 
அவனுடைய முகத்‌ தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை 
ஆழ்வார்க்கடியான்‌ கண்டு கொண்டான்‌. 


"பார்த்தாயா, தம்பி! அந்தப்‌ பழுவூர்த்‌ தடியர்கள்‌ செய்த வேலையை! என்னிடம்‌ நீ 
காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம்‌ காட்டுவதுதானே!" என்று குத்திக்‌ காட்டினான்‌. 


வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம்‌ பொத்துக்‌ கொண்டு வந்தது. எனினும்‌ பல்லைக்‌ கடித்து 
க்‌ கொண்டு பொறுமையைக்‌ கடைப்பிடித்தான்‌. பழுவூர்‌ வீரர்கள்‌ பெருங்கூட்டமாயிருந்தனர்‌. 
அவ்வளவு பேருடன்‌ ஒரே சமயத்தில்‌ சண்டைக்குப்‌ போவதில்‌ பொருள்‌ இல்லை. அவர்கள்‌ 
இவனுடன்‌ சண்டை போடுவதற்காகக்‌ காத்திருக்கவும்‌ இல்லை. குதிரை ஓடியதைப்‌ பார்த்துச்‌ 
சிரித்து விட்டு, அவர்களும்‌ விரைந்து மேலே நடந்தார்கள்‌. குதிரை போன திசையை நோக்கி 
வந்தியத்தேவன்‌ சென்றான்‌. அது கொஞ்ச தூரம்‌ ஓடிவிட்டுத்‌ தானாகவே நின்று விடும்‌ என்று 
அவனுக்குத்‌ தெரியும்‌. ஆகையால்‌ அதைப்‌ பற்றி அவன்‌ கவலைப்படவில்லை. பழுவேட்டரையரின்‌ 
அகம்பாவம்‌ பிடித்த ஆட்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ 
அழுத்தமாகப்‌ பதிந்தது. 


புளியந்தோப்புக்கு அப்பால்‌, ஜன சஞ்சாரமில்லாத இடத்தில்‌ குதிரை சோகமே 
வடிவாக நின்று கொண்டிருந்தது. வந்தியத்தேவன்‌ அதன்‌ அருகில்‌ சென்றதும்‌, குதிரை 
கனைத்தது.'ஏன்‌ என்னை விட்டுப்‌ பிரிந்து சென்று, இந்தச்‌ சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய்‌?' 
என்று அந்த வாயில்லாப்‌ பிராணி குறைகூறுவது போல்‌ அதன்‌ களைப்புத்‌ தொனித்தது. 
வந்தியத்தேவன்‌ அதன்‌ முதுகைத்‌ தட்டிச்‌ சாந்தப்படூத்தலானான்‌. பிறகு அதைத்‌ திருப்பி 
அழைத்துக்‌ கொண்டு சாலைப்‌ பக்கம்‌ நோக்கி வந்தான்‌. திருவிழாக்‌ கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்‌ 
பலரும்‌ அவனைப்‌ பார்த்து, "இந்த முரட்டுக்‌ குதிரையை ஏன்‌ கூட்டத்தில்‌ கொண்டு வந்தாய்‌, 
தம்பி! எத்தனை பேரை அது உதைத்துத்‌ தள்ளிவிட்டது?" என்றார்கள்‌. 


"இந்தப்‌ பிள்ளை என்ன செய்வான்‌? குதிரைதான்‌ என்ன செய்யும்‌? அந்தப்‌ 
பழுவேட்டரையரின்‌ முரட்டு ஆட்கள்‌ அல்லவா இப்படிச்‌ செய்துவிட்டார்கள்‌?" என்று 
இரண்டொருவர்‌ சமாதானம்‌ சொன்னார்கள்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ இன்னமும்‌ சாலையில்‌ காத்துக்‌ கொண்டு நின்றான்‌. "இதேதடா 
சனியன்‌? இவன்‌ நம்மை விடமாட்டான்‌ போலிருக்கிறதே!" என்று எண்ணி வந்தியத்தேவன்‌ 
முகத்தைச்‌ சுளுக்கினான்‌. 


15 


"தம்பி! நீ எந்தப்‌ பக்கம்‌ போகப்‌ போகிறாய்‌?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கேட்டான்‌. 


"நானா? கொஞ்சம்‌ மேற்குப்‌ பக்கம்‌ சென்று, பிறகு தெற்குப்‌ பக்கம்‌ திரும்பி, சிறிது 
கிழக்குப்‌ பக்கம்‌ வளைத்துக்‌ கொண்டு போய்‌ அப்புறம்‌ தென்‌ மேற்குப்‌ பக்கம்‌ போவேன்‌!" 
என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"அதையெல்லாம்‌ நான்‌ கேட்கவில்லை இன்று ராத்திரி எங்கே தங்குவாய்‌ என்று 
கேட்டேன்‌." 


"நீ எதற்காக அதைக்‌ கேட்கிறாய்‌?" 


"ஒருவேளை கடம்பூர்ச்‌ சம்புவரையர்‌ அரண்மனையில்‌ நீ தங்குவதாயிருந்தால்‌, எனக்கு 
அங்கே ஒரு வேலை இருக்கிறது.." 


"உனக்கு மந்திரதந்திரம்‌ தெரியுமா, என்ன? நான்‌ கடம்பூர்‌ அரண்மனைக்குப்‌ 
போகிறேன்‌ என்பதை எப்படி அறிந்தாய்‌?" 


"இதில்‌ என்ன அதிசயம்‌? இன்றைக்குப்‌ பல ஊர்களிலிருந்தும்‌ பல விருந்தாளிகள்‌ 
அங்கே வருகிறார்கள்‌. பழுவேட்டரையரும்‌ அவர்‌ பரிவாரமும்‌ அங்கேதான்‌ போகிறார்கள்‌." 


"மெய்யாகவா?" என்று வந்தியத்தேவன்‌ தன்‌ வியப்பை வெளியிட்டான்‌. 


"மெய்யாகத்தான்‌! அது உனக்குத்‌ தெரியாதா, என்ன? யானை, குதிரை, பல்லக்கு, 
பரிவட்டம்‌, எல்லாம்‌ கடம்பூர்‌ அரண்மனையைச்‌ சேர்ந்தவைதான்‌. பழுவேட்டரையரை 
எதிர்கொண்டு அழைத்துப்‌ போகின்றன. பழுவேட்டரையர்‌ எங்கே போனாலும்‌ இந்த 
மரியாதையெல்லாம்‌ அவருக்கு நடைபெற்றே ஆக வேண்டும்‌." 


வந்தியத்தேவன்‌ மெளன யோசனையில்‌ ஆழ்ந்தான்‌. பழுவேட்டரையர்‌ தங்குமிடத்தில்‌ 
தானும்‌ தங்குவதென்பது எளிதில்‌ கிடைக்கக்‌ கூடிய வாய்ப்பு அல்ல. அந்த மாபெரும்‌ வீரருடன்‌ 
பழக்கம்‌ செய்துகொள்ள ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைத்தாலும்‌ கிடைக்கலாம்‌. ஆனால்‌ அவருடைய 
முரட்டுப்‌ பரிவாரங்களுடன்‌ ஏற்பட்ட அனுபவம்‌ இன்னும்‌ அவனுக்குக்‌ கசந்து கொண்டிருந்தது. 


"தம்பி! எனக்கு ஒரு உதவி செய்வாயா?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ இரக்கமான குரலில்‌ 
கேட்டான்‌. 


"உனக்கு நான்‌ செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்‌? இந்தப்‌ பக்கத்துக்கே 
நான்‌ புதியவன்‌." 


"உன்னால்‌ முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன்‌. இன்றிரவு என்னைக்‌ கடம்பூர்‌ 
அரண்மனைக்கு அழைத்துக்‌ கொண்டு போ!" 


"எதற்காக? அங்கே யாராவது வீரசைவர்‌ வருகிறாரா? சிவன்‌ பெரிய தெய்வமா? 
திருமால்‌ பெரிய தெய்வமா? என்று விவாதித்து முடிவு கட்டப்‌ போகிறீர்களா?" 


"இல்லை, இல்லை சண்டை பிடிப்பதே என்‌ வேலை என்று நினைக்க வேண்டாம்‌. 
இன்றிரவு கடம்பூர்‌ மாளிகையில்‌ பெரிய விருந்து நடைபெறும்‌. விருந்துக்கு பிறகு களியாட்டம்‌, 
சாமியாட்டம்‌, குரவைக்‌ கூத்து எல்லாம்‌ நடைபெறும்‌. குரவைக்‌ கூத்துப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று 
எனக்கு ஆசை! "அப்படியிருந்தாலும்‌ நான்‌ உன்னை எப்படி அழைத்துப்‌ போக முடியும்‌?" 


"என்னை உன்‌ பணியாள்‌ என்று சொன்னால்‌ போகிறது." 


16 


வந்தியத்தேவனுக்கு முன்னால்‌ ஏற்பட்ட சந்தேகம்‌ வலுப்பட்டது. 

"அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம்‌ நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும்‌. 
உன்னைப்‌ போன்ற பணியாளன்‌ எனக்குத்‌ தேவையில்லை, சொன்னால்‌ நம்பவும்‌ மாட்டார்கள்‌. 
மேலும்‌, நீ சொன்னதையெல்லாம்‌ யோசித்துப்‌ பார்த்தால்‌ என்னையே இன்று கோட்டைக்குள்‌ 
விடுவார்களோ என்ற சந்தேகம்‌ உண்டாகிறது." 

"அப்படியானால்‌, நீ கடம்பூருக்கு அழைப்புப்‌ பெற்று போகவில்லையென்று சொல்லு!" 

"ஒருவகையில்‌ அழைப்பு இருக்கிறது, சம்புவரையர்‌ மகன்‌ கந்தமாறவேள்‌ என்னுடைய 
உற்ற நண்பன்‌. இந்தப்‌ பக்கம்‌ வந்தால்‌ அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம்‌ 


வரவேணுமென்று என்னைப்‌ பலமுறை அழைத்திருக்கிறான்‌." 


"இவ்வளவுதானா? அப்படியானால்‌ உன்‌ பாடே இன்றைக்குக்‌ கொஞ்சம்‌ 
திண்டாட்டமாத்தான்‌ இருக்கும்‌!" 


இருவரும்‌ சிறிது நேரம்‌ மெளனமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
"ஏன்‌ என்னை இன்னும்‌ தொடர்ந்து வருகிறாய்‌?" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 


"அந்தக்‌ கேள்வியையே நானும்‌ திருப்பிக்‌ கேட்கலாம்‌; நீ ஏன்‌ என்னைத்‌ தொடர்கிறாய்‌? 
உன்‌ வழியே போவதுதானே?" 


"வழி தெரியாத குற்றத்தினால்‌ தான்‌. நம்பி! நீ எங்கே போகிறாய்‌? ஒருவேலை 
கடம்பூருக்குத்தானா?"' 


"இல்லை; நீதான்‌ என்னை அங்கு அழைத்துப்‌ போக முடியாது என்று 
சொல்லிவிட்டாயே? நான்‌ விண்ணகரக்‌ கோயிலுக்குப்‌ போகிறேன்‌." 


"வீரநாராயணப்‌ பெருமாள்‌ சந்நிதிக்குத்தானே?" 

"ஆம்‌," 

"நானும்‌ அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளைச்‌ சேவிப்பதற்கு விரும்புகிறேன்‌." 

"ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வர மாட்டாயோ என்று பார்த்தேன்‌. பார்க்க 
வேண்டிய கோயில்‌; தரிசிக்க வேண்டிய சந்நிதி. இங்கே ஈசுவர முனிகள்‌ என்ற பட்டர்‌, 


பெருமாளுக்குக்‌ கைங்கரியம்‌ செய்து வருகிறார்‌ அவர்‌ பெரிய மகான்‌." 


"நானும்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌ ஓரே கூட்டமாயிருக்கிறதே! கோயிலில்‌ ஏதாவது 
விசேஷ உற்சவம்‌ உண்டோ?" 


"ஆம்‌; இன்று ஆண்டாள்‌ திருநட்சத்திரம்‌.ஆடிப்‌ பதினெட்டாம்‌ பெருக்கோடு 
ஆண்டாளின்‌ திருநட்சத்திரமும்‌ சேர்ந்து கொண்டது; அதனால்தான்‌ இவ்வளவு கோலாகலம்‌. 
தம்பி! ஆண்டாள்‌ பாசுரம்‌ ஏதாவது நீ கேட்டிருக்கிறாயா?" 


"கேட்டதில்லை." 


"கேட்காதே! அதைக்‌ காதினாலேயே கேட்காதே!" 


17 


"ஏன்‌ அவ்வளவு வைஷம்யம்‌?" 


"வைஷம்யமும்‌ இல்லை; விரோதமும்‌ இல்லை; உன்னுடைய நன்மைக்குச்‌ சொன்னேன்‌. 
ஆண்டாளின்‌ இனிய பாசுரத்தைக்‌ கேட்டு விட்டாயானால்‌, அப்புறம்‌ வாளையும்‌ வேலையும்‌ 
விட்டெறிந்து விட்டு என்னைப்‌ போல்‌ நீயும்‌ கண்ணன்‌ மேல்‌ காதல்‌ கொண்டு விண்ணகர 
யாத்திரை கிளம்பி விடுவாய்‌!" 


"உனக்கு ஆண்டாள்‌ பாசுரங்கள்‌ தெரியுமா? பாடூவாயா?" 


"சில தெரியும்‌; வேதம்‌ தமிழ்‌ செய்த நம்மாழ்வார்‌ பாசுரங்களில்‌ சில தெரியும்‌. பெருமாள்‌ 
சந்நிதியில்‌ பாடப்‌ போகிறேன்‌ வேணுமானால்‌ கேட்டுக்‌ கொள்‌! இதோ கோவிலும்‌ வந்து 
விட்டது!" இதற்குள்‌ உண்மையிலேயே வீரநாராயணப்‌ பெருமாள்‌ கோயிலை அவர்கள்‌ நெருங்கி 
வந்துவிட்டார்கள்‌. 


விஜயாலய சோழனின்‌ பேரனான முதற்‌ பராந்தக சோழன்‌ 'மதுரையும்‌, ஈழமும்‌ கொண்ட 
கோப்பரகேசரி' என்ற பட்டம்‌ பெற்றவன்‌. சோழப்‌ பேரரசுக்கு அஸ்திவாரம்‌ அமைத்தவன்‌ அவனே. 
தில்லைச்‌ சிற்றம்பலத்துக்கு அவன்‌ பொன்‌ கூரை வேய்ந்து சரித்திரப்‌ புகழ்பெற்றவன்‌. சோழ 
சிகாமணி, சூரசிகாமணி முதலிய பல விருதுப்‌ பெயர்களோடு வீரநாராயணன்‌ என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயரையும்‌ அவன்‌ கொண்டிருந்தான்‌. 


பராந்தகனுடைய காலத்தில்‌ வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள்‌ 
வலிமை பெற்று விளங்கினார்கள்‌. மானிய கேடத்திலிருந்து அவர்கள்‌ படையெடுத்து வரக்‌ 
கூடுமென்று பராந்தகன்‌ எதிர்பார்த்தான்‌. எனவே, தனது முதற்புதல்வனாகிய இளவரசன்‌ 
இராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன்‌ திருமுனைப்பாடி நாட்டில்‌ இருக்கச்‌ செய்தான்‌. 
அந்தச்‌ சைன்யத்தைச்‌ சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள்‌ வேலையின்றிச்‌ சும்மா இருக்க 
நேர்ந்த காலத்தில்‌ இராஜாதித்தன்‌ ஒரு யோசனை செய்தான்‌. குடிமக்களுக்கு உபயோகமான 
ஒரு பெரும்‌ பணியை அவர்களைக்‌ கொண்டு செய்விக்க எண்ணினான்‌. வட காவேரி என்று 
பக்தர்களாலும்‌ கொள்ளிடம்‌ என்று மற்றவர்களாலும்‌ அமைக்கப்பட்ட பெருநதியின்‌ வழியாக 
அளவில்லாத வெள்ள நீர்‌ ஓடி வீணே கடலில்‌ கலந்து கொண்டிருந்தது. அதில்‌ ஒரு பகுதியைப்‌ 
பயன்படுத்த எண்ணித்‌ தன்‌ வசமிருந்த வீரர்களைக்‌ கொண்டு கடல்‌ போன்ற விசாலமான ஏரி 
ஒன்றை அமைத்தான்‌. அதைத்‌ தன்‌ அருமைத்‌ தந்தையின்‌ பெயரால்‌ வீரநாராயண ஏரி என்று 
அழைத்தான்‌. அதன்‌ கரையில்‌ வீரநாராயண புரத்தை ஏற்படுத்தி அதில்‌ ஒரு விண்ணகரையும்‌ 
எடுத்தான்‌. விஷ்ணுக்கிருஹம்‌ என்பது அந்நாளில்‌ விண்ணகரம்‌ என்று தமிழாக்கப்பட்டு 
வழங்கிற்று. ன்ீமந்‌ நாராயணமூர்த்தி நீரில்‌ பள்ளிகொண்டு நீர்மயமாக இருப்பவர்‌ அல்லவா? 
எனவே, ஏரிகளைக்‌ காத்தருளுவதற்காக ஏரிக்‌ கரையையொட்டி ஸ்‌ நாராயண மூர்த்திக்குக்‌ 
கோயில்‌ எடுப்பது அக்காலத்து வழக்கம்‌. அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில்‌ 
வீரநாராயணப்‌ பெருமாளைக்‌ கோயில்‌ கொண்டூ எழுந்தருளச்‌ செய்தான்‌. 


அத்தகைய பெருமாளின்‌ கோயிலுக்குத்தான்‌ இப்போது வந்தியத்தேவனும்‌ 
ஆழ்வார்க்கடியானும்‌ சென்றார்கள்‌. சந்நிதிக்கு வந்து நின்றதும்‌ ஆழ்வார்க்கடியான்‌ பாட 
ஆரம்பித்தான்‌. ஆண்டாளின்‌ பாசுரங்கள்‌ சிலவற்றைப்‌ பாடிய பிறகு நம்மாழ்வாரின்‌ தமிழ்‌ 
வேதத்திலிருந்து சில பாசுரங்களைப்‌ பாடினான்‌:- 


"பொலிக பொலிக பொலிக 
போயிற்று வல்லுயிர்ச்சாபம்‌ 
நலியும்‌ நரகமும்‌ நைந்த 
நமனுக்‌ கிங்கு யாதொன்றுமில்லை 
கலியும்‌ கெடும்‌ கண்டு கொள்மின்‌ 
கடல்‌ வண்ணன்‌ பூதங்கள்‌ மண்மேல்‌ 


18 


மலியப்‌ புகுந்து இசைபாடி 
ஆடி உழி தரக்‌ கண்டோம்‌! 
கண்டோம்‌ கண்டோம்‌ கண்டோம்‌ 
கண்ணுக்‌ கினியன கண்டோம்‌! 
தொண்டீர்‌ எல்லீரும்‌ வாரீர்‌! 
தொழுது தொழுது நின்றார்த்தும்‌! 
வண்டார்‌ தண்ணந்‌ துழாயான்‌ 
மாதவன்‌ பூதங்கள்‌ மண்மேல்‌ 
பண்டான்‌ பாடிநின்றாடிப்‌ 
பரந்து திரிகின்றனவே!" 


இவ்விதம்‌ பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களிலிருந்து 
கண்ணீர்‌ பெருகித்‌ தாரை தாரையாய்‌ அவன்‌ கன்னத்தின்‌ வழியாக வழிந்தோடியது. 
வந்தியத்தேவன்‌ அப்பாடல்களைக்‌ கவனமாகவே கேட்டு வந்தான்‌.அவனுக்குக்‌ கண்ணீர்‌ 
வராவிட்டாலும்‌ உள்ளம்‌ கசிந்துருகியது. ஆழ்வார்க்கடியானைப்‌ பற்றி அவன்‌ முன்னர்‌ 
கொண்டிருந்த கருத்தும்‌ மாறியது. 'இவன்‌ பரம பக்தன்‌!' என்று எண்ணிக்‌ கொண்டான்‌. 


வந்தியத்தேவனைப்‌ போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும்‌ சிலரும்‌ 
கேட்டார்கள்‌. கோவில்‌ முதலிமார்கள்‌ கேட்டார்கள்‌; அர்ச்சகர்‌ ஈசுவரபட்டரும்‌ கண்ணில்‌ நீர்‌ 
மல்கி நின்று கேட்டார்‌. அவருக்கு அருகில்‌ நின்று கொண்டு அவருடைய இளம்‌ புதல்வன்‌ 
பால்மணம்‌ மாறாப்‌ பாலகன்‌ ஒருவன்‌ கேட்டிருந்தான்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ பத்துப்‌ பாசுரங்களைப்‌ பாடிவிட்டு, 


"கலி வயல்‌ தென்னன்‌ குருகூர்க்‌ 
காரி மாறன்‌ சடகோபன்‌ 
ஒலி புகழ்‌ ஆயிரத்து இப்பத்தும்‌ 
உள்ளத்தை மாசறுக்குமே" 


என்று பாசுரத்தை முடித்தான்‌. 


கேட்டிருந்த பட்டரின்‌ குமாரனாகிய பாலகன்‌ தன்‌ தந்தையிடம்‌ ஏதோ கூறினான்‌. அவர்‌ 
மல்கிய கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொண்டு, "ஐயா! குருகூர்ச்‌ சடகோபர்‌ என்னும்‌ நம்மாழ்வார்‌ 
மொத்தம்‌ ஆயிரம்‌ பாடல்கள்‌ பாடியிருப்பதாகத்‌ தெரிகிறதே? அவ்வளவும்‌ உமக்குத்‌ தெரியுமா?" 
என்று கேட்டார்‌. 


"அடியேன்‌ அவ்வளவு பாக்கியம்‌ செய்யவில்லை, சில பத்துக்கள்‌ தான்‌ எனக்குத்‌ 
தெரியும்‌!" என்றான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"தெரிந்தவரையில்‌ இந்தப்‌ பிள்ளைக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேணும்‌" என்றார்‌ 
ஈசுவரமுனிகள்‌. 


பின்னால்‌, இந்த ஊர்‌ பல பெருமைகளை அடையப்‌ போகிறது. பால்‌ வடியும்‌ முகத்தில்‌ 
தேஜஸ்‌ பொலிய நின்று நம்மாழ்வார்‌ பாசுரங்களைக்‌ கேட்ட பாலகன்‌ வளர்ந்து, நாதமுனிகள்‌ 
என்ற திருநாமத்துடன்‌ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில்‌ முதலாவது ஆச்சாரியார்‌ ஆகப்‌ 
போகிறார்‌. குருகூர்‌ என்னும்‌ ஆழ்வார்‌ திருநகருக்குச்‌ சென்று 'வேதம்‌ தமிழ்‌ செய்த 
நம்மாழ்வாரின்‌' ஆயிரம்‌ பாசுரங்களையும்‌ தேடிச்‌ சேகரித்து வரப்போகிறார்‌. அப்பாசுரங்களை 
அவருடைய சீடர்கள்‌ இசையுடன்‌ பாடி நாடெங்கும்‌ பரப்பப்‌ போகிறார்கள்‌. 


19 


நாதமுனிகளின்‌ பேரராக அவதரிக்கப்போகும்‌ ஆளவந்தார்‌ பல அற்புதங்களைச்‌ 
செய்தருளப்‌ போகிறார்‌. 


இந்த இருவரும்‌ அவதரித்த கேஷேத்திரத்தைத்‌ தரிசிக்க, உடையவராகிய ஸு 
ராமானுஜரே ஒரு நாள்‌ வரபோகிறார்‌. வரும்போது வீரநாராயண ஏரியையும்‌ அதன்‌ எழுபத்து 
நான்கு கணவாய்களையும்‌ பார்த்து அதிசயிக்கப்‌ போகிறார்‌. ஏரித்‌ தண்ணீர்‌ எழுபத்து நாலு 
கணவாய்களின்‌ வழியாகப்‌ பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே, நாராயணனுடைய 
கருணை வெள்ளத்தை ஜீவகோடிகளுக்குப்‌ பாயச்‌ செய்வதற்காக எழுபத்து நாலு ஆச்சார்ய 
பீடங்களை ஏற்படுத்த வேண்டும்‌ என்று அம்மகானின்‌ உள்ளத்தில்‌ உதயமாகப்‌ போகிறது. 
அதன்படியே எழுபத்து நான்கு 'சிம்மாசனாதிபதிகள்‌' என்ற பட்டத்துடன்‌ வைஷ்ணவ ஆச்சாரிய 
புருஷர்கள்‌ ஏற்படப்போகிறார்கள்‌. 


இந்த மகத்தான நிகழ்ச்சிகளையெல்லாம்‌ வைஷ்ணவ குரு பரம்பரைச்‌ சரித்திரம்‌ 
விவரமாகச்‌ சொல்லட்டும்‌ என்று விட்டுவிட்டு, மறுபடியும்‌ நாம்‌ வந்தியத்தேவனைக்‌ கவனிப்போம்‌. 


பெருமாளைச்‌ சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில்‌ வந்ததும்‌ வந்தியத்தேவன்‌ 
ஆழ்வார்க்கடியானைப்‌ பார்த்து, "நம்பிகளே! தாங்கள்‌ இத்தகைய பரம பக்தர்‌ என்றும்‌, பண்டித 
சிகாமணி என்றும்‌ எனக்குத்‌ தெரியாமல்‌ போயிற்று. ஏதாவது அபசாரமாக நான்‌ பேசியிருந்தால்‌ 
மன்னிக்க வேண்டும்‌" என்றான்‌. 


"மன்னித்து விடுகிறேன்‌; தம்பி! ஆனால்‌ இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா, 
சொல்லு!" 


"தாங்கள்‌ கேட்கும்‌ உதவி என்னால்‌ முடியாது என்றுதான்‌ சொன்னேனே? நீங்களும்‌ 
ஒப்புக்‌ கொண்டீர்களே?" 


"இது வேறு விஷயம்‌; ஒரு சிறிய சீட்டுக்‌ கொடுக்கிறேன்‌. கடம்பூர்‌ அரண்மனையில்‌ நீ 
தங்கினால்‌ தக்க சமயம்‌ பார்த்து ஒருவரிடம்‌ அதைக்‌ கொடுக்க வேண்டும்‌." 


"யாரிடம்‌?" 


"பழுவேட்டரையரின்‌ யானைக்குப்‌ பின்னால்‌ மூடு பல்லக்கில்‌ சென்றாளே, அந்தப்‌ 
பெண்மணியிடம்‌!" 


"நம்பிகளே! என்னை யார்‌ என்று நினைத்தீர்கள்‌? இம்மாதிரி வேலைக்கெல்லாம்‌ 
நான்தானா அகப்பட்டேன்‌? தங்களைத்‌ தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை 
என்னிடம்‌ சொல்லியிருந்தால்‌..." 


"தம்பி! படபடப்பு வேண்டாம்‌! உன்னால்‌ முடியாது என்றால்‌ மகாராஜனாய்ப்‌ போய்‌ வா! 
ஆனால்‌ எனக்கு மட்டும்‌ இந்த உதவி நீ செய்திருந்தால்‌, ஏதாவது ஒரு சமயத்தில்‌ உனக்கும்‌ என்‌ 


உதவி பயன்பட்டிருக்கும்‌ பாதகமில்லை; போய்‌ வா!" 


வந்தியத்தேவன்‌ பிறகு அங்கே ஒரு கணம்கூட நிற்கவில்லை. குதிரை மீது தாவி ஏறி 
விரைவாக விட்டுக்கொண்டு கடம்பூரை நோக்கிச்‌ சென்றான்‌. 


20 


நாலாம்‌ அத்தியாயம்‌ 
கடம்பூர்‌ மாளிகை 


இத்தனை நேரம்‌ இளைப்பாறியிருந்த வல்லவரையனுடைய குதிரை இப்போது நல்ல 
சுறுசுறுப்பைப்‌ பெற்றிருந்தது; ஒரு நாழிகை நேரத்தில்‌ கடம்பூர்ச்‌ சம்புவரையர்‌ மாளிகை வாசலை 
அடைந்துவிட்டது. அந்தக்‌ காலத்துச்‌ சோழ நாட்டுப்‌ பெருங்குடித்‌ தலைவர்களில்‌ செங்கண்ணர்‌ 
சம்புவரையர்‌ ஒருவர்‌. அவருடைய மாளிகையின்‌ வாசல்‌ ஒரு பெரிய நகரத்தின்‌ கோட்டை 
வாசலைப்‌ போல்‌ இருந்தது. வாசலுக்கு இருபுறத்திலும்‌ எழுந்த நெடூஞ்சுவர்கள்‌ கோட்டைச்‌ 
சுவர்களைப்‌ போலவே வளைந்து சென்றன. 


கோட்டை வாசலில்‌ யானைகளும்‌, குதிரைகளும்‌, ரிஷபங்களும்‌, அந்த 
மிருகங்களையெல்லாம்‌ பிடித்துக்‌ கட்டுவோரும்‌, தீனி வைப்போரும்‌, தண்ணீர்‌ காட்டுவோரும்‌, 
ஆங்காங்கு தீவர்த்தி தூக்கிப்‌ பிடித்து வெளிச்சம்‌ போடுவோரும்‌, தீவர்த்திகளுக்கு எண்ணெய்‌ 
விடுவோருமாக, ஒரே கோலாகலமாயிருந்தது. (இதையெல்லாம்‌ பார்த்த வல்லவரையனின்‌ 
உள்ளத்தில்‌ சிறிது தயக்கமும்‌ துணுக்கமும்‌ ஏற்பட்டன. 'ஏதோ இங்கே பெரிய விசேஷம்‌ ஒன்று 
நடைபெறுகிறது. இந்தச்‌ சமயத்தில்‌ நாம்‌ வந்து சேர்ந்தோமே' என்று எண்ணினான்‌. நடக்கும்‌ 
விசேஷம்‌ என்னவென்பதைப்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளும்‌ ஆவலும்‌ ஒருபக்கம்‌ பொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. கோட்டை வாசற்‌ கதவுகள்‌ திறந்துதானிருந்தன. ஆனால்‌ திறந்திருந்த 
வாசலில்‌ வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ சிலர்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. அவர்களை பார்த்தால்‌ 
யமகிங்கரர்களைப்‌ போலிருந்தது. 


தயங்கி நின்றால்‌ தன்னை அவர்கள்‌ நிறுத்திவிடுவார்கள்‌ என்றும்‌ தைரியமாகக்‌ 
குதிரையை விட்‌ டுகொண்டு உள்ளே போவதுதான்‌ உசிதம்‌ என்றும்‌ அந்த வீர வாலிபன்‌ 
எண்ணினான்‌. அந்த எண்ணத்தை உடனே காரியத்தில்‌ நிறைவேற்றினான்‌. ஆனால்‌ என்ன 
ஏமாற்றம்‌? குதிரை கோட்டை வாசலை அணுகியதும்‌ வேல்‌ பிடித்த வீரர்கள்‌ இருவர்‌ தங்கள்‌ 
வேல்களைக்‌ குறுக்கே நிறுத்தி வழிமறித்தார்கள்‌. இன்னும்‌ நாலு பேர்‌ வந்து குதிரையின்‌ 
தலைக்கயிற்றைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ வந்தியத்தேவனை உற்றுப்‌ 
பார்த்தான்‌. இன்னொருவன்‌ தீவர்த்தி கொண்டுவந்து உயரத்‌ தூக்கி முகத்துக்கு நேரே 
பிடித்தான்‌. 


வல்லவரையன்‌ முகத்தில்‌ கோபம்‌ கொதிக்க, "இதுதான்‌ உங்கள்‌ ஊர்‌ வழக்கமா? வந்த 
விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது....?"" என்றான்‌. 


"நீ யார்‌ தம்பி இவ்வளவு துடுக்காகப்‌ பேசுகிறாய்‌? எந்த ஊர்‌? என்றான்‌ வாசற்காவலன்‌.." 


"என்‌ ஊரும்‌ பேருமா கேட்கிறாய்‌? வாணகப்பாடி நாட்டுத்‌ திருவல்லம்‌ என்‌ ஊர்‌. 
என்னுடைய குலத்து முன்னோர்களின்‌ பெயர்களை ஒரு காலத்தில்‌ உங்கள்‌ நாட்டூ வீரர்கள்‌ 
தங்கள்‌ மார்பில்‌ எழுதிக்‌ கொண்டு பெருமையடைந்தார்கள்‌! என்‌ பெயர்‌ வல்லவரையன்‌ 
வந்தியத்தேவன்‌! தெரிந்ததா?" என்றான்‌. 


" இவ்வளவையும்‌ சொல்வதற்கு ஒரு கட்டியக்காரனையும்‌ கூட அழைத்து வருவது 
தானே?" என்றான்‌ காவலர்களில்‌ ஒருவன்‌. இதைக்‌ கேட்ட மற்றவர்கள்‌ சிரித்தார்கள்‌. 


"நீ யாராயிருந்தாலும்‌ இனி உள்ளே போக முடியாது! இன்றைக்கு வரவேண்டிய 
விருந்தாளிகள்‌ எல்லாம்‌ வந்தாகிவிட்டது. இனிமேல்‌ யாரையும்‌ விடவேண்டாம்‌ என்று எஜமானின்‌ 
கட்டளை!" என்றான்‌ காவலர்‌ தலைவன்‌. 


21 


ஏதோ வாக்குவாதம்‌ நடக்கிறதைப்‌ பார்த்துக்‌ கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில்‌ 
நின்ற சில வீரர்கள்‌ அருகில்‌ வந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌, "அடே! நாம்‌ அங்கே திருவிழாக்‌ 
கூட்டத்தில்‌ விரட்டியடித்தோமே, அந்தக்‌ குருதை போல இருக்கிறதடா!" என்றான்‌. 


இன்னொருவன்‌ "கழுதை என்று சொல்லடா" என்றான்‌. 


"கழுதை மேல்‌ உட்கார்ந்திருக்கிறவன்‌ என்ன விறைப்பாக உட்கார்ந்திருக்கிறான்‌ 
பாரடா!" என்றான்‌ மற்றொருவன்‌. 


வல்லவரையன்‌ காதில்‌ இந்தச்‌ சொற்கள்‌ விழுந்தன. 


அவன்‌ மனதிற்குள்‌, "என்னத்திற்கு வீண்‌ வம்பு? திரும்பிப்‌ போய்‌ விடலாமா? அல்லது, 
இளவரசர்‌ ஆதித்த கரிகாலரின்‌ முத்திரை பதித்த இலச்சினையை இவர்களிடம்‌ காட்டிவிட்டு 
உள்ளே போகலாமா?" என்ற யோசனை தோன்றி இருந்தது. வடதிசைப்‌ படையின்‌ மாதண்ட 
நாயகராகிய இளவரசரின்‌ இலச்சினையைப்‌ பார்த்துவிட்டுத்‌ தன்னைத்‌ தடுக்கக்கூடியவர்கள்‌ 
வடபெண்ணையிலிருந்து குமரிமுனை வரையில்‌ யாரும்‌ கிடையாது அல்லவா? இப்படி அவன்‌ 
மனத்திற்குள்‌ விவாதித்துக்‌ கொண்டிருந்தபோதுதான்‌ பழுவேட்டரையர்‌ ஆட்களின்‌ கேலிப்‌ 
பேச்சு அவன்‌ காதில்‌ விழுந்தது. உடனே என்ன செய்ய வேண்டும்‌ என்பதை முடிவு செய்து 
கொண்டான்‌. 


"குதிரையை விடுங்கள்‌; திரும்பிப்‌ போகிறேன்‌!" என்றான்‌. தடுத்த வீரர்கள்‌ குதிரையின்‌ 
முகக்கயிற்றை விட்டார்கள்‌. 


குதிரையின்‌ அடிவயிற்றில்‌ வந்தியத்தேவன்‌ தன்‌ இரு கால்களினாலும்‌ ஒரு அழுத்து 
அழுத்தினான்‌. அதே நேரத்தில்‌ உடைவாளை உறையிலிருந்து உருவி எடுத்தான்‌. மின்னல்‌ 
ஒளியுடன்‌ கண்ணைப்‌ பறித்த அந்த வாள்‌ சுழன்ற வேகத்தினால்‌ அவனுடைய கையில்‌ திருமாலின்‌ 
சக்கராயுதத்தை வைத்துக்‌ கொண்டு சுழற்றுவது போல்‌ தோன்றியது. குதிரை முன்னோக்கிக்‌ 
கோட்டைக்குள்ளே பாய்ந்து சென்றது. வழியிலிருந்த வீரர்கள்‌ திடீர்‌ திடீரென்று கீழே 
விழுந்தார்கள்‌. வேல்கள்‌ சடசடவென்று அடித்துக்‌ கொண்டு விழுந்தன. வம்பு பேசிய பழுவூர்‌ 
வீரர்களின்‌ பேரில்‌ குதிரை பாய்ந்தது. இந்த மின்னல்‌ தாக்குதலைச்‌ சிறிதும்‌ எதிர்பாராத 
வீரர்கள்‌ நாற்புறமும்‌ சிதறிச்‌ சென்றார்கள்‌. 


இதற்குள்‌ வேறு பல காரியங்கள்‌ நிகழ்ந்து விட்டன. கோட்டைக்‌ கதவுகள்‌ தடால்‌, 
தடால்‌ என்று சாத்தப்பட்டன. "பிடி! பிடி!" என்ற கூக்குரல்கள்‌ எழுந்தன. வேல்களும்‌ வாள்களும்‌ 
உராய்ந்து 'கிளாங்‌' 'கிளாங்‌' என்று ஒலித்தன. திடீரென்று அபாயம்‌ அறிவிக்கும்‌ முரசு 'டடம்‌!' 
'டடம்‌!' என்று முழங்கிற்று. 


வந்தியத்தேவன்‌ குதிரையைச்‌ சுற்றிலும்‌ வீரர்கள்‌ வந்து சூழ்ந்து கொண்டார்கள்‌. 
இருபது, முப்பது, ஐம்பது பேருக்கு மேலேயே இருக்கும்‌. குதிரையின்‌ மேலிருந்த 
வந்தியத்தேவன்‌ பாய்ந்து தரையில்‌ குதித்தான்‌. கையிலிருந்த வாளைச்‌ சுழற்றிக்‌ கொண்டே, 
"கந்தமாறா! கந்தமாறா! உன்‌ ஆட்கள்‌ என்னைக்‌ கொல்லுகிறார்கள்‌!" என்று கத்தினான்‌. 


ம்‌ இதைக்‌ கேட்டதும்‌ அவனைச்‌ சூழ்ந்திருந்த வீரர்கள்‌ திடுக்கிட்டூச்‌ சிறிது தயங்கி விலகி 
ன்றார்கள்‌. 


அச்சமயம்‌ மாளிகையின்‌ மேல்மாட முகப்பிலிருந்து, "அங்கே என்ன கூச்சல்‌? நிறுத்து 
ங்கள்‌!" என்ற ஒரு இடி முழக்கக்‌ குரல்‌ கேட்டது. அந்தக்‌ குரல்‌ கேட்ட இடத்தில்‌ ஏழெட்டுப்‌ 
பேர்‌ நின்று கீழே நடப்பதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 


202 


"எஜமான்‌! யாரோ ஒரு ஆள்‌ காவலை மீறிப்‌ புகுந்து விட்டான்‌. சின்ன எஜமான்‌ 
பெயரைச்‌ சொல்லிக்‌ கூவுகிறான்‌!"' என்று கீழேயிருந்த ஒருவன்‌ சொன்னான்‌. 


"கந்தமாறா! நீ போய்க்‌ கலவரம்‌ என்னவென்று பார்‌!" - இவ்விதம்‌ மேல்‌ மாடத்திலிருந்து 
அதே இடிமுழக்கக்‌ குரல்‌ சொல்லிற்று. அந்தக்‌ குரலுக்கு உடையவர்தான்‌ செங்கண்ணர்‌ 
சம்புவரையர்‌ போலும்‌ என்று வந்தியத்தேவன்‌ எண்ணினான்‌. 


அவனும்‌ அவனைச்‌ சுற்றி நின்ற வீரர்களும்‌ சிறிது நேரம்‌ அப்படியே நின்று 
கொண்டிருந்தார்கள்‌. 


"இங்கே என்ன ஆர்ப்பாட்டம்‌?" என்ற ஒரு இளங்குரல்‌ கேட்டது. அந்தக்‌ குரல்‌ கேட்ட 
இடத்தில்‌ நின்றவர்கள்‌ விலகிக்‌ கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள்‌. வாலிபன்‌ ஒருவன்‌ அந்த 
வழியாக விரைந்து வந்தான்‌. கையில்‌ பிடித்த கத்தியை இலேசாகச்‌ சுழற்றிக்‌ கொண்டு 
சூரசம்ஹாரம்‌ செய்த சுப்பிரமணியரைப்‌ போல நின்ற வந்தியத்தேவனை ஒருகணம்‌ வியப்புடன்‌ 
நோக்கினான்‌. 


"வல்லவா, என்‌ அருமை நண்பா! உண்மையாகவே நீதானா?" என்று உணர்ச்சி ததும்பக்‌ 
கூவிக்‌ கொண்டு ஓடிச்‌ சென்று வல்லவரையனை அந்த இளைஞன்‌ கட்டித்‌ தழுவிக்‌ கொண்டான்‌. 


"கந்தமாறா! நீ படித்துப்‌ படித்துப்‌ பல தடவை சொன்னாயே என்று உன்‌ வீட்டுக்கு 
வந்தேன்‌. வந்த இடத்தில்‌ எனக்கு இத்தகைய வீர வரவேற்புக்‌ கிடைத்தது" என்று 
வந்தியத்தேவன்‌ தன்னைச்‌ சுற்றி நின்றவர்களைச்‌ சுட்டிக்காட்டினான்‌. 


அவர்களைப்‌ பார்த்து, "சீ! முட்டாள்களே! போங்களடா! உங்கள்‌ அறிவு உலக்கைக்‌ 
கொழுந்துதான்‌!" என்றான்‌ கந்தமாறன்‌. 


கந்தமாறன்‌ வந்தியத்தேவனின்‌ கையைப்‌ பிடித்துப்‌ பரபரவென்று இழுத்துக்‌ கொண்டு 
போனான்‌. அவனுடைய கால்கள்‌ தரையில்‌ நில்லாமல்‌ குதித்துக்‌ கொண்டேயிருந்தன. 
அவனுடைய உள்ளமும்‌ துள்ளிக்‌ குதித்தது. யெளவனப்‌ பிராயத்தில்‌ உண்மையாக உள்ளம்‌ 
ஒன்றுபட்ட ஒரு நண்பன்‌ கிடைத்தால்‌ அதைக்காட்டிலும்‌ ஒருவனைப்‌ பரவசப்படுத்தக்‌ கூடியது 
வேறு என்ன உண்டு? ஆம்‌, காதல்‌ என்பது ஒன்று இருக்கத்தான்‌ செய்கிறது. ஆனால்‌ காதலில்‌ 
இன்பமும்‌ குதூகலமும்‌ எத்தனை உண்டோ அதை விட அதிகமான துன்பமும்‌ வேதனையும்‌ 
உண்டு. யெளவனத்துச்‌ சிநேக குதூகலத்திலோ துன்பத்தின்‌ நிழல்‌ கூட விழுவதில்லை. ஒரே 
ஆனந்தமயமான இதயப்‌ பரவசந்தான்‌. 


போகிற போக்கில்‌, வல்லவரையன்‌, "கந்தமாறா! இன்றைக்கு என்ன இங்கே 
ஏகதடபுடலாயிருக்கிறது? இவ்வளவு கட்டுக்காவல்‌ எல்லாம்‌ எதற்காக?" என்றான்‌. 


"இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம்‌ என்பதைப்‌ பற்றி அப்புறம்‌ விவரமாக 
சொல்கிறேன்‌. நீயும்‌ நானும்‌ பெண்ணையாற்றங்கரைப்‌ பாசறையில்‌ தங்கியிருந்த போது, 
'பழுவேட்டரையரைப்‌ பார்க்க வேண்டும்‌; மழவரையரைப்‌ பார்க்க வேண்டும்‌; அவரைப்‌ பார்க்க 
வேண்டும்‌; இவரைப்‌ பார்க்க வேண்டும்‌' என்று சொல்வாயே? அந்த அவர்‌, இவர்‌, சுவர்‌ - 
எல்லோரையும்‌ இன்றைக்கு இங்கேயே நீ பார்த்துவிடலாம்‌!" என்றான்‌ கந்தமாறன்‌. 


பிறகு, விருந்தாளிகள்‌ அமர்ந்திருந்த மாளிகை மேல்‌ மாடத்துக்கு வல்லவரையனைக்‌ 
கந்தமாறன்‌ அழைத்துச்‌ சென்றான்‌. முதலில்‌ தன்‌ தந்தையாகிய சம்புவரையரிடம்‌ கொண்டு போய்‌ 
நிறுத்தி, "அப்பா! என்‌ தோழன்‌ வாணர்குலத்து வந்தியத்தேவனைப்‌ பற்றி அடிக்கடி தங்களிடம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருப்பேனே? அவன்‌ இவன்தான்‌!" என்றான்‌. வந்தியத்தேவன்‌ பெரியவரைக்‌ 
கும்பிட்டு வணங்கினான்‌. வரையர்‌ அவ்வளவாக மகிழ்ச்சியடைந்ததாகத்‌ தோன்றவில்லை. 


23 


"அப்படியா? கீழே அரண்மனை வாசலில்‌ அவ்வளவு கலவரம்‌ செய்தவன்‌ இவன்தானா?"' 
என்று கேட்டார்‌. 


"கலவரத்துக்குக்‌ காரணம்‌ என்‌ தோழன்‌ அல்ல; வாசல்‌ காப்பதற்கு நாம்‌ 
அமர்த்தியிருக்கும்‌ மூடர்கள்‌!" என்றான்‌ கந்தமாறவேள்‌. 


"இருந்தாலும்‌ இன்றைய தினம்‌ பார்த்து, அதுவும்‌ இருட்டி அரை ஜாமத்திற்குப்‌ பிறகு, 
இவன்‌ இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன்‌ வந்திருக்க வேண்டியதில்லை!" என்றார்‌ சம்புவரையர்‌. 


கந்தமாறவேளின்‌ முகம்‌ சுருங்கிற்று; மேலும்‌ தந்தையுடன்‌ வாதமிட அவன்‌ 
விரும்பவில்லை. வந்தியத்தேவனை அப்பால்‌ அழைத்துச்‌ சென்றான்‌. வந்திருந்த 
விருந்தாளிகளுக்கு மத்தியில்‌ நடுநாயகமாக ஓர்‌ உயர்ந்த பீடத்தில்‌ அமர்ந்திருந்த 
பழுவேட்டரையரிடம்‌ அழைத்துப்‌ போய்‌, "மாமா! இவன்‌ என்‌ ஆருயிர்‌ நண்பன்‌ வந்தியத்தேவன்‌, 
வாணப்‌ பேரரசர்‌ குலத்தவன்‌. இவனும்‌ நானும்‌ வடபெண்ணைக்கரைப்‌ பாசறையில்‌ எல்லைக்‌ 
காவல்‌ புரிந்து கொண்டிருந்தோம்‌. அப்பொழுதெல்லாம்‌ "வீராதி வீரர்‌ பெரிய 
பழுவேட்டரையரைப்‌ பார்க்க வேண்டும்‌' என்று ஓயாது சொல்லிக்‌ கொண்டிருப்பான்‌. 
"பழுவேட்டரையர்‌ திருமேனியில்‌ அறுபத்து நாலு போர்க்‌ காயங்கள்‌ இருப்பது உண்மைதானா?' 
என்று கேட்டுக்‌ கொண்டிருப்பான்‌. 'ஒருநாள்‌ நீயே எண்ணிப்‌ பார்த்துக்‌ கொள்‌' என்று நான்‌ 
சொல்லுவேன்‌" என்றான்‌. 


பழுவேட்டரையர்‌ சுருங்கிய முகத்துடன்‌, "அப்படியா, தம்பி! நீயே எண்ணிப்‌ பார்த்தால்‌ 
ஒழிய நம்ப மாட்டாயோ? அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு? 'வாணர்‌ குலத்தைக்‌ காட்டிலும்‌ 
வேறு குலத்தில்‌ வீரம்‌ இருக்க முடியுமா?" என்ற சந்தேகமோ?" என்றார்‌. 


தோழர்கள்‌ இருவருமே திடுக்கிட்டுப்‌ போனார்கள்‌. தோத்திரமாகச்‌ சொன்னதை 
இப்படி இவர்‌ குதர்க்கமாக எடுத்துக்‌ கொள்வார்‌ என்று எதிர்பார்க்கவில்லை. 


வந்தியத்தேவனுடைய மனத்தில்‌ எரிச்சல்‌ குமுறியது. ஆயினும்‌ வெளியில்‌ காட்டிக்‌ 
கொள்ளாமல்‌, "ஐயா! பழுவேட்டரையர்‌ குலத்தின்‌ வீரப்புகழ்‌ குமரி முனையிலிருந்து இமயம்‌ 
வரையில்‌ பரவியிருக்கிறது. அதைப்‌ பற்றிச்‌ சந்தேகிப்பதற்கு நான்‌ யார்‌?" என்று பணிவுடன்‌ 
சொன்னான்‌. 


"நல்ல மறுமொழி; கெட்டிக்காரப்‌ பிள்ளை!: என்றார்‌ பழுவேட்டரையர்‌. 


இந்தமட்டில்‌ பிழைத்தோம்‌ என்று வாலிபர்கள்‌ இருவரும்‌ அங்கிருந்து 
வெளியேறினார்கள்‌. அப்போது சம்புவரையர்‌ தமது மகனை அழைத்துக்‌ காதோடு, "உன்‌ 
தோழனுக்குச்‌ சீக்கிரம்‌ உணவு அளித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில்‌ படுக்கச்‌ சொல்லு! 
நீண்ட பிரயாணம்‌ செய்து களைத்துப்‌ போயிருக்கிறான்‌" என்றார்‌. மாறவேள்‌ கோபத்துடன்‌ 
தலையை அசைத்து விட்டுப்‌ போனான்‌. 


பிறகு மாறவேள்‌ வந்தியத்தேவனை அந்தப்புரத்துக்கு அழைத்து சென்றான்‌. அங்கே 
பெண்கள்‌ பலர்‌ இருந்தார்கள்‌. மாறவேளின்‌ அன்னைக்கு வந்தியத்தேவன்‌ நமஸ்காரம்‌ செய்தான்‌. 
அவளுக்குப்‌ பின்னால்‌ கூச்சத்துடன்‌ மறைந்திருக்கும்‌ பெண்தான்‌ கந்தமாறனின்‌ 
சகோதரியாயிருக்க வேண்டும்‌ என்று ஊகித்துக்‌ கொண்டான்‌. 


'தங்கச்சி'யைப்‌ பற்றி மாறவேள்‌ பல தடவை சொன்னதில்‌ ஏதேதோ கற்பனை செய்து 
கொண்டிருந்தான்‌ வந்தியத்தேவன்‌. இப்போது ஒருவாறு ஏமாற்றமே அடைந்தான்‌. 


அந்தப்‌ பெண்களின்‌ கூட்டத்திலே பழுவேட்டரையருடன்‌ பல்லக்கில்‌ வந்த மாது 
யாராக இருக்கலாம்‌ என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள்‌ தேடி அலைந்தன. 


24 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
குரவைக்‌ கூத்து 


அந்தப்புரத்திலிருந்து நண்பர்கள்‌ இருவரும்‌ வெளியே வந்தார்கள்‌. உள்ளேயிருந்து, 
ஒரு பெண்‌ குரல்‌, "கந்தமாறா! கந்தமாறா!" என்று அழைத்தது. "அம்மா என்னைக்‌ 
கூப்பிடுகிறாள்‌, இங்கேயே சற்று இரு! இதோ வந்து விடுகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுக்‌ 
கந்தமாறன்‌ உள்ளே போனான்‌. பெண்களின்‌ குரல்கள்‌ பல சேர்ந்தாற்போல்‌ அடுத்தடுத்துக்‌ 
கேள்விகள்‌ கேட்டதும்‌, கந்தமாறன்‌ தட்டுத்தடுமாறி மறுமொழி கூறியதும்‌ வந்தியத்தேவன்‌ காதில்‌ 
விழுந்தது. பின்னர்‌ அந்தப்‌ பெண்கள்‌ கலகலவென்று சிரித்த ஒலியும்‌ உள்ளேயிருந்து வந்தது. 


தன்னைப்‌ பற்றித்தான்‌ அவ்விதம்‌ அவர்கள்‌ கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற 
எண்ணம்‌ வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும்‌ கோபத்தையும்‌ உண்டாக்கியது. கந்தமாறன்‌ 
வெளியே வந்ததும்‌ வந்தியத்தேவனின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, "வா! எங்கள்‌ மாளிகையைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்துவிட்டு வரலாம்‌!'' என்று சொல்லி இழுத்துக்‌ கொண்டு போனான்‌. 


கடம்பூர்‌ மாளிகையின்‌ நிலாமுற்றங்கள்‌, ஆடல்‌ பாடல்‌ அரங்கங்கள்‌, பண்டக சாலைகள்‌, 
பளிங்கு மண்டபங்கள்‌, மாட கோபுரங்கள்‌, ஸ்தூபி கலசங்கள்‌, குதிரை லாயங்கள்‌ ஆகியவற்றை 
வந்தியத்தேவனுக்குக்‌ கந்தமாறன்‌ காட்டிக்‌ கொண்டு சென்றான்‌. 


இடையில்‌ வந்தியத்தேவன்‌, "கந்தமாறா! என்னை அந்தப்புர வாசலில்‌ நிறுத்தி நீ 
மறுபடியும்‌ உள்ளே போன போது, அந்தப்புரத்தில்‌ ஒரே சிரிப்பும்‌ குதூகலமுமாயிருந்ததே, என்ன 
விசேஷம்‌? உன்னுடைய சிநேகிதனைப்‌ பார்த்ததில்‌ அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?" என்று 
கேட்டான்‌. 


"உன்னைப்‌ பார்த்ததில்‌ அவர்களுக்கெல்லாம்‌ சந்தோஷந்தான்‌. உன்னை அம்மாவுக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ பிடித்திருக்கிறதாம்‌. ஆனால்‌ உன்னைக்‌ குறித்து அவர்கள்‌ சிரிக்கவில்லை..." 


"பின்னே எதற்காகச்‌ சிரித்தார்களாம்‌?" 


"பழுவேட்டரையர்‌ இருக்கிறார்‌ அல்லவா? இத்தனை வயதுக்குப்‌ பிறகு அவர்‌ புதிதாக 
ஒரு இளம்பெண்ணைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டிருக்கிறார்‌. மூடுபல்லக்கில்‌ வைத்து அவளை 
இங்கே அழைத்துக்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌. ஆனால்‌ அந்தப்புரத்துக்கு அவளை அனுப்பாமல்‌, 
அவருடைய விடுதியிலேயே அடைத்துப்‌ பூட்டி வைத்திருக்கிறாராம்‌! அந்தப்‌ பெண்ணைப்‌ 
பலகணி வழியாக எட்டிப்‌ பார்த்துவிட்டு வந்த ஒரு தாதிப்‌ பெண்‌ அவள்‌ அழகை வர்ணித்தாளாம்‌. 
அதைக்‌ குறித்துத்தான்‌ சிரிப்பு! அவள்‌ சிங்களப்‌ பெண்ணோ, கலிங்கத்துப்‌ பெண்ணோ, அல்லது 
சேர நாட்டுப்‌ பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள்‌! பழுவேட்டரையரின்‌ முன்னோர்கள்‌ 
சேர நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள்‌ என்று உனக்குத்‌ தெரியும்‌ அல்லவா?" 


"கேள்விப்பட்டிருக்கிறேன்‌ ஏன்‌, நீதான்‌ முன்னொரு தடவை சொல்லியிருக்கிறாய்‌. 
இருக்கட்டும்‌, கந்தமாறா! பழுவேட்டரையர்‌ இந்த மர்ம சுந்தரியான மங்கையை மணந்து 
எத்தனை காலம்‌ ஆகிறது?" 


"இரண்டு ஆண்டுக்குள்ளேதான்‌ இருக்கும்‌; மணம்‌ செய்து கொண்டதிலிருந்து 
அவளைத்‌ தனியாகச்‌ சிறிது நேரம்‌ கூட அவர்‌ விட்டு வைப்பதில்லையாம்‌! எங்கே போனாலும்‌ 
கூடப்‌ பல்லக்கில்‌ ஆசை நாயகியையும்‌ அழைத்துப்‌ போகிறார்‌. இதைக்‌ குறித்து நாடெங்கும்‌ 
கொஞ்சம்‌ பரிகாசப்‌ பேச்சு நடந்து வருகிறது. வந்தியத்தேவா! ஒரு பிராயத்தைத்‌ 


2 


தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ சபலம்‌ ஏற்பட்டால்‌ எல்லோருக்கும்‌ சிறிது 
இளக்காரமாகத்தானே இருக்கும்‌?" 


"காரணம்‌ அது ஒன்றுமில்லை உண்மைக்‌ காரணத்தை நான்‌ சொல்லட்டுமா, கந்தமாறா? 
பெண்கள்‌ எப்போதும்‌ சற்று பொறாமை பிடித்தவர்கள்‌. உன்‌ வீட்டுப்‌ பெண்களைப்‌ பற்றிக்‌ 
குறைவாகச்‌ சொல்லுகிறேன்‌ என்று நினைக்காதே! பெண்‌ உலகமே இப்படித்தான்‌! உன்‌ 
குடும்பத்துப்‌ பெண்கள்‌ கருநிறத்து அழகிகள்‌. பழுவேட்டரையரின்‌ ஆசை நாயகியோ செக்கச்‌ 
செவேலென்று பொன்னிறமாயிருக்கிறாள்‌. ஆகையால்‌ அவளை இவர்களுக்குப்‌ பிடிக்கவில்லை! 
அது காரணமாக வேறு ஏதேதோ கதை கட்டிச்‌ சொல்கிறார்கள்‌!..." 


"அடே! இது என்ன விந்தை! உனக்கு எப்படி அவளுடைய நிறத்தைப்‌ பற்றித்‌ தெரியும்‌? 
அவளை நீ பார்த்திருக்கிறாயா, என்ன? எங்கே, எப்படிப்‌ பார்த்தாய்‌? பழுவேட்டரையருக்கு 
மட்டும்‌ இது தெரிந்தால்‌, உன்‌ உயிர்‌ உன்னுடையது அல்ல!..." 


"கந்தமாறா! இதற்கெல்லாம்‌ நான்‌ பயந்தவன்‌ அல்ல அது உனக்கு தெரியும்‌. மேலும்‌ 
நான்‌ அனுசிதமான காரியம்‌ எதுவும்‌ செய்யவும்‌ இல்லை. வீரநாராயணபுரத்தில்‌ 
பழுவேட்டரையரின்‌ பரிவாரங்கள்‌ சாலையோடூ சென்றபோது கூட்டத்தோடு கூட்டமாய்‌ நானும்‌ 
சாலை ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. யானை, குதிரை, பல்லக்கு, 
பரிவட்டம்‌ எல்லாம்‌ நீங்கள்‌ அனுப்பி வைத்த மரியாதைகளாமே? அது உண்மையா?" 


"ஆம்‌, நாங்கள்தான்‌ அனுப்பி வைத்தோம்‌ அதனால்‌ என்ன?..."' 


"அதனால்‌ என்ன? ஒன்றுமில்லை. பழுவேட்டரையருக்கு நீங்கள்‌ அளித்த வரவேற்பு 
மரியாதைகளையும்‌ எனக்கு அளித்த வரவேற்பையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்தேன்‌ 
வேறொன்றுமில்லை...!"' 


கந்தமாறன்‌ இலேசாகச்‌ சிரித்துவிட்டு, "இறை விதிக்கும்‌ அதிகாரிக்குச்‌ செலுத்த 
வேண்டிய மரியாதையை அவருக்குச்‌ செலுத்தினோம்‌. சுத்த வீரனுக்கு அளிக்க வேண்டிய 
வரவேற்பை உனக்கு அளித்தோம்‌! ஒரு காலத்தில்‌, முருகன்‌ அருளால்‌, நீ இந்த வீட்டுக்கு 
மருமகப்‌ பிள்ளையானால்‌ தக்கவாறு மாப்பிள்ளை மரியாதை செய்து வரவேற்போம்‌!" என்றான்‌. 
பிறகு, "வேறு என்னமோ சொல்ல வந்தாய்‌; அதற்குள்‌ பேச்சு மாறி விட்டது. ஆம்‌, 
பழுவேட்டரையருடைய ஆசை நாயகி நல்ல சிவப்பு நிறம்‌ என்று சொன்னாயே, அது எப்படி 
உனக்குத்‌ தெரிந்தது?" என்றான்‌. 


"கடம்பூர்‌ மாளிகையின்‌ கரிய பெரிய மத்தகஜத்தின்‌ மீது பழுவேட்டரையர்‌, 
எருமைக்கடா மீது யமதர்மன்‌ வருவது போல்‌ வந்து கொண்டிருந்தார்‌! என்னுடைய 
ஞாபகமெல்லாம்‌ அவர்‌ மேலேதானிருந்தது. ஒரு காலத்தில்‌ அவரைப்‌ போல்‌ நானும்‌ 
ஆகவேண்டும்‌ என்று மனோராஜ்யம்‌ செய்து கொண்டிருந்தபோது, அடுத்தாற்போல்‌, ஒரு 
மூடுபல்லக்கு வந்தது. மூடுபல்லக்கில்‌ யார்‌ வரக்கூடும்‌ என்று நான்‌ யோசித்துக்‌ 
கொண்டிருந்தபோதே பல்லக்கின்‌ திரையை உள்ளிருந்து ஒரு கை சிறிது விலக்கியது. விலக்கிய 
திரை வழியாக ஒரு முகமும்‌ தெரிந்தது. கையும்‌, முகமும்‌ நல்ல பொன்னிறமாயிருந்தன! 
அவ்வளவுதான்‌, நான்‌ பார்த்ததெல்லாம்‌! நீ இப்போது சொன்னதிலிருந்து அந்தப்‌ பெண்தான்‌ 
பழுவேட்டரையரின்‌ ஆசை நாயகி என்று ஊகிக்கிறேன்‌. 


"வந்தியத்தேவா! நீ அதிர்ஷ்டக்காரன்‌. ஆண்‌ பிள்ளை எவனும்‌ அந்தப்‌ பழுவூர்‌ 
இளையராணியைக்‌ கண்ணாலும்‌ பார்த்ததில்லை என்று பேச்சு. ஒரு விநாடி நேரமாவது அவள்‌ 
கரத்தையும்‌ முகத்தையும்‌ நீ பார்த்தாயல்லவா? பார்த்த வரையில்‌ அவள்‌ எந்த தேசத்திலே பிறந்த 
சுந்தரியாயிருக்கலாம்‌ என்று உனக்கு ஏதாவது உத்தேசம்‌ தோன்றுகிறதா?" என்று கந்தமாறன்‌ 
கேட்டான்‌. 


26 


"அச்சமயம்‌ நான்‌ அதைப்‌ பற்றி யோசிக்கவில்லை. இப்போது எண்ணிப்‌ பார்க்கும்போது 
, அவள்‌ ஒருவேளை காஷ்மீர தேசத்துப்‌ பெண்ணாயிருக்கலாம்‌; அல்லது கடல்களுக்கு 
அப்பாலுள்ள சாவகம்‌, கடாரம்‌, யவனம்‌, மிசிரம்‌ முதலிய நாடூகளிலிருந்து வந்த 
பெண்ணரசியாகவும்‌ இருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. ஒருவேளை அரபு தேசத்துப்‌ பெண்ணாக 
இருந்தாலும்‌ இருக்கலாம்‌. அந்த நாட்டிலேதான்‌ பெண்கள்‌ பிறந்தது முதலாவது இறக்கும்‌ 
வரையில்‌ முகமூடி போட்டே வைத்திருப்பார்களாம்‌!"' 


அச்சமயம்‌ எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின்‌ முழக்கம்‌ கேட்கத்‌ 
தொடங்கியது. சல்லி, கரடி, பறை, புல்லாங்குழல்‌, உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தித்தன. 


"இது என்ன முழக்கம்‌?" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 


"குரவைக்‌ கூத்து நடக்கப்‌ போகிறது! அதற்கு ஆரம்ப முழக்கம்‌ இது! நீ குரவைக்‌ 
கூத்து பார்க்க விரும்புகிறாயா? அல்லது சீக்கிரம்‌ உணவு அருந்திவிட்டு நிம்மதியாகப்‌ படுத்துத்‌ 
தூங்குகிறாயா?" 


ஆழ்வார்க்கடியான்‌ குரவைக்‌ கூத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டது அச்சமயம்‌ 
வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. "குரவைக்‌ கூத்து நான்‌ பார்த்ததேயில்லை; கட்டாயம்‌ 
பார்க்க வேண்டும்‌" என்றான்‌. அந்த நண்பர்கள்‌ இன்னும்‌ சில அடி தூரம்‌ சென்று ஒரு 
திருப்பத்தில்‌ திரும்பியதும்‌ குரவைக்கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்குப்‌ புலனாயிற்று. 
மேடைக்கு முன்னால்‌ சபை கூடவும்‌ தொடங்கி விட்டது. 


சுற்றிலும்‌ அரண்மனைச்‌ சுவரும்‌ கோட்டை கொத்தளங்களின்‌ மதிலும்‌ சூழ்ந்த 
இடத்தில்‌, வெண்‌ மணல்‌ விரித்த விசாலமான முற்றத்தில்‌ குரவைக்‌ கூத்து மேடை 
அமைக்கப்பட்டிருந்தது. மேடையில்‌ கோழியைப்‌ போலும்‌, மயிலைப்‌ போலும்‌, அன்னத்தைப்‌ 
போலும்‌, சித்திரங்கள்‌ போட்டு அலங்கரித்திருந்தார்கள்‌. செந்நெல்லை வறுத்த வெள்ளிய 
பொரிகள்‌, மஞ்சள்‌ கலந்த தினையரிசிகள்‌, பலநிற மலர்கள்‌, குன்றி மணிகள்‌ முதலியவற்றினாலும்‌ 
அந்த மேடையை அழகுபடுத்தியிருந்தார்கள்‌. குத்துவிளக்குகளுடன்‌ தீவர்த்திகளும்‌ சேர்ந்து 
எரிந்து இருளை விரட்ட முயன்றன. ஆனால்‌ நறுமண அகில்‌ புகையுடன்‌ தீவர்த்திப்‌ புகையும்‌ 
சேர்ந்து, மூடுபனியைப்‌ போல்‌ பரவி, தீபங்களின்‌ ஒளியை மங்கச்‌ செய்தன. மேடைக்கு எதிரிலும்‌ 
பக்கங்களிலும்‌ வாத்தியக்காரர்கள்‌ உட்கார்ந்து அவரவர்களுடைய வாத்தியங்களை ஆவேசமாக 
முழக்கினார்கள்‌. மலர்‌ மணம்‌, அகில்‌ மணம்‌, வாத்திய முழக்கம்‌ எல்லாமாகச்‌ சேர்ந்து 
வந்தியத்தேவனுடைய தலைசுற்றும்படி செய்தன. 


முக்கிய விருந்தாளிகள்‌ அனைவரும்‌ வந்து சேர்ந்ததும்‌, குரவைக்‌ கூத்து ஆடும்‌ பெண்கள்‌ 
ஒன்பது பேர்‌ மேடைக்கு வந்தார்கள்‌. ஆட்டத்திற்குத்‌ தகுந்தவாறு உடம்பை இறுக்கி ஆடை 
அணிந்து, உடம்போடு ஒட்டிய ஆபரணங்களைப்‌ பூண்டு, கால்களில்‌ சிலம்பு அணிந்து, கண்ணி, 
கடம்பம்‌, காந்தள்‌, குறிஞ்சி, செவ்வலரி ஆகிய முருகனுக்கு உகந்த மலர்களை அவர்கள்‌ 
சூடியிருந்தார்கள்‌. மேற்கூறிய மலர்களினால்‌ கதம்பமாகத்‌ தொடுத்த ஒரு நீண்ட மலர்‌ 
மாலையினால்‌ ஒருவரையொருவர்‌ பிணைத்துக்‌ கொண்டவாறு, அவர்கள்‌ மேடையில்‌ வந்து 
நின்றார்கள்‌. சிலர்‌ கைகளில்‌ சந்தன மரத்தினால்‌ செய்து வர்ணம்‌ கொடுத்த அழகிய பச்சைக்‌ 
கிளிகளை லாவகமாக ஏந்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


சபையோருக்கு வணக்கம்‌ செய்துவிட்டுப்‌ பாடவும்‌ ஆடவும்‌ தொடங்கினார்கள்‌. 
முருகனுடைய புகழைக்‌ கூறும்‌ பாடல்களைப்‌ பாடினார்கள்‌. முருகனுடைய வீரச்‌ செயல்களைப்‌ 
பாடினார்கள்‌. சூரபத்மன்‌, கஜமுகன்‌ முதலிய அசுர கணங்களைக்கொன்று, கடல்‌ நீரை வற்றச்‌ 
செய்த வெற்றிவேலின்‌ திறத்தைப்‌ பாடினார்கள்‌. தேவலோகத்துக்‌ கன்னியர்‌ பலர்‌ முருகனை 
மணந்து கொள்ளத்‌ தவங்கிடந்து வருகையில்‌, அந்தச்‌ சிவகுமாரன்‌ மண்ணுலகத்தில்‌ தமிழகத்து 
க்கு வந்து, காட்டில்‌ தினைப்புனம்‌ காத்து நின்ற மலைக்குறவர்‌ மகளை மணந்து கொண்டதைப்‌ 
புகழ்ந்து பாடினார்கள்‌. வேலவனுடைய கருணைத்‌ திறத்தைக்‌ கொண்டாடினார்கள்‌. இத்தகைய 


af 


பாடலும்‌ ஆடலும்‌ பறை ஒலியும்‌ குழல்‌ ஒலியுமாகச்‌ சேர்ந்து பார்த்திருந்தவர்களையெல்லாம்‌ 
வெறிகொள்ளச்‌ செய்தன. 


"பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ அழிக! 
மழையும்‌ வளமும்‌ தனமும்‌ பெருக!" 


என்ற வாழ்த்துக்களுடன்‌ குரவைக்‌ கூத்து முடிந்தது. பெண்கள்‌ மேடையிலிருந்து 
இறங்கிச்‌ சென்றார்கள்‌. 


பின்னர்‌, 'தேவராளன்‌', 'தேவராட்டி' என்னும்‌ ஆடவனும்‌ பெண்ணும்‌ வேலனாட்டம்‌ 
ஆடுவதற்காக மேடை மீது வந்து நின்றனர்‌. அவர்கள்‌ இரத்த நிறமுள்ள ஆடைகளை 
உடுத்தியிருந்தனர்‌. செக்கச்‌ சிவந்த இரத்த நிறமுள்ள செவ்வலரிப்‌ பூமாலைகளைச்‌ சூட்டிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. நெற்றியில்‌ செந்நிறக்‌ குங்குமத்தை அப்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
அவர்களுடைய வாய்களும்‌ வெற்றிலைப்‌ பாக்கு மென்றதினால்‌ சிவந்து இரத்த நிறமாகக்‌ 
காணப்பட்டன. கண்கள்‌ கோவைப்‌ பழம்‌ போலச்‌ சிவந்திருந்தன. 


முதலில்‌ சாந்தமாகவே ஆட்டம்‌ ஆரம்பித்தது. தனித்தனியாகவும்‌ கைகளைக்‌ கோத்துக்‌ 
கொண்டும்‌ ஆடினார்கள்‌. நேரமாக ஆக, ஆட்டத்தில்‌ வெறி மிகுந்தது. மேடையிலே ஒரு 
பக்கத்தில்‌ சாத்தியிருந்த வேலைத்‌ தேவராட்டி கையில்‌ எடுத்துக்‌ கொண்டாள்‌. தேவராளன்‌ 
அதை அவள்‌ கையிலிருந்து பிடுங்க முயன்றான்‌; தேவராட்டி தடை செய்தாள்‌. இறுதியில்‌ 
தேவராளன்‌ மேடை அதிரும்படியாக ஒரு பெரிய குதிகுதித்து, ஒரு பெரிய தாண்டல்‌ தாண்டி 
தேவராட்டி கையிலிருந்த வேலைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டான்‌. தேவராட்டி அந்த வேலைக்‌ கண்டு 
அஞ்சிய பாவனையுடனே மேடையிலிருந்து இறங்கிவிட்டாள்‌. 


பிறகு, தேவராளன்‌ தனியே மேடை மீது நின்று கையில்‌ வேல்‌ பிடித்து வெறியாட்டம்‌ 
ஆடினான்‌. சூரன்‌ முதலிய அசுர கணங்கள்‌ தவிடுபொடியாகி விழுந்தனர்‌. அறுக்கப்பட்ட சூரன்‌ 
தலை திரும்பத்‌ திரும்ப முளைத்தது. முளைக்க முளைக்க வேலனுடைய உக்கிரம்‌ அதிகமாக 
வளர்ந்தது. அவனுடைய கண்ணிலிருந்து தீப்பொறி பறந்தது. கடைசியில்‌ சூரபத்மன்‌ இறந்து 
விழுந்தான்‌. தேவராளனும்‌ கைவேலைக்‌ கீழே போட்டான்‌. 


இப்போது மற்ற வாத்தியங்கள்‌ எல்லாம்‌ நின்று விட்டன. உடுக்கின்‌ சத்தம்‌ மட்டும்‌ 
கேட்டது. மேடைக்கு அருகே நின்று பூசாரி ஆவேசமாக உடுக்கு அடித்தான்‌. தேவராளன்‌ 
உடம்பில்‌ ஒவ்வொரு அணுவும்‌ பதறி ஆடியது. "சந்நதம்‌ வந்து விட்டது" என்று சபையில்‌ 
ஒருவருக்கொருவர்‌ மெதுவாகப்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 


சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ பூசாரி ஆவேசம்‌ வந்து ஆடிய தேவராளனைப்‌ பார்த்து, " 
வேலா! முருகா! தேவசேநாபதி! கந்தா! சூரசம்ஹாரா! அடியார்களுக்கு அருள்வாக்குச்‌ சொல்ல 
வேண்டும்‌!" என்று வேண்டிக்‌ கொண்டான்‌. 


"கேளடா! சொல்லுகிறேன்‌! என்ன வேண்டுமோ, கேள்‌!" என்று சந்நதம்‌ வந்தவன்‌ 
கூவினான்‌. 


"மழை பொழியுமா? வெள்ளம்‌ பெருகுமா? நாடு செழிக்குமா? நினைத்த காரியம்‌ 
கைகூடுமா?" என்று பூசாரி கேட்டான்‌. 


"மழை பொழியும்‌! வெள்ளம்‌ பெருகும்‌! நாடு செழிக்கும்‌! நினைத்த காரியம்‌ கைகூடும்‌! 
ஆனால்‌, என்‌ அன்னைக்கு நீங்கள்‌ பூசை போடவில்லை! துர்க்கை பலி கேட்கிறாள்‌. பத்திரகாளி 
பலி கேட்கிறாள்‌; மகிடாசுரனை வதைத்த சண்டிகேசுவரி பலி கேட்கிறாள்‌!... என்று 
சந்நதக்காரன்‌ ஆவேசத்துடன்‌ ஆடிக்‌ கொண்டே அலறினான்‌. 


28 


"என்ன பலி வேண்டும்‌?" என்று பூசாரி கேட்டான்‌. 
"கேட்டால்‌ கொடுப்பீர்களா?" என்றான்‌ வெறியாடியவன்‌. 
"கொடுப்போம்‌; கட்டாயம்‌ கொடுப்போம்‌! என்றான்‌ பூசாரி. 


"மன்னர்‌ குலத்து இரத்தம்‌ கேட்கிறாள்‌; ஆயிரங்கால அரசர்‌ குலத்து இரத்தம்‌ 
கேட்கிறாள்‌!" என்று வெறியாடியவன்‌ கோர பயங்கரக்‌ குரலில்‌ கூவினான்‌. 


மேடைக்கு முன்னால்‌ வீற்றிருந்த பழுவேட்டரையர்‌ சம்புவரையர்‌, மழவரையர்‌ முதலிய 
பிரமுகர்கள்‌ ஒருவருடைய முகத்தை ஒருவர்‌ நோக்கினார்கள்‌. அவர்களுடைய செக்கச்‌ சிவந்த 
வெறி கொண்ட கண்கள்‌ சங்கேதமாகப்‌ பேசிக்‌ கொண்டன. 


சம்புவரையர்‌ பூசாரியைப்‌ பார்த்துத்‌ தலையை அசைத்துச்‌ சமிக்ஞை செய்தார்‌. 


பூசாரி உடுக்கு அடிப்பதை நிறுத்தினான்‌. வெறியாட்டம்‌ ஆடிய தேவராளன்‌ அடியற்ற 
மரம்‌ போல்‌ மேடை மீது விழுந்தான்‌. தேவராட்டி ஓடிவந்து அவனைத்‌ தூக்கி எடுத்துக்‌ கொண்டு 
போனாள்‌. 


சபை மெளனமாகக்‌ கலைந்தது; வெளியில்‌ எங்கேயோ தூரத்தில்‌ நரிகள்‌ ஊளையிடும்‌ 
சப்தம்‌ கேட்டது. 


இத்தனை நேரம்‌ பார்த்துக்‌ கேட்டவற்றினால்‌ பரபரப்புக்குள்ளாகியிருந்த 
வந்தியத்தேவன்‌, நரிகள்‌ ஊளையிடும்‌ சப்தம்‌ வந்த திசையை நோக்கினான்‌. அங்கே, 
அம்மாளிகையின்‌ வெளிமதில்‌ சுவரின்‌ மீது ஒரு தலை தெரிந்தது. அது ஆழ்வார்க்கடியானுடைய 
தலைதான்‌! ஒரு கணம்‌ வந்தியத்தேவன்‌ ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான்‌. 
ஆழ்வார்க்கடியானுடைய தலையை வெட்டி அந்த மதில்‌ மேல்‌ வைத்திருந்தது போன்ற பிரமை 
உண்டாயிற்று. கண்ணிமைகளை மூடித்‌ திறந்து பார்த்தபோது அந்தத்‌ தலையை அங்கே 
காணவில்லை! அத்தகைய வீண்‌ சித்தப்பிரமைக்குத்‌ தான்‌ உள்ளானது குறித்து 
வெட்கமடைந்தான்‌. இதுவரை அனுபவித்து அறியாத வேறு பலவகை உணர்ச்சிகளும்‌ அவன்‌ 
உள்ளத்தைக்‌ கலங்கச்‌ செய்தன. 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
நடுநிசிக்‌ கூட்டம்‌ 


குரவைக்‌ கூத்துக்கும்‌ வெறியாட்டுக்கும்‌ பின்னர்‌, வந்திருந்த விருந்தினருக்குப்‌ 
பெருந்தர விருந்து நடைபெற்றது. வல்லவரையனுக்கு விருந்து ரசிக்கவில்லை. அவன்‌ உடம்பு 
களைத்திருந்தது; உள்ளம்‌ கலங்கியிருந்தது. ஆயினும்‌ அவன்‌ பக்கத்திலிருந்த அவனுடைய 
நண்பன்‌ கந்தமாறன்‌ அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள்‌ யார்‌ யார்‌ என்பதைப்‌ பெருமிதத்துடன்‌ 
எடுத்துக்‌ கூறினான்‌. 


பழுவேட்டரையரையும்‌, சம்புவரையரையும்‌ தவிர அங்கே மழபாடித்‌ தென்னவன்‌ 
மழவரையர்‌ வந்திருந்தார்‌; குன்றத்தூர்ப்‌ பெருநிலக்கிழார்‌ வந்திருந்தார்‌; மும்முடிப்‌ பல்லவரையர்‌ 
வந்திருந்தார்‌. தான்தொங்கிக்‌ கலிங்கராயர்‌, வணங்காமுடி முனையரையர்‌, தேவசேநாதிபதிப்‌ 
பூவரையர்‌, அஞ்சாத சிங்கமுத்தரையர்‌, இரட்டைக்‌ குடை ராஜாளியார்‌, கொல்லிமலைப்‌ 
பெருநில வேளார்‌ முதலியோரை இன்னின்னார்‌ என்று கந்தமாறன்‌ தன்‌ நண்பனுடைய காதோடு 


29 


சொல்லிப்‌ பிறர்‌ அறியாதபடி சுட்டிக்காட்டித்‌ தெரியப்படுத்தினான்‌. இந்த பிரமுகர்கள்‌ 
சாமான்யப்பட்டவர்கள்‌ அல்ல; எளிதாக ஒருங்கு சேர்த்துக்‌ காணக்கூடியவர்களுமல்ல. 
அநேகமாக ஒவ்வொருவரும்‌ குறுநில மன்னர்கள்‌; அல்லது குறுநில மன்னருக்குரிய 
மரியாதையைத்‌ தங்கள்‌ வீரச்‌ செயல்களினால்‌ அடைந்தவர்கள்‌. ராஜா அல்லது அரசர்‌ என்பது 
மருவி அக்காலத்தில்‌ அரையர்‌ என்று வழங்கி வந்தது. 


சிற்றரசர்களுக்கும்‌, சிற்றரசர்களுக்குச்‌ சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும்‌ அரையர்‌ 
என்ற பட்டப்‌ பெயர்‌ சேர்த்து வழங்கப்பட்டது. அவரவர்களுடைய ஊரை மட்டும்‌ கூறி அரையர்‌ 
என்று சேர்த்துச்‌ சொல்லும்‌ மரபும்‌ இருந்தது. 


அந்த நாளில்‌ சிற்றரசர்கள்‌ என்றால்‌ பிறப்பினால்‌ மட்டும்‌ 'அரசர்‌' பட்டம்‌ பெற்று 
அரண்மனைச்‌ சுகபோகங்களில்‌ திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள்‌ அல்ல. போர்க்களத்தில்‌ 
முன்னணியில்‌ நின்று போரிடச்‌ சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள்‌ தாம்‌ தங்கள்‌ அரசுரிமையை 
நீடித்துக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முடியும்‌. எனவே ஒவ்வொருவரும்‌ பற்பல போர்க்களங்களில்‌ 
போரிட்டுப்‌ புகழுடன்‌ காயங்களையும்‌ அடைந்தவர்களாகவே இருப்பார்கள்‌. இன்று அத்தனை 
பேரும்‌ பழையாறைச்‌ சுந்தரசோழ சக்கரவர்த்தியின்‌ ஆட்சிக்கடங்கித்‌ தத்தம்‌ எல்லைக்குள்‌ 
அதிகாரம்‌ செலுத்தி வந்தார்கள்‌. சிலர்‌ சோழப்‌ பேரரசில்‌ பெருந்தரத்து அரசாங்க 
அதிகாரிகளாகவும்‌ பதவி வகித்து வந்தார்கள்‌. 


இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்யப்‌ பிரமுகர்கள்‌ எல்லாரையும்‌ ஓரிடத்தில்‌ 
பார்த்தது பற்றி வல்லவரையன்‌ நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும்‌. ஆயினும்‌ 
அவனுடைய உள்ளத்தில்‌ உவகை ஏற்படவில்லை. 


"இவ்வளவு பேரும்‌ எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள்‌?"" என்ற எண்ணம்‌ அவனுக்கு 
அடிக்கடி தோன்றியது. ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ தோன்றி 
அலைத்தன. 


மனத்தில்‌ இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவரையன்‌ தனக்கென்று கந்தமாறன்‌ 
சித்தப்படுத்திக்‌ கொடுத்திருந்த தனி இடத்தில்‌ படுக்கச்‌ சென்றான்‌. விருந்தினர்‌ பலர்‌ 
வந்திருந்தபடியால்‌ வல்லவரையனுக்கு அம்மாபெரும்‌ மாளிகையின்‌ மேல்மாடத்தில்‌ ஒரு 
மூலையிலிருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்குக்‌ கிடைத்தது. 


"நீ மிகவும்‌ களைத்திருக்கிறாய்‌; ஆகையினால்‌ நிம்மதியாகப்‌ படுத்துத்‌ தூங்கு. மற்ற 
விருந்தாளிகளைக்‌ கவனித்துவிட்டு நான்‌ உன்‌ பக்கமே வந்து படுத்துக்கொள்கிறேன்‌'' என்று 
கந்தமாறன்‌ சொல்லி விட்டுப்‌ போனான்‌. 


படூுத்தவுடனே வந்தியத்தேவனுடைய கண்களைச்‌ சுழற்றிக்‌ கொண்டு வந்தது. மிக 
விரைவில்‌ நித்திரா தேவி அவனை ஆட்கொண்டாள்‌. ஆனாலும்‌ என்ன பயன்‌? மனம்‌ என்பது ஒன்று 
இருக்கிறதே, அதை நித்திரா தேவியினால்‌ கூடக்‌ கட்டுக்குள்‌ வைக்க முடிவதில்லை. உடல்‌ 
அசைவற்றுக்‌ கிடந்தாலும்‌, கண்கள்‌ மூடியிருந்தாலும்‌, மனத்தின்‌ ஆழத்தில்‌ பதிந்து கிடக்கும்‌ 
எண்ணங்கள்‌ கனவாகப்‌ பரிணமிக்கின்றன. பொருளில்லாத, அறிவுக்குப்‌ பொருத்தமில்லாத, 
பற்பல நிகழ்ச்சிகளும்‌ அனுபவங்களும்‌ அந்தக்‌ கனவு லோகத்தில்‌ ஏற்படுகின்றன. 


எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு நரி ஊளையிடும்‌ சப்தம்‌ கேட்டது. ஒரு நரி, 
பத்து நரியாகி, நூறு நரியாகி, ஏகமாக ஊளையிட்டன! ஊளையிட்டூுக்‌ கொண்டே 
வந்தியத்தேவனை நெருங்கி, நெருங்கி நெருங்கி வந்தன. காரிருளில்‌ அந்த நரிகளின்‌ கண்கள்‌ 
சிறிய சிறிய நெருப்புத்‌ தணல்களைப்‌ போல்‌ ஜொலித்துக்‌ கொண்டு அவனை அணுகி வந்தன. 
மறுபக்கம்‌ திரும்பி ஓடித்‌ தப்பிக்கலாம்‌ என்று வந்தியத்தேவன்‌ பார்த்தான்‌. அவன்‌ பார்த்த 
மறுதிசையில்‌ பத்து, நூறு, ஆயிரம்‌ நாய்கள்‌ ஒரே மந்தையாகக்‌ குரைத்துக்‌ கொண்டு பாய்ந்து ஓடி 
வந்தன. அந்த வேட்டை நாய்களின்‌ கண்கள்‌ அனல்‌ பொறிகளைப்‌ போல்‌ ஜொலித்தன. 


30 


நரிகளுக்கும்‌ வேட்டை நாய்களுக்கும்‌ நடுவில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ தன்னுடைய 
கதி என்னவாகும்‌ என்று எண்ணி வந்தியத்தேவன்‌ நடுநடுங்கினான்‌. நல்ல வேளை, எதிரே ஒரு 
கோயில்‌ தெரிந்தது. ஓட்டமாக ஓடித்‌ திறந்திருந்த கோயிலுக்குள்‌ புகுந்து வாசற்கதவையும்‌ 
தாளிட்டான்‌. திரும்பிப்‌ பார்த்தால்‌, அது காளி கோயில்‌ என்பது தெரிந்தது. அகோரமாக 
வாயைத்‌ திறந்து கொண்டிருந்த காளிமாதாவின்‌ சிலைக்குப்‌ பின்னாலிருந்து பூசாரி ஒருவன்‌ 
வெளிக்கிளம்பி வந்தான்‌. அவன்‌ கையில்‌ ஒரு பயங்கரமான வெட்டரிவாள்‌ இருந்தது. "வந்தாயா? 
வா!" என்று சொல்லிக்‌ கொண்டு பூசாரி அருகில்‌ நெருங்கி, நெருங்கி, நெருங்கி வந்தான்‌. 


"நீ பிறந்த அரச குலத்தின்‌ வரலாறு என்ன? எத்தனை ஆண்டுகளாக உன்‌ குலத்தினர்‌ 
அரசு புரிகின்றனர்‌? உண்மையைச்‌ சொல்‌" என்று பூசாரி கேட்டான்‌. 


"வாணர்குலத்து வல்லவரையர்‌ முந்நூறு ஆண்டுகள்‌ அரசு புரிந்தவர்‌; என்‌ தந்தையின்‌ 
காலத்தில்‌ வைதும்பராயர்களால்‌ அரசை இழந்தோம்‌" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"அப்படியானால்‌, நீ தகுந்த பலி அல்ல! ஓடிப்‌ போ!" என்றான்‌ பூசாரி. 


திடீரென்று காளிமாதாவின்‌ இடத்தில்‌ கண்ணபெருமாள்‌ காட்சி அளித்தான்‌. கண்ணன்‌ 
சந்நிதியில்‌ இரண்டு பெண்கள்‌ கையில்‌ பூமாலையுடன்‌ ஆண்டாள்‌ பாசுரம்‌ பாடிக்‌ கொண்டு வந்து 
நடனம்‌ ஆடினார்கள்‌. இதை வல்லவரையன்‌ பார்த்துப்‌ பரவசமடைந்திருக்கையில்‌, அவனுக்குப்‌ 
பின்புறத்தில்‌, "கண்டோம்‌, கண்டோம்‌, கண்டோம்‌, கண்ணுக்கினியன கண்டோம்‌" என்ற 
பாடலைக்‌ கேட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. பாடியவன்‌ ஆழ்வார்க்கடியான்‌ நம்பிதான்‌. இல்லை! 
ஆழ்வார்க்கடியானுடைய தலை பாடியது! அந்தத்‌ தலை மட்டும்‌ பலி பீடத்தில்‌ 
வைக்கப்பட்டி ருந்தது! 


இந்தக்‌ காட்சியைப்‌ பார்க்கச்‌ சகிக்காமல்‌ வல்லவரையன்‌ திரும்பினான்‌; தூணில்‌ 
முட்டிக்‌ கொண்டான்‌. கனவு கலைந்தது; கண்கள்‌ திறந்தன. ஆனால்‌ கனவையும்‌ நனவையும்‌ 
ஒன்றாய்ப்‌ பிணைத்த ஒரு காட்சியை அவன்‌ காண நேர்ந்தது. 


அவன்‌ படுத்திருந்த இடத்துக்கு நேர்‌ எதிர்ப்புறத்தில்‌ கடம்பூர்‌ மாளிகைச்‌ சுற்று மதிலின்‌ 
மேலே ஒரு தலை தெரிந்தது. அது, அந்த ஆழ்வார்க்கடியான்‌ நம்பியின்‌ தலை தான்‌. இந்தத்‌ 
தடவை அது கனவல்ல, வெறும்‌ பிரமையும்‌ அல்லவென்பது நிச்சயம்‌. ஏனெனில்‌, எத்தனை நேரம்‌ 
பார்த்தாலும்‌ அந்தத்‌ தலை அங்கேயே இருந்தது. அது வெறும்‌ தலை மட்டூமல்ல, தலைக்குப்‌ 
பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும்‌ எளிதில்‌ ஊகிக்கக்கூடியதாயிருந்தது. ஏனெனில்‌, 
ஆழ்வார்க்கடியானுடைய கைகள்‌ அந்த மதில்‌ ஓரத்தின்‌ விளிம்பைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருந்தன. 
அதோடு, அவன்‌ வெகு கவனமாக மதிலுக்குக்‌ கீழே உட்புறத்தை உற்று நோக்கிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அவன்‌ அவ்வளவு கவனமாக அங்கே என்னத்தைப்‌ பார்க்கிறான்‌!... இதில்‌ 
ஏதோ வஞ்சகச்‌ சூழ்ச்சி இருக்கவே வேண்டும்‌. ஆழ்வார்க்கடியான்‌ நல்ல நோக்கத்துடன்‌ அங்கு 
வந்திருக்க முடியாது. ஏதோ துஷ்ட நோக்கத்துடன்‌ தீய செயல்‌ புரிவதற்கே வந்திருக்கிறான்‌. 
அவன்‌ அவ்விதம்‌ தீச்செயல்‌ புரியாமல்‌ தடுப்பது கந்தமாறனின்‌ உயிர்‌ நண்பனாகிய தன்‌ 
கடமையல்லவா? தனக்கு அன்புடன்‌ ஒரு வேளை அன்னம்‌ அளித்தவர்களின்‌ வீட்டுக்கு 
நேரக்கூடிய தீங்கைத்‌ தடுக்காமல்‌ தான்‌ சும்மா படுத்துக்‌ கொண்டிருப்பதா? 


வல்லவரையன்‌ துள்ளி எழுந்தான்‌. பக்கத்தில்‌ கழற்றி வைத்திருந்த உறையுடன்‌ சேர்ந்த 
கத்தியை எடுத்து இடுப்பில்‌ செருகிக்‌ கொண்டான்‌. ஆழ்வார்க்கடியானுடைய தலை 
காணப்பட்ட திக்கை நோக்கி நடந்தான்‌. 


மாளிகை மேல்மாடத்தில்‌ ஒரு மூலையிலிருந்த மண்டபத்தில்‌ அல்லவா வல்லவரையன்‌ 
படுத்திருந்தான்‌? அங்கிருந்து புறப்பட்டு மதில்‌ சுவரை நோக்கி நடந்த போது, மேல்மாடத்தை 
அலங்கரித்த மண்டபச்‌ சிகரங்கள்‌, மேடைகள்‌, விமான ஸ்தூபிகள்‌, தூண்கள்‌ ஆகியவற்றைக்‌ 


31 


கடந்தும்‌, தாண்டியும்‌, சுற்றி வளைத்தும்‌ நடக்க வேண்டியதாயிருந்தது. சற்று தூரம்‌ அவ்விதம்‌ 
நடந்த பிறகு, திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்‌ குரல்‌ வந்ததைக்‌ கேட்டு, வல்லவரையன்‌ 
தயங்கி நின்றான்‌. அங்கிருந்த ஒரு தூணைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, தூணின்‌ மறைவில்‌ நின்றபடி 
எட்டிப்‌ பார்த்தான்‌. கீழே குறுகலான முற்றம்‌ ஒன்றில்‌, மூன்று பக்கமும்‌ நெடுஞ்‌ சுவர்கள்‌ 
சூழ்ந்திருந்த (இடத்தில்‌ பத்துப்‌ பன்னிரண்டு பேர்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. பாதி மதியின்‌ 
வெளிச்சத்தை நெடுஞ்‌ சுவர்கள்‌ மறைத்தன. ஆனால்‌ ஒரு சுவரில்‌ பதித்திருந்த இரும்பு அகல்‌ 
விளக்கில்‌ எரிந்த தீபம்‌ கொஞ்சம்‌ வெளிச்சம்‌ தந்தது. 


அங்கிருந்தவர்கள்‌ அத்தனை பேரும்‌ அன்று இரவு விருந்தின்‌ போது அவன்‌ பார்த்த 
பிரமுகர்கள்தான்‌; சிற்றரசர்களும்‌ சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளுந்தான்‌. அவர்கள்‌ ஏதோ மிக 
முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றிக்‌ கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில்‌ அங்கே 
கூடியிருக்க வேண்டும்‌. அவர்கள்‌ என்ன செய்கிறார்கள்‌, என்ன பேசுகிறார்கள்‌ என்பதைத்‌ தான்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ மதில்‌ சுவர்‌ மீதிலிருந்து அவ்வளவுக்‌ கூர்மையாக கவனித்து கொண்டு 
வருகிறான்‌. ஆழ்வார்க்கடியான்‌ மிகப்‌ பொல்லாத கெட்டிக்காரன்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அவன்‌ 
இருக்குமிடத்திலிருந்து கீழே கூடிப்‌ பேசுகிறவர்களை ஒருவாறு பார்க்க முடியும்‌; 
அவர்களுடைய பேச்சை நன்றாய்க்‌ கேட்க முடியும்‌. ஆனால்‌ கீழேயுள்ளவர்கள்‌ 
ஆழ்வார்க்கடியானைப்‌ பார்க்க முடியாது.அந்த இடத்தில்‌ மாளிகைச்‌ சுவர்களும்‌ மதில்‌ 
சுவர்களும்‌ அவ்வாறு அமைந்திருந்தன. அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான்‌ எப்படியோ 
கண்டுபிடித்துக்‌ கொண்டு வந்திருக்கிறான்‌! கெட்டிக்காரன்‌ தான்‌; சந்தேகமில்லை. ஆனால்‌ 
அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம்‌ இந்த வாணர்குலத்து வந்தியத்தேவனிடம்‌ பலிக்காது! 
அந்த வேஷதாரி வைஷ்ணவனைக்‌ கைப்பிடியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்து... ஆனால்‌ அப்படி 
அவனைப்‌ பிடிப்பதாயிருந்தால்‌, கீழே கூடியுள்ளவர்களுடைய கவனத்தைக்‌ கவராமல்‌ அவன்‌ 
உள்ள மதில்‌ சுவரை அணுக முடியாது. அப்படி அவர்கள்‌ பார்க்கும்படி தான்‌ நடந்து போவதில்‌ 
ஏதேனும்‌ அபாயம்‌ இருக்கலாம்‌. "இன்றைக்கு நாள்‌ பார்த்து இவன்‌ இங்கே வந்திருக்க 
வேண்டியதில்லை!" என்று சம்புவரையர்‌ கூறியது அவன்‌ நினைவுக்கு வந்தது. இவர்கள்‌ 
எல்லோரும்‌ ஏதோ முக்கிய காரியமாகக்‌ கலந்தாலோசிப்பதற்காக இங்கே 
வந்திருக்கிறார்கள்‌.அவர்களுடைய யோசனையைப்‌ பற்றிப்‌ பிறர்‌ அறிந்து கொள்வதில்‌ 
அவர்களுக்கு விருப்பமில்லையென்பது தெளிவு. அப்படியிருக்கும்போது தன்னைத்‌ திடீரென்று 
அவர்கள்‌ பார்த்தால்‌, தன்‌ பேரில்‌ சந்தேகப்பட்டு விடலாம்‌ அல்லவா? ஆழ்வார்க்கடியானைப்‌ பற்றி 
அவர்களுக்குத்‌ தான்‌ சொல்வதற்குள்‌ அவன்‌ மதில்‌ சுவரிலிருந்து வெளிப்புறம்‌ குதித்து 
ஓடிவிடுவான்‌. ஆகையால்‌ தன்‌ பேரில்‌ சந்தேகம்‌ ஏற்படுவது தான்‌ மிச்சமாகும்‌. "படுத்திருந்தவன்‌ 
இங்கு எதற்காக வந்தாய்‌?" என்றால்‌ என்ன விடை சொல்லுவது? கந்தமாறனின்‌ நிலைமையை 
சங்கடத்துக்கு உள்ளாக்குவதாகவே முடியும்‌. ஆகா! அதோ கந்தமாறன்‌ இந்தக்‌ கூட்டத்தின்‌ 
ஒரு பக்கத்தில்‌ உட்கார்ந்திருக்கிறான்‌. அவனும்‌ இந்தக்‌ கூட்டத்தாரின்‌ ஆலோசனையில்‌ 
கலந்து கொண்டிருக்கிறான்‌ போலும்‌! காலையில்‌ கந்தமாறனைக்‌ கேட்டால்‌, எல்லாம்‌ தெரிந்து 
விடுகிறது. 


அச்சமயம்‌ அக்கூட்டத்தாருக்குப்‌ பக்கத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த  மூடுபல்லக்கு 
வந்தியத்தேவனுடைய கவனத்தைக்‌ கவர்ந்தது. ஆ! இந்தப்‌ பல்லக்கு பழுவேட்டரையருடன்‌ 
அவருடைய யானையைத்‌ தொடர்ந்து வந்த பல்லக்கு அல்லவா? அதற்குள்ளேயிருந்த பெண்‌, ஒரு 
கணம்‌ திரையை நீக்கி வெளியே பார்த்த பெண்‌, இப்போது இந்த மாளிகையில்‌ எந்தப்‌ பகுதியில்‌ 
இருக்கிறாளோ? அந்தப்புரத்துக்குக்‌ கூட அவளை இந்தக்‌ கிழவர்‌ அனுப்பவில்லையாமே? 
கொஞ்சம்‌ வயதானவர்கள்‌ இளம்‌ பெண்களை மணந்து கொண்டாலே இந்தச்‌ சங்கடந்தான்‌. 
சந்தேகம்‌ அவர்கள்‌ பிராணனை வாங்குகிறது. ஒரு நிமிஷம்‌ கூடத்‌ தங்களுடைய இளம்‌ 
மனைவியை விட்டுப்‌ பிரிந்திருக்க அவர்களுக்கு மனம்‌ வருவதில்லை. ஒருவேளை, இப்போது 
கூட இந்தப்‌ பல்லக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம்‌ மனைவி இருக்கிறாளோ, 
என்னமோ? ஆகா! இந்த வீராதி வீரரின்‌ தலைவிதியைப்‌ பார்‌! இந்த வயதில்‌ ஓர்‌ 
இளம்பெண்ணிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டு அவளுக்கு அடிமையாகித்‌ தவிக்கிறார்‌! 
அப்படியொன்றும்‌ அவள்‌ ரதியோ, மேனகையோ, ரம்பையோ இல்லை! வந்தியத்தேவன்‌ ஒரு 
கணம்‌ அவளைப்‌ பார்த்தபோது ஏற்பட்ட அருவருப்பு உணர்ச்சியை அவன்‌ மறக்கவில்லை. 


32 


அத்தகையவளிடம்‌ இந்த வீரப்‌ பழுவேட்டரையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை. 
அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம்‌. இந்தப்‌ பல்லக்கு இங்கே 
வைக்கப்பட்டிருப்பதினாலேதான்‌ அவனும்‌ சுவர்‌ மேல்‌ காத்திருக்கிறான்‌ போலும்‌! ஆனால்‌ 
அவனுக்கும்‌ அவளுக்கும்‌ என்ன உறவோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும்‌? அவள்‌ ஒருவேளை 
அவனுடைய சகோதரியாயிருக்கலாம்‌ அல்லது காதலியாகவும்‌ இருக்கலாம்‌. பழுவேட்டரையர்‌ 
பலவந்தமாக அவளைக்‌ கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம்‌! அவ்வாறு அவர்‌ செய்யக்கூடியவர்‌ 
தான்‌. அதனால்‌ அவளைப்‌ பார்த்துப்‌ பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான்‌ எதிர்பார்த்து 
இப்படியெல்லாம்‌ அலைகிறான்‌ போலும்‌! இதைப்‌ பற்றி நமக்கு என்ன வந்தது? பேசாமல்‌ போய்ப்‌ 
படுத்துத்‌ தூங்கலாம்‌. 


இப்படி அந்த இளைஞன்‌ முடிவு செய்த சமயத்தில்‌, கீழே நடந்த பேச்சில்‌ தன்னுடைய 
பெயர்‌ அடிபடூவதைக்‌ கேட்டான்‌. உடனே சற்றுக்‌ கூர்ந்து கவனிக்கத்‌ தொடங்கினான்‌. 


"உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன்‌ என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே? அவன்‌ 
எங்கே படுத்திருக்கிறான்‌? நம்முடைய பேச்சு எதுவும்‌ அவனுடைய காதில்‌ விழுந்து விடக்‌ 
கூடாது. அவன்‌ வடதிசை மாதண்ட நாயகரின்‌ கீழ்‌ பணி செய்யும்‌ ஆள்‌ என்பது நினைவிருக்க 
வேண்டும்‌. நம்முடைய திட்டம்‌ உறுதிப்பட்டு நிறைவேறும்‌ காலம்‌ வருவதற்குள்‌ வேறு யாருக்கும்‌ 
இதைப்‌ பற்றித்‌ தெரியக்‌ கூடாது. அந்தப்‌ பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம்‌ தகவல்‌ தெரிந்து 
விட்டது என்ற சந்தேகமிருந்தால்‌ கூட அவனை இந்தக்‌ கோட்டையிலிருந்து வெளியே 
அனுப்பக்‌ கூடாது. ஒரேயடியாக அவனை வேலை தீர்த்து விடுவது உசிதமாயிருக்கும்‌..." 


இதைக்‌ கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்குமென்று நேயர்களே 
ஊகித்துக்‌ கொள்ளலாம்‌. ஆனாலும்‌ அந்த இடத்தை விட்டு அவன்‌ நகரவில்லை. அவர்களுடைய 
பேச்சை முழுதும்‌ கேட்டேவிடுவது என்று உறுதிசெய்து கொண்டான்‌. 


வடதிசை மாதண்ட நாயகர்‌ யார்‌? சுந்தரசோழ சக்கரவர்த்தியின்‌ மூத்த குமாரர்‌. 
அடூத்தபடி சோழ சிம்மாசனம்‌ ஏறவேண்டிய பட்டத்து இளவரசர்‌. அவரிடம்‌ தான்‌ வேலை 
பார்ப்பதில்‌ இவர்களுக்கு என்ன ஆட்சேபம்‌? அவருக்குத்‌ தெரியக்கூடாத விஷயம்‌ இவர்கள்‌ 
என்ன பேசப்‌ போகிறார்கள்‌ ? 


அச்சமயம்‌ கந்தமாறன்‌ தன்‌ சிநேகிதனுக்குப்‌ பரிந்து பேசியது வல்லவரையனின்‌ காதில்‌ 
விழுந்தது. 


"மேல்மாடத்து மூலை மண்டபத்தில்‌ வந்தியத்தேவன்‌ படூத்து நிம்மதியாகத்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. இந்தக்‌ கூட்டத்தின்‌ பேச்சு அவன்‌ காதில்‌ விழப்‌ போவதில்லை. தனக்குச்‌ 
சம்பந்தமில்லாத காரியத்தில்‌ அவன்‌ தலையிடுகிறவனும்‌ அல்ல. அப்படியே அவன்‌ ஏதாவது 
தெரிந்து கொண்டாலும்‌, அதனால்‌ உங்கள்‌ யோசனைக்குப்‌ பாதகம்‌ ஒன்றும்‌ நேராது; அதற்கு 
நான்‌ பொறுப்பு!" என்றான்‌ கந்தமாறன்‌. 


"உனக்கு அவனிடம்‌ அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கும்‌ மகிழ்ச்சிதான்‌. 
ஆனால்‌ எங்களில்‌ யாருக்கும்‌ அவனை முன்பின்‌ தெரியாது; ஆகையினால்தான்‌ எச்சரிக்கை 
செய்தேன்‌.நாம்‌ இப்போது பேசப்‌ போகிறதோ, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின்‌ உரிமை பற்றிய 
விஷயம்‌. அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில்‌ போனாலும்‌ அதனால்‌ பயங்கரமான 
விபரீதங்கள்‌ ஏற்படலாம்‌. இது உங்கள்‌ எல்லாருக்குமே நினைவிருக்க வேண்டும்‌!" என்றார்‌ 
பழுவேட்டரையர்‌. 


2 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
சிரிப்பும்‌ கொதிப்பும்‌ 


அரசுரிமையைப்‌ பற்றிப்‌ பழுவேட்டரையரின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ 
வந்தியத்தேவன்‌ உடனே ஒரு முடிவுக்கு வந்தான்‌. அரசுரிமையைப்‌ பற்றி இவர்கள்‌ என்ன பேசப்‌ 
போகிறார்கள்‌? இவர்கள்‌ யார்‌ பேசுவதற்கு? இந்தக்‌ கூட்டத்தில்‌ நடக்கப்‌ போவதை அறிந்து 
கொண்டே தீரவேண்டும்‌! இங்கேயே உட்கார வேண்டியதுதான்‌. இதைக்‌ காட்டிலும்‌ வசதியான 
இடம்‌ வேறு கிடையாது. ஆழ்வார்க்கடியான்‌ எப்படியாவது போகட்டும்‌ அவனைப்பற்றி நமக்கு 
என்ன கவலை? 


இன்றைக்கு இங்கு ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப்‌ போகிறது என்ற எண்ணம்‌ 
வந்தியத்தேவன்‌ மனத்தில்‌ முன்னமே உண்டாகியிருந்தது. ஆழ்வார்க்கடியானின்‌ விபரீதமான 
பொருள்‌ தரும்‌ வார்த்தைகள்‌, கோட்டை வாசற்‌ காவலர்களின்‌ துடுக்கான நடத்தை, 
சம்புவரையரின்‌ அரைமனதான வரவேற்பு, வெறியாட்டம்‌ ஆடிய சந்நதக்காரனின்‌ ஆவேச 
மொழிகள்‌ இவையெல்லாம்‌ அவனுக்கு ஏதேதோ சந்தேகங்களை உண்டாக்கியிருந்தன. அந்தச்‌ 
சந்தேகங்களையெல்லாம்‌ நீக்கிக்‌ கொள்ளவும்‌, உண்மையை அறிந்து கொள்ளவும்‌ இதோ ஒரு 
சந்தர்ப்பம்‌ தெய்வாதீனமாகக்‌ கிடைத்திருக்கிறது; அதை ஏன்‌ நழுவவிட வேண்டும்‌? ஆகா! 
தன்னுடைய உயிருக்குயிரான நண்பன்‌ என்று கருதி வந்த கந்தமாறன்‌ கூடத்‌ தன்னிடம்‌ 
உண்மையைச்‌ சொல்லவில்லை. தன்னைத்‌ தூங்க வைத்துவிட்டு, இந்த ரகசிய நள்ளிரவுக்‌ 
கூட்டத்துக்கு வந்திருக்கிறான்‌. அவனை நாளைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான்‌. 


இதற்குள்‌ கீழே பழுவேட்டரையர்‌ பேசத்‌ தொடங்கி விட்டார்‌. வந்தியத்தேவன்‌ காது 
கொடுத்துக்‌ கவனமாகக்‌ கேட்கலானான்‌. 


"உங்களுக்கெல்லாம்‌ மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே நான்‌ 
வந்திருக்கிறேன்‌. அதற்காகவே இந்தக்‌ கூட்டத்தைச்‌ சம்புவரையர்‌ கூட்டியிருக்கிறார்‌. 
சுந்தரசோழ மஹாராஜாவின்‌ உடல்நிலை மிகக்‌ கவலைக்கிடமாயிருக்கிறது. அரண்மனை 
வைத்தியர்களிடம்‌ அந்தரங்கமாகக்‌ கேட்டுப்‌ பார்த்தேன்‌. அவர்கள்‌ 'இனிமேல்‌ நம்பிக்கைக்கு 
இடமில்லை; அதிக காலம்‌ உயிரோடூ இருக்க மாட்டார்‌' என்று சொல்லி விட்டார்கள்‌. ஆகவே, 
இனிமேல்‌ நடக்க வேண்டிய காரியங்களைப்பற்றி நாம்‌ இப்போது யோசித்தாக வேண்டும்‌!" 
என்று கூறிப்‌ பழுவேட்டரையர்‌ நிறுத்தினார்‌. 


"ஜோசியர்கள்‌ என்ன சொல்கிறார்கள்‌?" என்று கேட்டார்‌ கூட்டத்தில்‌ ஒருவர்‌. 


"ஜோசியர்களைப்‌ போய்க்‌ கேட்பானேன்‌? சில நாளாகப்‌ பின்‌ மாலை நேரத்தில்‌ 
வானத்தில்‌ வால்நட்சத்திரம்‌ தெரிகிறதே! அது போதாதா! என்றார்‌ ஒருவர்‌. 


பின்னர்‌ பழுவேட்டரையர்‌ கூறினார்‌: "ஜோசியர்களையும்‌ கேட்டாகிவிட்டது அவர்கள்‌ 
சில காலம்‌ தள்ளிப்‌ போடுகிறார்கள்‌; அவ்வளவுதான்‌. எப்படியிருந்தாலும்‌, அடுத்தாற்போல்‌ 
பட்டத்துக்கு உரியவர்‌ யார்‌ என்பதை நாம்‌ யோசித்தாக வேண்டும்‌..." 


"அதைப்‌ பற்றி இனி யோசித்து என்ன ஆவது? ஆதித்த கரிகாலருக்குத்தான்‌ இளவரசுப்‌ 
பட்டம்‌ இரண்டு வருஷத்துக்கு முன்பே கட்டியாகிவிட்டதே!" என்று இன்னொரு கம்மலான குரல்‌ 


கூறியது. 
"உண்மைதான்‌, ஆனால்‌ அப்படி இளவரசுப்‌ பட்டம்‌ கட்டுவதற்கு முன்னால்‌ நம்மில்‌ 


யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்‌. இங்கே 
கூடியுள்ள நாம்‌ ஒவ்வொருவரும்‌ நூறு ஆண்டுக்கு மேலாக, நாலு தலைமுறையாக, சோழ 


34 


ராஜ்யத்தின்‌ மேன்மைக்காகப்‌ பாடுபட்ட பழங்குடியைச்‌ சேர்ந்தவர்கள்‌. என்‌ பாட்டனாருக்குத்‌ 
தந்தை திருப்புறம்பியம்‌ போரில்‌ இறந்தார்‌. என்‌ பாட்டனார்‌ வேளூரில்‌ நடந்த போரில்‌ உயிர்‌ 
விட்டார்‌. என்‌ தந்தை தக்கோலத்தில்‌ உயிர்த்‌ தியாகம்‌ செய்தார்‌. அம்மாதிரியே உங்கள்‌ 
ஒவ்வொருவரின்‌ மூதாதையரும்‌ இந்தச்‌ சோழ நாட்டின்‌ மேன்மையை நிலைநாட்டுவதற்காக 
உயிரைக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. நம்‌ ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும்‌ இளம்‌ பிள்ளைகள்‌ 
யுத்தகளத்தில்‌ செத்திருக்கிறார்கள்‌. இன்றைக்கும்‌ ஈழ நாட்டில்‌ நம்முடைய குலத்தையும்‌ 
குடும்பத்தையும்‌ சேர்ந்த பிள்ளைகள்‌ போர்‌ செய்து வருகிறார்கள்‌. ஆனால்‌ அடுத்தபடியாகப்‌ 
பட்டத்துக்கு வரவேண்டியவர்‌ யார்‌ என்பது பற்றித்‌ தீர்மானிப்பதில்‌ நம்முடைய அபிப்பிராயத்தை 
மகாராஜா கேட்கவில்லை. தசரதர்கூட இராமருக்குப்‌ பட்டம்‌ கட்டுவது பற்றி மந்திராலோசனை 
சபை கூட்டி யோசனை செய்தார்‌. மந்திரிகளையும்‌, சாமந்தகர்களையும்‌, சேனைத்‌ 
தலைவர்களையும்‌, சிற்றரசர்களையும்‌ ஆலோசனை கேட்டார்‌. ஆனால்‌ சுந்தர சோழ மகாராஜா 
யாருடைய யோசனையையும்‌ கேட்பது அவசியம்‌ என்று கருதவில்லை.." 


"நம்மை யோசனை கேட்கவில்லையென்பது சரிதான்‌. ஆனால்‌ யாரையுமே யோசனை 
கேட்கவில்லையென்று இறைவிதிக்கும்‌ தேவர்‌ கூறுவது சரியன்று. பெரிய பிராட்டியாரான 
செம்பியன்‌ மகாதேவியின்‌ யோசனையும்‌, இளைய பிராட்டியாரான குந்தவை தேவியின்‌ 
யோசனையும்‌ கேட்கப்பட்டன. இல்லையென்று பழுவேட்டரையர்‌ கூற முடியுமா?" என்று 
கேலியான தொனியில்‌ ஒருவர்‌ கூறவும்‌, கூட்டத்தில்‌ ஒரு சிலர்‌ சிரித்தார்கள்‌. 


"ஆகா! நீங்கள்‌ சிரிக்கிறீர்கள்‌! எப்படித்தான்‌ உங்களுக்குச்‌ சிரிக்கத்‌ தோன்றுகிறதோ, 
நான்‌ அறியேன்‌. நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எரிகிறது; இரத்தம்‌ கொதிக்கிறது. 
எதற்காக இந்த உயிரை வைத்துக்‌ கொண்டு வெட்கங்கெட்டு வாழ வேண்டும்‌ என்று 
தோன்றுகிறது. இன்று சந்நதம்‌ வந்து ஆடிய 'தேவராளன்‌' துர்க்கை பலி கேட்பதாகச்‌ 
சொன்னான்‌. 'ஆயிரம்‌ வருஷத்துப்‌ பரம்பரை ராஜ வம்சத்தில்‌ பிறந்த நரபலி வேண்டும்‌' என்று 
சொன்னான்‌. என்னைப்‌ பலி கொடுத்து விடுங்கள்‌. என்னுடைய குலம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கும்‌ 
தொன்மையானது. நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ உங்கள்‌ கத்தியினால்‌ என்‌ கழுத்தில்‌ ஒரு போடு 
போட்டுப்‌ பலி கொடுத்து விடுங்கள்‌. அன்னை துர்க்கை திருப்தி அடைவாள்‌; என்‌ ஆத்மாவும்‌ 
சாந்தி அடையும்‌..." 


இவ்விதம்‌ ஆவேசம்‌ வந்து ஆடிய சந்நதக்காரனைப்‌ போலவே வெறி கொண்ட குரலில்‌ 
சொல்லிப்‌ பழுவேட்டரையர்‌ நிறுத்தினார்‌. 


சற்று நேரம்‌ மெளனம்‌ குடிகொண்டிருந்தது. மேற்குத்‌ திசைக்‌ காற்று 'விர்‌' என்று 
அடிக்கும்‌ சப்தமும்‌, அந்தக்‌ காற்றில்‌ கோட்டைச்‌ சுவருக்கு வெளியேயுள்ள மரங்கள்‌ ஆடி 
அலையும்‌ 'மர்மர' சப்தமும்‌ கேட்டன. 


"ஏதோ தெரியாத்தனமாகப்‌ பேசிவிட்ட பரிகாசப்‌ பேச்சையும்‌, அதனால்‌ விளைந்த 
சிரிப்பையும்‌ பழுவூர்‌ மன்னர்‌ பொறுத்தருள வேண்டும்‌. தாங்கள்‌ எங்களுடைய இணையில்லாத்‌ 
தலைவர்‌. தாங்கள்‌ இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர்‌ அனைவரும்‌ 
சித்தமாயிருக்கிறோம்‌. தாங்கள்‌ காட்டிய வழிமில்‌ நடக்கிறோம்‌. தயவு செய்து மன்னித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌!" என்று சம்புவரையர்‌ உணர்ச்சியுடனே கூறினார்‌. 


"நானும்‌ கொஞ்சம்‌ பொறுமை இழந்து விட்டேன்‌. அதற்காக நீங்கள்‌ என்னை மன்னிக்க 
வேண்டும்‌. ஒரு விஷயத்தை எண்ணிப்‌ பாருங்கள்‌. சரியாக இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு 
முன்னால்‌ விஜயாலய சோழர்‌ முத்தரையர்களை முறியடித்துத்‌ தஞ்சாவூரைக்‌ கைப்பற்றினார்‌. 
திருப்புறம்பியம்‌ போரில்‌ பல்லவ சைன்யத்துக்குத்‌ துணையாக நின்று மதுரைப்‌ பாண்டியரின்‌ 
படையை நிர்மூலமாக்கினார்‌. அதுமுதலாவது சோழ ராஜயம்‌ நாளுக்கு நாள்‌ பெருகி விஸ்தரித்து 
வந்திருக்கிறது. காவேரி நதிக்குக்‌ கரையெடுத்த கரிகால்‌ வளவர்‌ காலத்திலேகூடச்‌ சோழ 
ராஜ்யம்‌ இவ்வளவு மகோன்னதத்தை அடைந்தது கிடையாது. இன்றைக்குத்‌ தெற்கே குமரி 
முனையிலிருந்து வடக்கே துங்கபத்திரை - கிருஷ்ணை வரையில்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ பரந்து 


35 


விரிந்து கிடக்கிறது. பாண்டிய நாடு, நாஞ்சில்‌ நாடு, யாருக்கும்‌ இதுவரையில்‌ வணங்காத சேர 
நாடு, தொண்டை மண்டலம்‌, பாகி நாடு, கங்கபாடி, நுளம்பபாடி, வைதும்பர்‌ நாடு, சீட்புலி நாடு, 
பெரும்பாணப்பாடி, பொன்னி நதி உற்பத்தியாகும்‌ குடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும்‌ 
சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கிக்‌ கப்பம்‌ செலுத்தி வருகின்றன. இவ்வளவு நாடூகளிலும்‌ நம்‌ 
சோழ நாட்டுப்‌ புலிக்கொடி பறக்கிறது. தெற்கே ஈழமும்‌ வடக்கே இரட்டை மண்டலமும்‌ 
வேங்கியும்‌ கூட இதற்குள்‌ நமக்குப்‌ பணிந்திருக்க வேண்டும்‌. அப்படிப்‌ பணியாததற்குக்‌ 
காரணங்களை நான்‌ சொல்ல வேண்டியதில்லை; அவைகள்‌ எல்லாம்‌ உங்களுக்குத்‌ தெரிந்தது 
தான்‌!..." 


"ஆம்‌; எல்லோருக்கும்‌ தெரியும்‌; ஈழமும்‌ இரட்டைப்பாடியும்‌ வேங்கியும்‌ கலிங்கமும்‌ 
பணியாததற்கு இரண்டு காரணங்கள்‌ உண்டு. ஒரு காரணம்‌ வடதிசை மாதண்ட நாயகராகிய 
இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்‌; இன்னொரு காரணம்‌ தென்‌ திசைப்‌ படைத்‌ தலைவரான 
அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர்‌..." 


"மழவரையர்‌ கூறும்‌ காரணத்தை நான்‌ ஒப்புக்‌ கொள்கிறேன்‌. சென்ற நூறாண்டு 
காலமாக இந்தச்‌ சோழ நாட்டில்‌ சேனாபதி நியமிக்கும்‌ மரபு வேறாயிருந்தது. பல யுத்தங்களில்‌ 
ஈடுபட்டு அனுபவம்‌ பெற்ற வீராதி வீரர்களையே படைத்‌ தலைவர்களையும்‌ மாதண்ட 
நாயகர்களாகவும்‌ நியமிப்பார்கள்‌. ஆனால்‌ இப்போது நடந்திருப்பது என்ன? மூத்த இளவரசர்‌ 
வடதிசைச்‌ சேனையின்‌ சேனாபதி; அவர்‌ என்ன செய்கிறார்‌? இரட்டை மண்டலத்தின்‌ மீதும்‌ 
வேங்கி நாடு மீதும்‌ படையெடுத்துப்‌ போகவில்லை. காஞ்சிபுரத்தில்‌ உட்கார்ந்து கொண்டு 
பொன்‌ மாளிகை கட்டிக்‌ கொண்டிருக்கிறார்‌. வீரப்‌ பெருங்குடியில்‌ பிறந்த வீராதி வீரர்களாகிய 
உங்களைக்‌ கேட்கிறேன்‌. இதற்கு முன்னால்‌ தமிழகத்தில்‌ எந்த மன்னராவது தாம்‌ வசிப்பதற்குப்‌ 
பொன்னால்‌ மாளிகை கட்டியதுண்டா? உலகமெங்கும்‌ புகழ்‌ பரப்பி இப்போது கைலாச 
வாசியாயிருக்கும்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்ட பராந்தக சக்கரவர்த்திகூடத்‌ தாம்‌ வசிப்பதற்குப்‌ 
பொன்‌ மாளிகை கட்டிக்‌ கொள்ளவில்லை. தில்லைச்‌ சிற்றம்பலத்துக்குத்தான்‌ பொன்‌ கூரை 
வேய்ந்தார்‌. ஆனால்‌ இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்‌ தாம்‌ வசிப்பதற்குக்‌ காஞ்சிபுரத்தில்‌ பொன்‌ 
மாளிகை கட்டுகிறார்‌! பல்லவ சக்கரவர்த்திகள்‌ தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து ராஜ்ய 
பாரம்‌ புரிந்த அரண்மனைகள்‌ இவருடைய அந்தஸ்துக்குப்‌ போதவில்லையாம்‌. பொன்னிழைத்த 
அரண்மனை கட்டுகிறார்‌. ரத்தினங்களையும்‌ வைடூரியங்களையும்‌ அப்பொன்‌ மாளிகைச்‌ 
சுவர்களில்‌ பதிக்கிறார்‌. கங்கபாடி, நுளம்பபாடி, குடகு முதலிய நாடுகளில்‌ வெற்றியடைந்து, 
கைப்பற்றிக்‌ கொண்டு வந்த பொருளில்‌ ஒரு செப்புக்‌ காசாவது தலைநகரிலுள்ள பொக்கிஷ 
சாலைக்கு அவர்‌ இதுவரை அனுப்பவில்லை..." 


"பொன்‌ மாளிகை கட்டி முடிந்து விட்டதா?" 


"ஆம்‌, முடிந்து விட்டது என்று என்னுடைய அந்தரங்க ஒற்றர்கள்‌ மூலம்‌ அறிந்தேன்‌. 
அத்துடன்‌ சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அவருடைய அருமை மூத்த புதல்வரிடமிருந்து 
கடிதங்களும்‌ வந்தன. புதிதாக நிர்மாணித்திருக்கும்‌ பொன்‌ மாளிகையில்‌ வந்து சுந்தர சோழ 
மகாராஜா சில காலம்‌ தங்கியிருக்க வேண்டும்‌ என்று." 


"மகாராஜா காஞ்சிக்குப்‌ போகப்‌ போகிறாரா?" என்று ஒருவர்‌ கவலை ததும்பிய குரலில்‌ 
கேட்டார்‌. 


"அத்தகைய கவலை உங்களுக்கு வேண்டாம்‌, அப்படி ஒன்றும்‌ நேராமல்‌ பார்த்துக்‌ 
கொள்ள நான்‌ இருக்கிறேன்‌; தஞ்சைக்‌ கோட்டைக்‌ காவலனாகிய என்‌ சகோதரனும்‌ 
இருக்கிறான்‌. சின்னப்‌ பழுவேட்டரையன்‌ அனுமதி இல்லாமல்‌ யாரும்‌ தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ 
புக முடியாது. என்னையறியாமல்‌ யாரும்‌ மகாராஜாவைப்‌ பேட்டி காணவும்‌ முடியாது; ஓலை 
கொடுக்கவும்‌ முடியாது. இது வரையில்‌ இரண்டு மூன்று தடவை வந்த ஓலைகளை நிறுத்தி 
விட்டேன்‌." 


36 


"வாழ்க பழுவேட்டரையர்‌!", "வாழ்க பழுவூர்‌ மன்னரின்‌ சாணக்ய தந்திரம்‌!", "வாழ்க 
அவர்‌ வீரம்‌!" என்னும்‌ கோஷங்கள்‌ எழுந்தன. 


"இன்னும்‌ கேளுங்கள்‌, பட்டத்து இளவரசர்‌ செய்யும்‌ காரியங்களைக்‌ காட்டிலும்‌ 
ஈழத்தில்‌ போர்‌ நடத்தச்‌ சென்றிருக்கும்‌ இளவரசர்‌ அருள்மொழிவர்மரின்‌ காரியங்கள்‌ மிக மிக 
விசித்திரமாயிருக்கின்றன. யுத்த தர்மத்தைப்‌ பற்றி நாம்‌ அறிந்திருப்பதென்ன? பரம்பரையாகப்‌ 
பல நூறு ஆண்டுகளாக 'நம்‌ முன்னோர்கள்‌ கடைப்பிடித்து வந்திருப்பதென்ன? நம்‌ நாட்டுப்‌ 
படைகள்‌ வேறு நாடுகளின்‌ மீது படை எடுத்துச்‌ சென்றால்‌, நம்‌ படைகளுக்கு வேண்டிய 
உணவுகளை அந்த வேற்று நாடுகளிலேயே சம்பாதித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அந்த நாடுகளில்‌ 
கைப்பற்றும்‌ பொருளைக்‌ கொண்டே வீரர்களுக்கு ஊதியமும்‌ கொடுக்க வேண்டும்‌. மிகுந்த 
பொருளைத்‌ தலைநகரிலுள்ள அரசாங்க பொக்கிஷத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ என்ன செய்கிறார்‌ தெரியுமா? ஈழ நாட்டிலுள்ள நம்‌ போர்‌ 
வீரர்களுக்கெல்லாம்‌ இங்கிருந்து கப்பல்களில்‌ உணவு அனுப்பி வைக்க வேண்டுமாம்‌! ஒரு வருஷ 
காலமாக நானும்‌ பத்துத்‌ தடவை பல கப்பல்களில்‌ ஏற்றி உணவு அனுப்பி வந்திருக்கிறேன்‌.." 


"விந்தை! விந்தை!", "இந்த அறியாயத்தைப்‌ பொறுக்க முடியாது!", "இப்படிக்‌ 
கேட்டதே இல்லை!" என்ற குரல்கள்‌ எழுந்தன. 


"இந்த அதிசயமான காரியத்துக்கு இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌ கூறும்‌ 
காரணத்தையும்‌ கேட்டு வையுங்கள்‌. படையெடுத்துச்‌ சென்ற நாட்டில்‌ நம்‌ வீரர்களுக்கு 
வேண்டிய உணவுப்‌ பொருளைச்‌ சம்பாதிப்பது என்றால்‌, அங்குள்ள குடிமக்களின்‌ அதிருப்திக்கு 
உள்ளாக நேரிடுமாம்‌. ஈழத்து அரச குலத்தாரோடூ நமக்குச்‌ சண்டையே தவிர ஈழத்து மக்களோடு 
எவ்விதச்‌ சண்டையும்‌ இல்லையாம்‌. ஆகையால்‌ அவர்களை எவ்விதத்திலும்‌ கஷ்டப்படுத்தக்‌ 
கூடாதாம்‌! அரச குலத்தாருடன்‌ போராடி வென்ற பிறகு மக்களின்‌ மனமார்ந்த விருப்பத்துடன்‌ 
ஆட்சி நடத்த வேண்டுமாம்‌. ஆகையால்‌ பணமும்‌ உணவும்‌ இங்கிருந்து அனுப்ப வேண்டுமாம்‌!" 


இச்சமயம்‌ கூட்டத்தில்‌ ஒருவர்‌, "படையெடுத்துச்‌ சென்ற நாடுகளில்‌ உள்ள 
ஜனங்களிடம்‌ ஒன்றுமே கேட்கக்‌ கூடாது; அவர்களின்‌ காலில்‌ விழுந்து கும்பிட வேண்டும்‌ என்ற 
யுத்த தர்மத்தை இதுவரை நாங்கள்‌ கேட்டதே கிடையாது!" என்றார்‌. 


"அதனால்‌ விளையும்‌ விபரீதத்தையும்‌ கேளுங்கள்‌. இரண்டு இளவரசர்களும்‌ சேர்ந்து 
செய்யும்‌ காரியங்களினால்‌ தஞ்சை அரண்மனைத்‌ தன பொக்கிஷமும்‌ தானிய பண்டாரமும்‌ 
அடிக்கடி மிகக்‌ குறைந்து போகின்றன. உங்களுக்கெல்லாம்‌ அதிக வரி போட்டு வசூலிக்கும்‌ 
நிர்ப்பந்தம்‌ எனக்கு ஏற்படுகிறது. இதற்காகத்தான்‌ என்னை இறை அதிகாரியாக 
நியமித்திருக்கிறார்கள்‌! சோழ நாட்டின்‌ மேன்மையே முக்கியம்‌ என்று நான்‌ கருதியிராவிட்டால்‌, 
எப்பொழுதோ இப்பதவியை விட்டுத்‌ தொலைத்திருப்பேன்‌."' 


"ஆ! கூடவே கூடாது! தாங்கள்‌ இப்பதவியிலிருப்பதுதான்‌ எங்களுக்கெல்லாம்‌ பெரிய 
பாதுகாப்பு. இந்த முறைகேடான காரியங்களைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ மகாராஜாவிடம்‌ சொல்லிப்‌ 
பார்க்க வில்லையா?" 


"சொல்லாமல்‌ என்ன! பல தடவை சொல்லியாகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும்‌ பெரிய 
பிராட்டியிடம்‌ கேளுங்கள்‌; இளையபிராட்டியிடம்‌ கேளுங்கள்‌!' என்ற மறுமொழிதான்‌ 
கிடைக்கிறது. முன்னமே தான்‌ சொன்னேனே, மகாராஜாவுக்குச்‌ சுயமாகச்‌ சிந்தனை செய்யும்‌ 
சக்தியே இப்போது இல்லாமற்‌ போய்விட்டது! முக்கியமான காரியங்களில்‌ நம்முடைய 
யோசனைகளைக்‌ கேட்பதும்‌ இல்லை. அவருடைய பெரியன்னை செம்பியன்‌ மாதேவியின்‌ 
வாக்குத்தான்‌ அவருக்கு வேதவாக்கு; அடுத்தபடியாக, அவருடைய செல்வக்‌ குமாரி 
குந்தவைப்பிராட்டியிடம்‌ யோசனை கேட்கச்‌ சொல்கிறார்‌. இராஜ்ய சேவையில்‌ தலை நரைத்து 
ப்‌ போன நானும்‌ மற்ற அமைச்சர்களும்‌ அந்தச்‌ சின்னஞ்சிறு பெண்ணிடம்‌ கொள்ளிடத்துக்கு 
வடக்கேயும்‌ குடமுருட்டிக்குத்‌ தெற்கேயும்‌ சென்றறியாத பெண்ணிடம்‌ யோசனை கேட்பதற்குப்‌ 


37 


போய்‌ நிற்க வேண்டும்‌; எப்படியிருக்கிறது கதை! இந்தச்‌ சோழ ராஜ்யம்‌ ஆரம்பமான 
காலத்திலிருந்து இப்படி இராஜ்ய காரியங்களில்‌ பெண்கள்‌ தலையிட்டதாக நாம்‌ 
கேள்விப்பட்டதில்லை! இத்தகைய அவமானத்தை எத்தனை நாள்‌ நாம்‌ பொறுத்திருக்கமுடியும்‌? 
அல்லது நீங்கள்‌ எல்லாரும்‌ ஒருமுகமாகச்‌ சொன்னால்‌, நான்‌ இந்த ராஜாங்கப்‌ பொறுப்பையும்‌, 
வரி விதித்துப்‌ பொக்கிஷத்தை நிரப்பும்‌ தொல்லையையும்‌ விட்டு விட்டு என்‌ சொந்த ஊரோடு 
இருந்து விடுகிறேன்‌..." 


"கூடாது! கூடாது! பழுவூர்த்தேவர்‌ அப்படி எங்களைக்‌ கைவிட்டு விடக்‌ கூடாது. 
அரும்பாடுபட்டு, ஆயிரமாயிரம்‌ வீரர்கள்‌ நாலு தலைமுறைகளாகத்‌ தங்கள்‌ இரத்தத்தைச்‌ சிந்தி 
ஸ்தாபித்த சோழ சாம்ராஜ்யம்‌ ஒரு நொடியில்‌ சின்னாபின்னமாய்ப்‌ போய்‌ விடும்‌ என்றார்‌ 
சம்புவரையர்‌. 


"அப்படியானால்‌ இந்த நிலைமையில்‌ என்ன செய்வது என்று நீங்கள்தான்‌ எனக்கு 
யோசனை சொல்ல வேண்டும்‌. அல்லி ராஜ்யத்தைவிடக்‌ கேவலமாகிவிட்ட இந்தப்‌ 
பெண்ணரசுக்குப்‌ பரிகாரம்‌ என்ன என்று நீங்கள்‌ தான்‌ சொல்ல வேண்டும்‌" என்றார்‌ பழுவூர்‌ 
மன்னர்‌. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
பல்லக்கில்‌ யார்‌? 


சற்று நேரம்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ ஒருவருக்கொருவர்‌ ஏதோ பேசி விவாதித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பல குரல்கள்‌ ஒருங்கே கலந்து ஒலித்தபடியால்‌ வந்தியத்தேவன்‌ காதில்‌ 
ஒன்றும்‌ தெளிவாக விழவில்லை. 


சம்புவரையர்‌ உரத்த குரலில்‌, " பழுவூர்‌ மன்னர்‌ கேட்டதற்கு நாம்‌ மறுமொழி சொல்ல 
வேண்டாமா? தலைக்குத்‌ தலை பேசிக்‌ கொண்டிருந்தால்‌ என்ன ஆகிறது? இரவு மூன்றாம்‌ ஜாமம்‌ 
ஆரம்பமாகி விட்டது. அதோ சந்திரனும்‌ வந்து விட்டது" என்றான்‌. 


"எனக்கு ஒரு சந்தேகம்‌ இருக்கிறது. என்னைப்‌ போல்‌ இன்னும்‌ சிலருடைய மனத்திலும்‌ 
அது இருக்கலாம்‌. பழுவூர்த்தேவர்‌ கோபித்துக்‌ கொள்வதில்லையென்றால்‌, அதைப்‌ பற்றிக்‌ 
கேட்க விரும்புகிறேன்‌!" என்று முன்னால்‌ ஒரு தடவை பேசிய கம்மல்‌ குரல்‌ சொல்லிற்று. 


"இப்போது பேசுகிறது வணங்காமுடியார்‌ தானே? எழுந்து நன்றாக வெளிச்சத்திற்கு 
வரட்டும்‌!" என்றார்‌ பழுவேட்டரையர்‌. 


"ஆமாம்‌; நான்‌ தான்‌ இதோ வெளிச்சத்துக்கு வந்து விட்டேன்‌. 


"என்னுடைய கோபத்தையெல்லாம்‌ நான்‌ போர்க்களத்தில்‌ காட்டுவதுதான்‌ வழக்கம்‌; 
பகைவர்களிடம்‌ காட்டுவது வழக்கம்‌; என்‌ சிநேகிதர்களிடம்‌ காட்டமாட்டேன்‌. ஆகையால்‌ எது 
வேண்டுமானாலும்‌ மனம்‌ விட்டுத்‌ தாராளமாகக்‌ கேட்கலாம்‌." 


"அப்படியானால்‌ கேட்கிறேன்‌, சுந்தரசோழ மகாராஜாவின்‌ பேரில்‌ பழுவேட்டரையர்‌ 
என்ன குற்றம்‌ சொல்கிறாரோ, அதே குற்றத்தைப்‌ பழுவேட்டரையர்‌ மீதும்‌ சிலர்‌ சுமத்து 
கிறார்கள்‌! அதை நான்‌ நம்பாவிட்டாலும்‌ இந்தச்‌ சமயத்தில்‌ கேட்டுத்‌ தெளிய விரும்புகிறேன்‌!" 
என்றார்‌ வணங்காமுடியார்‌. 


"அது என்ன? எப்படி? விவரம்‌ சொல்ல வேணும்‌?" 


38 


"பழுவூர்த்தேவர்‌ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மணம்‌ புரிந்து 
கொண்டது நம்‌ எல்லோருக்கும்‌ தெரியும்‌..." 


இச்சமயம்‌, சம்புவரையரின்‌ குரல்‌ கோபத்தொனியில்‌, "வணங்காமுடியார்‌ இந்த 
விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவதை நாங்கள்‌ ஆட்சேபிக்கிறோம்‌. நம்‌ மாபெருந்‌ தலைவரை, நமது 
பிரதம விருந்தாளியை, இவ்விதம்‌ அசந்தர்ப்பமான கேள்வி கேட்பது சிறிதும்‌ தகாத காரியம்‌..." 
என்றார்‌. 


"சம்புவரையரைப்‌ பொறுமையாயிருக்கும்படி நான்‌ ரொம்பவும்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
வணங்காமுடியார்‌ கேட்க விரும்புவதைத்‌ தாராளமாகக்‌ கேட்கட்டும்‌. மனத்தில்‌ ஒன்றை வைத்துக்‌ 
கொண்டிருப்பதைவிடக்‌ கீறிக்‌ கேட்டு விடுவதே நல்லது. ஐம்பத்தைந்து பிராயத்துக்கு மேல்‌ 
நான்‌ ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான்‌. அதைத்‌ தாராளமாக 
ஒப்புக்கொள்கிறேன்‌. ஆனால்‌ நான்தான்‌ கலியுக ராமாவதாரம்‌ என்று எப்போதும்‌ சொல்லிக்‌ 
கொண்டதில்லை. ஏகபத்தினி விரதம்‌ கொண்டவன்‌ என்றும்‌ சொல்லிக்‌ கொண்டதில்லை. 
அந்தப்‌ பெண்ணை நான்‌ காதலித்தேன்‌; அவளும்‌ என்னைக்‌ காதலித்தாள்‌. பழந்தமிழ்நாட்டு 
முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம்‌ இதில்‌ என்ன தவறு?" 


"ஒரு தவறும்‌ இல்லை!" என்று பல குரல்கள்‌ எழுந்தன. 


"மணம்‌ புரிந்து கொண்டது தவறு என்று நானும்‌ சொல்லவில்லை. நம்மில்‌ யார்தான்‌ ஒரு 
தார விரதம்‌ கொண்டவர்கள்‌? ஆனால்‌....ஆனால்‌..." 


"ஆனால்‌ என்ன! தயங்காமல்‌ மனத்தைத்‌ திறந்து கேட்டு விடுங்கள்‌!" 


"புது மணம்‌ புரிந்து கொண்ட இளைய ராணியின்‌ சொல்லை எல்லா காரியங்களிலும்‌ 
பழுவேட்டரையர்‌ கேட்டு நடப்பதாகச்‌ சிலர்‌ சொல்கிறார்கள்‌. இராஜரீக காரியங்களில்‌ கூட 
இளைய ராணியின்‌ யோசனையைக்‌ கேட்பதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌. தாம்‌ 
போகுமிடங்களுக்கெல்லாம்‌ இளைய ராணியையும்‌ அழைத்துப்‌ போவதாகச்‌ சொல்லுகிறார்கள்‌." 


இப்போது கூட்டத்தில்‌ ஒரு சிரிப்புச்‌ சப்தம்‌ எழுந்தது. 


சம்புவரையர்‌ குதித்து எழுந்து, "சிரித்தது யார்‌? உடனே முன்‌ வந்து சிரித்ததற்குக்‌ 
காரணம்‌ சொல்லட்டும்‌!" என்று கர்ஜித்துக்‌ கத்தியை உறையிலிருந்து உருவினார்‌. 


"நான்தான்‌ சிரித்தேன்‌! பதற வேண்டாம்‌ சம்புவரையரே!" என்றார்‌ பழுவேட்டரையர்‌. 


பிறகு, "வணங்காமுடியாரே! தாலி கட்டி மணந்த மனைவியை நான்‌ போகுமிடத்து 
க்கெல்லாம்‌ அழைத்துப்‌ போவது குற்றமா? அவ்விதம்‌ நான்‌ பல இடங்களுக்கு அழைத்துப்‌ 
போவது உண்மைதான்‌. ஆனால்‌ ராஜரீக காரியங்களில்‌ இளையராணியின்‌ யோசனையைக்‌ 
கேட்கிறேன்‌ என்று சொல்வது மட்டும்‌ பிசகு. அவ்விதம்‌ நான்‌ ஒரு நாளும்‌ செய்வதில்லை..." 


"அப்படியானால்‌, இன்னும்‌ ஓரே ஒரு சந்தேகத்தை மட்டும்‌ நிவர்த்தி செய்யும்படி 
பழுவூர்த்தேவரை வேண்டிக்‌ கொள்கிறேன்‌. அந்தப்புரத்தில்‌ இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு 
இங்கே நாம்‌ அந்தரங்க யோசனை செய்யும்‌ இடத்திற்கு ஏன்‌ வந்திருக்கிறது? பல்லக்கிற்குள்ளே 
யாராவது இருக்கிறார்களா; இல்லையா? இல்லையென்றால்‌ சற்று முன்பு கேட்ட கனைப்புச்‌ 
சத்தமும்‌, வளையல்‌ குலுங்கும்‌ சத்தமும்‌ எங்கிருந்து வந்தன?" 


இவ்விதம்‌ வணங்காமுடியார்‌ கேட்டதும்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ ஒரு விசித்திரமான 
நிசப்தம்‌ நிலவிற்று. பலருடைய மனத்திலும்‌ இதே வித எண்ணமும்‌ கேள்வியும்‌ 


39 


தோன்றியிருந்தபடியால்‌, வணங்காமுடியாரை எதிர்த்துப்‌ பேச யாருக்கும்‌ உடனே துணிவு 
ஏற்படவில்லை. சம்புவரையரின்‌ உதடூகள்‌ ஏதோ முணுமுணுத்தன. ஆனால்‌ அவர்‌ வாயிலிருந்தும்‌ 
வார்த்தை ஒன்றும்‌ கேட்கவில்லை. 


அந்த நிசப்தத்தைக்‌ கிழித்துக்‌ கொண்டு பழுவேட்டரையர்‌ கணீர்‌ என்று கூறினார்‌: 
"சரியான கேள்வி; மறுமொழி சொல்ல நான்‌ கடமைப்பட்டவன்‌. இந்தக்‌ கூட்டம்‌ கலைவதற்கு 
முன்னால்‌ உங்கள்‌ சந்தேகத்தைத்‌ தீர்த்து வைக்கிறேன்‌. இன்னும்‌ அரை நாழிகை 
பொறுத்திருக்கலாம்‌ அல்லவா? அவ்வளவு நம்பிக்கை என்னிடம்‌ உங்களுக்கு 
இருக்கிறதல்லவா?" 


"இருக்கிறது, இருக்கிறது பழுவேட்டரையரிடம்‌ எங்களுக்குப்‌ பரிபூரண நம்பிக்கை 
இருக்கிறது!" என்று பல குரல்கள்‌ கூவின. 


"மற்றவர்களைக்‌ காட்டிலும்‌ பழுவேட்டரையரிடம்‌ எனக்குப்‌ பக்தியும்‌ மரியாதையும்‌ 
குறைவு என்று யாரும்‌ எண்ண வேண்டாம்‌. அவர்‌ மனத்தைத்‌ திறந்து கேட்கச்‌ சொன்னபடியால்‌ 
கேட்டேன்‌. மற்றபடி அவர்‌ இட்ட கட்டளையை நிறைவேற்றச்‌ சித்தமாயிருக்கிறேன்‌. இந்தக்‌ 
கணத்தில்‌ என்‌ உயிரைக்‌ கொடுக்கச்‌ சொன்னாலும்‌ கொடுக்கச்‌ சித்தம்‌!'' என்றார்‌ வணங்காமுடி 
முனையரையர்‌. 


"வணங்காமுடியாரின்‌ மனத்தை நான்‌ அறிவேன்‌. நீங்கள்‌ எல்லோரும்‌ என்னிடம்‌ வைத்து 
ள்ள நம்பிக்கையையும்‌ அறிவேன்‌. ஆகையால்‌ இன்று எதற்காகக்‌ கூடினோமோ அதைப்‌ பற்றி 
முதலில்‌ முடிவு கொள்வோம்‌. சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில்‌ வாழ்ந்து இந்தச்‌ சோழ 
சாம்ராஜ்யத்தை ஆளட்டும்‌.ஆனால்‌ ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால்‌, 
வைத்தியர்களுடைய வாக்குப்‌ பலித்து விட்டால்‌, சில நாளாகத்‌ தோன்றி வரும்‌ தூமகேது 
முதலிய உற்பாதங்கள்‌ பலித்து விட்டால்‌, அடுத்தபடி இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ 
பட்டத்திற்கு உரியவர்‌ யார்‌ என்பதை நாம்‌ தீர்மானிக்க வேண்டும்‌." 


"அது விஷயமாகத்‌ தங்கள்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கும்படி கோருகிறோம்‌. தங்களுடைய 
கருத்துக்கு மாறாகச்‌ சொல்லக்‌ கூடியவர்‌ இந்தக்‌ கூட்டத்தில்‌ யாரும்‌ இல்லை." 


"அது சரியல்ல, ஒவ்வொருவரும்‌ சிந்தித்துத்‌ தங்கள்‌ கருத்தை வெளியிட வேண்டும்‌. சில 
பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்‌. மகா வீரரும்‌ மகா ஞானியும்‌ 
புண்ணிய புருஷருமான கண்டராதித்ததேவர்‌ யாரும்‌ எதிர்பாராத வண்ணம்‌ இருபத்து நாலு 
ஆண்டூகளுக்கு முன்னால்‌ காலமானார்‌. அச்சமயம்‌ அவருடைய புதல்வர்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ ஒரு 
வயதுக்‌ குழந்தை. ஆகவே தமது தம்பி அரிஞ்சயதேவர்‌ பட்டத்துக்கு வர வேண்டும்‌ என்று 
திருவாய்‌ மலர்ந்து விட்டுப்‌ போனார்‌. இதை அவருடைய தர்ம பத்தினியும்‌ பட்ட மகிஷியுமான 
செம்பியன்‌ மாதேவி தான்‌ நமக்கு அறிவித்தார்கள்‌. அதன்படியே அரிஞ்சய சோழருக்கு முடிசூட்டி 
சக்கரவர்த்தி பீடத்தில்‌ அமர்த்தினோம்‌. ஆனால்‌ விதிவசமாக அரிஞ்சய சக்கரவர்த்தி சோழ 
சிம்மாசனத்தில்‌ ஓர்‌ ஆண்டுக்கு மேல்‌ அமர்ந்திருக்கவில்லை. அரிஞ்சய சோழருடைய மூத்த 
புதல்வர்‌ பராந்தக சுந்தர சோழர்‌ இருபது வயது இளங்‌ காளைப்‌ பருவம்‌ எய்தியிருந்தார்‌. எனவே 
ராஜ்யத்தின்‌ நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும்‌ சாமந்தர்களும்‌ குறுநில மன்னர்களும்‌ நகரத்‌ 
தலைவர்களும்‌ கூற்றத்‌ தலைவர்களும்‌ சேர்ந்து யோசித்துப்‌ பராந்தக சுந்தர சோழருக்கு 
முடிசூட்டினோம்‌. அதைக்‌ குறித்து யாரும்‌ வருத்தப்பட இடமில்லை. ஏனெனில்‌, சுந்தர சோழ 
மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால்‌ வரையில்‌ நெறி தவறாமல்‌ நாட்டைப்‌ பரிபாலித்து 
வந்தார்‌. நம்மையெல்லாம்‌ நன்கு மதித்து யோசனை கேட்டூ ராஜ்ய பாரம்‌ நடத்தினார்‌. இதனால்‌ 
சோழ ராஜ்யம்‌ மேலும்‌ விஸ்தரித்துச்‌ செழித்தது. இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின்‌ 
உடல்நிலை கவலைக்கிடமாயிருக்கிறது. இந்த நிலைமையில்‌ அடுத்தபடி பட்டத்துக்குரியவர்‌ 
யார்‌? கண்டராதித்ததேவரின்‌ திருக்குமாரர்‌ மதுராந்தகர்‌ இப்போது பிராயம்‌ வந்து ராஜ்ய 
பரிபாலனம்‌ செய்யக்‌ கூடியவராயிருக்கிறார்‌. அறிவினாலும்‌ கல்வியினாலும்‌ குணத்தினாலும்‌ பக்தி 
சிரத்தையினாலும்‌ எல்லா விதத்திலும்‌ பட்டத்துக்கு தகுந்தவராயிருக்கிறார்‌ அவரிலும்‌ ஒரு வயது 


40 


இளையவரான ஆதித்த கரிகாலர்‌ - சுந்தர சோழரின்‌ புதல்வர்‌ - காஞ்சியில்‌ வடதிசைப்‌ 
படையின்‌ சேனாதிபதியாக இருந்து வருகிறார்‌. இந்த இருவரில்‌ யார்‌ பட்டத்துக்கு வருவது 
நியாயம்‌? குலமுறை என்ன? மனு நீதி என்ன? தமிழகத்தின்‌ பழைமையான மரபு என்ன? மூத்தவரின்‌ 
புதல்வர்‌ மதுராந்தகர்‌ பட்டத்துக்கு வருவது நியாயமா? அல்லது இளையவரின்‌ பேரர்‌ பட்டத்து 
க்கு வருவது முறைமையா? நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ உங்கள்‌ கருத்தை மனம்‌ விட்டூச்‌ சொல்ல 
வேண்டும்‌..." 


"மூத்தவராகிய கண்டராதித்ததேவரின்‌ புதல்வர்‌ மதுராந்தகர்‌ தான்‌ பட்டத்துக்கு 
உரியவர்‌. அதுதான்‌ நியாயம்‌, தர்மம்‌, முறைமை" என்றார்‌ சம்புவரையர்‌. 


"என்‌ அபிப்பிராயமும்‌ அதுவே", "என்‌ கருத்தும்‌ அதுவே" என்று அக்கூட்டத்தில்‌ உள்ள 
ஒவ்வொருவரும்‌ சொல்லி வந்தார்கள்‌. 


"உங்கள்‌ அபிப்பிராயம்தான்‌ என்‌ அபிப்பிராயமும்‌. மதுராந்தகருக்குத்தான்‌ பட்டம்‌ 
உரியது. ஆனால்‌ அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம்‌ ஒவ்வொருவரும்‌ பிரயத்தனம்‌ 
செய்யச்‌ சித்தமாயிருக்கிறோமா? உடல்‌ பொருள்‌ ஆவியைத்‌ தத்தம்‌ செய்து போராடச்‌ 
சித்தமாயிருக்கிறோமா? இந்த நிமிஷத்தில்‌ துர்க்காதேவியின்‌ பாதத்தில்‌ ஆணையிட்டு அவ்விதம்‌ 
சபதம்‌ செய்வதற்குச்‌ சித்தமாயிருக்கிறோமா?" என்று பழுவேட்டரையர்‌ கேட்டபோது அவர்‌ 
குரலில்‌ அதுவரையில்‌ இல்லாத ஆவேசம்‌ தொனித்தது. 


கூட்டத்தில்‌ சிறிது நேரம்‌ மெளனம்‌ குடிகொண்டிருந்தது. பிறகு சம்புவரையர்‌, 
"அவ்விதமே தெய்வ சாட்சியாகச்‌ சபதம்‌ கூறச்‌ சித்தமாயிருக்கிறோம்‌. ஆனால்‌ சபதம்‌ எடுத்துக்‌ 
கொள்வதற்கு முன்னால்‌ ஒரு விஷயத்தைத்‌ தாங்கள்‌ தெளிவுபடுத்த வேண்டும்‌. இளவரசர்‌ மது 
ராந்தகரின்‌ கருத்து என்ன? அவர்‌ சிங்காதனம்‌ ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்கச்‌ 
சித்தமாயிருக்கிறாரா? கண்டராதித்தரின்‌ தவப்‌ புதல்வர்‌ உலக வாழ்க்கையை வெறுத்துச்‌ 
சிவபக்தியில்‌ பூரணமாக ஈடூபட்டூள்ளார்‌ என்று கேள்விப்படுகிறோம்‌. இராஜ்யத்தில்‌ அவருக்கு 
விருப்பமில்லை என்று பலர்‌ சொல்லவும்‌ கேட்டிருக்கிறோம்‌. அவருடைய அன்னையார்‌ 
செம்பியன்‌ மாதேவியார்‌ தமது புதல்வர்‌ பட்டத்துக்கு வருவதற்கு முற்றும்‌ விரோதமாயிருக்கிறார்‌ 
என்றும்‌ கேட்டிருக்கிறோம்‌. தங்களிடமிருந்து இதைப்‌ பற்றிய உண்மையை அறிய 
விரும்புகிறோம்‌." 


"சரியான கேள்வி; தக்க சமயத்தில்‌ கேட்டீர்கள்‌. இதைத்‌ தெளிவுபடுத்தும்‌ கடமையும்‌ 
எனக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்க வேண்டும்‌. சொல்லத்‌ தவறியதற்காக மன்னியுங்கள்‌" 
என்று பீடிகை போட்டுக்‌ கொண்டு பழுவேட்டரையர்‌ கூறத்‌ தொடங்கினார்‌. "செம்பியன்‌ 
மாதேவி தமது ஏக புதல்வரை இராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பிச்‌ சிவபக்தி மார்க்கத்தில்‌ 
செலுத்துவதற்குப்‌ பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம்‌. ஆனால்‌ இதன்‌ காரணம்‌ 
என்னவென்பதை நாடும்‌ அறியாது; மக்களும்‌ அறியார்கள்‌. மதுராந்தகருக்கு இராஜ்யமாளும்‌ 
விருப்பம்‌ இருப்பதாகத்‌ தெரிந்தால்‌ அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம்‌ என்று பெரிய 
பிராட்டியார்‌ பயந்தது தான்‌ காரணம்‌... " 


"ஆஹா!" "அப்படியா?" என்ற குரல்கள்‌ கூட்டத்தில்‌ எழுந்தன. 


"ஆம்‌; பெற்ற தாய்க்குத்‌ தன்‌ ஏக புதல்வன்‌ சிம்மாசனம்‌ ஏற வேண்டும்‌ என்னும்‌ 
ஆசையைக்‌ காட்டிலும்‌ பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும்‌ என்ற ஆசை தானே 
அதிகமாயிருக்கும்‌? அன்னையின்‌ வாக்கே தெய்வத்தின்‌ வாக்கு என்று மதித்து வந்த மது 
ராந்தகரும்‌ மனத்தை விரக்தி மார்க்கத்தில்‌ செலுத்தியிருந்தார்‌. சிவ பக்தியில்‌ முழுதும்‌ 
ஈடுபட்டிருந்தார்‌. ஆனால்‌ சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது. 
இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ தமக்கு உரியது, அதைப்‌ பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற 
எண்ணம்‌ அவருடைய மனத்தில்‌ வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. நீங்கள்‌ எல்லாம்‌ அவரை 


41 


ஆதரிப்பதாகத்‌ தெரிந்தால்‌, தக்க சமயத்தில்‌ பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும்‌ 
சித்தமாயிருக்கிறார்‌.." 


"இதற்கு அத்தாட்சி என்ன?" 


"உங்களுக்கெல்லாம்‌ திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன்‌. 
அளித்தால்‌ அனைவரும்‌ பிரமாணம்‌ செய்யச்‌ சித்தமாயிருக்கிறீர்களா?" 


பல குரல்கள்‌ "இருக்கிறோம்‌! இருக்கிறோம்‌!" என்று ஒலித்தன. 
"யாருடைய மனதிலும்‌ வேறு எவ்விதச்‌ சந்தேகமும்‌ இல்லையே?" 
"இல்லை! இல்லை!" 


"அப்படியானால்‌ இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன்‌. வணங்காமுடி 
முனையரையரின்‌ சந்தேகத்தையும்‌ இப்போதே தீர்த்து வைக்கிறேன்‌!" என்று கூறிக்‌ கொண்டே 
பழுவேட்டரையர்‌ எழுந்தார்‌. கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த மூடு 
பல்லக்கின்‌ அருகில்‌ சென்றார்‌. 


"இளவரசே! பல்லக்கின்‌ திரையை விலக்கிக்‌ கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும்‌. 
தங்களுக்காக உடல்‌ பொருள்‌ ஆவியை அர்ப்பணம்‌ செய்யச்‌ சித்தமான இந்த வீராதி 
வீரர்களுக்குத்‌ தங்கள்‌ முக தரிசனத்தைத்‌ தந்தருள வேண்டும்‌!" என்று மிகவும்‌ பணிவான குரலில்‌ 
கூறினார்‌. 


மேல்மாடத்தில்‌ தூண்‌ மறைவில்‌ உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல்‌ அடங்கா 
ஆர்வத்துடன்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த வந்தியத்தேவன்‌ இப்போது ஜாக்கிரதையாகக்‌ கீழே 
பார்த்தான்‌. பல்லக்கின்‌ திரையை முன்போலவே ஒரு கரம்‌ விலக்கிற்று. அது பொன்‌ வண்ணமான 
கரம்‌. முன்னே ஒருமுறை அவன்‌ பார்த்த அதே செக்கச்‌ சிவந்த கரந்தான்‌. ஆனால்‌ அவன்‌ முன்னம்‌ 
வளையல்‌ என்று நினைத்தது உண்மையில்‌ அரச குமாரர்‌ அணியும்‌ கங்கணம்‌ என்பதை இப்போது 
கண்டான்‌. அடுத்த கணம்‌ பூரண சந்திரனையொத்த அந்தப்‌ பொன்‌ முகமும்‌ தெரிந்தது. 
மன்மதனையொத்த ஓர்‌ அழகிய உருவம்‌ பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து 
நின்றது.ஆகா! கண்டராதித்த தேவரின்‌ புதல்வரான இளவரசர்‌ மதுராந்தகரா இவர்‌! 
பல்லக்கினுள்‌ இருந்தபடியால்‌ பெண்ணாக இருக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தினால்‌ அல்லவா 
அந்தத்‌ தவறைச்‌ செய்து விட்டோம்‌? தன்னைப்‌ போல்‌ அதே தவறைச்‌ செய்த ஆழ்வார்க்கடியான்‌ 
நம்பி சுவர்‌ மேல்‌ தலையை நீட்டிக்‌ கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன்‌ பார்த்தான்‌. 
அந்த இடத்தில்‌ மர நிழல்‌ விழுந்து இருள்‌ சூழ்ந்திருந்தது ஆகையால்‌ அங்கு ஒன்றும்‌ 
தெரியவில்லை. 


இதற்குள்‌ கீழே, "மதுராந்தகத்தேவர்‌ வாழ்க! பட்டத்து இளவரசர்‌ வாழ்க! வெற்றி வேல்‌! 
வீரவேல்‌!" என்ற ஆவேசமான முழக்கங்கள்‌ கிளம்பின. கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
எழுந்து நின்று வாளையும்‌ வேலையும்‌ உயரத்‌ தூக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டு அவ்விதம்‌ 
கோஷமிட்டதை வந்தியத்தேவன்‌ கண்டான்‌. இனிமேல்‌ அங்கிருப்பது அபாயமாக முடியலாம்‌ 
என்று எண்ணி, தான்‌ படுத்திருந்த இடத்துக்கு விரைந்து சென்று படுத்துக்‌ கொண்டான்‌. 


42 


ஒன்பதாம்‌அத்தியாயம்‌ 
வழிநடைப்‌ பேச்சு 


பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள வறண்ட பிரதேசங்களிலேயே வந்தியத்தேவன்‌ அதுகாறும்‌ 
தன்‌ வாழ்நாளைக்‌ கழித்தவன்‌ ஆகையால்‌ ஆற்று வெள்ளத்தில்‌ நீந்துவதற்கு அவனுக்குத்‌ 
தெரியாமலிருந்தது. ஒரு சமயம்‌ வடபெண்ணைக்‌ கரையில்‌ எல்லைக்‌ காவல்‌ புரிந்துவந்தபோது, 
குளிப்பதற்காக ஆற்றில்‌ இறங்கினான்‌. ஒரு பெரிய நீர்ச்‌ சுழலில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டான்‌. 
அந்தப்‌ பொல்லாத விஷமச்‌ சுழல்‌ அவனைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வரச்‌ செய்து வதைத்தது. அதே 
சமயத்தில்‌ கீழேயும்‌ இழுத்துக்‌ கொண்டிருந்தது. சீக்கிரத்தில்‌ வந்தியதேவனுடைய 
பலத்தையெல்லாம்‌ அந்தச்‌ சுழல்‌ உறிஞ்சிவிட்டது. "இனிப்‌ பிழைக்க முடியாது, சுழலில்‌ மூழ்கிச்‌ 
சாக வேண்டியதுதான்‌!" என்று வந்தியத்தேவன்‌ நிராசை அடைந்த சமயத்தில்‌ தெய்வாதீனமாக 
நதிச்‌ சுழலிலிருந்து வெளிப்பட்டான்‌. வெள்ளம்‌ அவனை அடித்துக்‌ கொண்டு போய்க்‌ கரையில்‌ 
ஒதுக்கிக்‌ காப்பாற்றியது! 


அன்றிரவு வந்தியத்தேவன்‌ மீண்டும்‌ சென்று படூுத்தபோது அவனுக்கு நதியின்‌ சுழலில்‌ 
அகப்பட்டுத்‌ திண்டாடியது போன்ற அதே உணர்ச்சி ஏற்பட்டது. ஒரு பெரிய இராஜாங்கச்‌ சதிச்‌ 
சுழலில்‌ தன்னுடைய விருப்பமில்லாமலே விழுந்து அகப்பட்டுக்‌ கொண்டதாகத்‌ தோன்றியது. 
அந்த நதிச்‌ சுழலிலிருந்து தப்பியது போல்‌ இந்தச்‌ சதிச்‌ சுழலிலிருந்தும்‌ தப்ப முடியுமா? கடவுள்‌ 
தன்னை மறுமுறையும்‌ காப்பாற்றுவாரா? 


அன்று அவன்‌ கடம்பூர்‌ மாளிகையில்‌ நடந்த நள்ளிரவுக்‌ கூட்டத்திலிருந்து அறிந்து 
கொண்ட விஷயங்கள்‌ அவனைத்‌ திக்குமுக்காடச்‌ செய்து விட்டன. சோழ மகா சாம்ராஜ்யத்து 
க்கு வெளிப்பகைவர்களால்‌ ஏற்பட்டிருந்த தொல்லைகள்‌ நீங்கிச்‌ சில வருஷங்கள்தான்‌ 
ஆகியிருந்தன. இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்‌ மகாவீரர்‌, போர்க்‌ கலையில்‌ நிபுணர்‌; 
ராஜதந்திரத்தில்‌ சாணக்கியர்‌. தம்முடைய அறிவாற்றல்களையும்‌ சோழ நாட்டுப்‌ படைகளின்‌ 
போர்த்‌ திறனையும்‌ பூரணமாகப்‌ பயன்படுத்தி இரட்டை மண்டலத்துக்‌ கிருஷ்ண மன்னனின்‌ 
ஆதிக்கத்தைத்‌ தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார்‌. வெளிப்பகை 
ஒருவாறு ஒழிந்தது. இந்த நிலைமையில்‌ உட்கலகமும்‌ சதியும்‌ தலைதூக்க 
ஆரம்பித்திருக்கின்றன. வெளிப்பகையைக்‌ காட்டிலும்‌ அபாயகரமான இந்த உட்பகையின்‌ 
விளைவு என்ன ஆகும்‌? 


சோழ நாட்டின்‌ புகழ்பெற்ற வீரர்களும்‌ அமைச்சர்களும்‌ தலைவர்களும்‌ அதிகாரிகளும்‌ 
அல்லவா இந்தப்‌ பயங்கரமான முயற்சியில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌? பழுவேட்டரையரும்‌ 
அவருடைய சகோதரரும்‌ எப்பேர்ப்பட்டவர்கள்‌? அவர்களுடைய சக்தி என்ன? செல்வாக்கு 
என்ன? இங்கே இன்று கூடியிருந்த மற்றவர்கள்தான்‌ எவ்வளவு பெயரும்‌ புகழும்‌ செல்வாக்கும்‌ 
பராக்கிரமமும்‌ வாய்ந்தவர்கள்‌? இத்தகைய கூட்டம்‌ இதுதான்‌ முதற்‌ கூட்டமாயிருக்குமா? 
பழுவேட்டரையர்‌ மூடுபல்லக்கில்‌ மதுராந்ததரை வைத்து இவ்விதம்‌ இன்னும்‌ எத்தனை 
இடங்களுக்குக்‌ கொண்டு போயிருக்கிறாரோ? அடாடா! முதிய வயதில்‌ ஓர்‌ இளம்பெண்ணை 
மணந்து கொண்டது இவருக்கு இந்தச்‌ சதிகார முயற்சிக்கு எவ்வளவு சாதகமாகப்‌ போய்விட்டது 
௮ 


சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர்‌ இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்தான்‌ என்பது பற்றி 
இன்று வரை வந்தியத்தேவனுடைய மனதில்‌ எவ்விதச்‌ சந்தேகமும்‌ உதிக்கவில்லை. போட்டி 
ஒன்று ஏற்படக்‌ கூடும்‌ என்று அவன்‌ கனவிலும்‌ கருதவில்லை. கண்டராதித்தனுடைய புதல்வர்‌ மது 
ராந்தகரைப்‌ பற்றி அவன்‌ கேள்விப்பட்டதுண்டு. தந்தையைப்‌ போலவே புதல்வரும்‌ சிவபக்திச்‌ 
செல்வர்‌ என்று அறிந்ததுண்டு. ஆனால்‌ அவர்‌ இராஜ்யத்துக்கு உரிமையுள்ளவர்‌ என்றோ, 
அதற்காகப்‌ போட்டியிடக்‌ கூடியவர்‌ என்றோ கேள்விப்பட்டதில்லை. அந்த எண்ணமே 
அவனுடைய மனத்தில்‌ அது வரையில்‌ தோன்றியதில்லை. 


43 


ஆனால்‌ நியாயா நியாயங்கள்‌ எப்படி? பட்டத்துக்கு உரியவர்‌ உண்மையிலே யார்‌? 
ஆதித்த கரிகாலரா? மதுராந்தகரா? யோசிக்க யோசிக்க, இரு தரப்பிலும்‌ நியாயம்‌ 
இருப்பதாகவே தோன்றியது. போட்டி என்று உண்மையில்‌ ஏற்பட்டால்‌, இவர்களில்‌ யார்‌ வெற்றி 
பெறுவார்கள்‌? தன்னுடைய கடமை என்ன? ஆஹா! என்னென்னவோ மனக்‌ கோட்டை கட்டிக்‌ 
கொண்டு காஞ்சியிலிருந்து இந்த யாத்திரை கிளம்பினோமே? பட்டத்து இளவரசர்‌ ஆதித்த 
கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து கொண்டு சோழப்‌ பேரரசில்‌ பெரிய பதவிகளை அடையலாம்‌ 
என்று ஆசைப்பட்டோமே! காலாகாலத்தில்‌ வாணர்‌ குலத்தின்‌ பூர்வீக ராஜ்யத்தைக்கூடத்‌ 
திரும்பப்‌ பெறலாம்‌ என்று நினைத்தோமே? இதற்கெல்லாம்‌ சாதனமாக எந்தப்‌ 
புளியங்கொம்டைப்‌ பிடித்தோமோ அதுவே முறிந்துவிடும்‌ போலிருக்கிறதே...? இத்தகைய 
சிந்தனைகளினால்‌ வந்தியத்தேவன்‌ இரண்டாம்‌ முறை வந்து படுத்த பிறகு வெகுநேரம்‌ தூக்கம்‌ 
பிடிக்காமல்‌ திண்டாடினான்‌. கடைசியாக, இரவு நாலாம்‌ ஜாமத்தில்‌ கிழக்கு வெளுக்கும்‌ 
நேரத்தில்‌ அவனுக்கு ஒருவாறு தூக்கம்‌ வந்தது. 


மறுநாள்‌ காலையில்‌ உதய சூரியனுடைய செங்கிரணங்கள்‌ சுளீர்‌ என்று அவன்பேரில்‌ 
பட்டபோது கூட வந்தியத்தேவன்‌ எழுந்திருக்கவில்லை. கந்தமாறன்‌ வந்து தட்டி எழுப்பியபோது 
தான்‌ தூக்கிவாரிப்‌ போட்டுக்‌ கொண்டு எழுந்தான்‌. 


"இராத்திரி நன்றாய்த்‌ தூக்கம்‌ வந்ததா?" என்று கந்தமாறன்‌ விருந்தினரை உபசரிக்கும்‌ 
முறைப்படி கேட்டான்‌. பிறகு அவனாகவே, "மற்ற விருந்தினரெல்லாம்‌ தூங்கச்‌ சென்ற பிறகு 
நான்‌ இங்கு வந்து பார்த்தேன்‌. நீ நன்றாய்க்‌ கும்பகர்ண சேவை செய்து கொண்டிருந்தாய்‌!" 
என்று சொன்னான்‌. 


வந்தியத்தேவன்‌ மனத்தில்‌ பொங்கி எழுந்த நினைவுகளையெல்லாம்‌ அடக்கிக்‌ 
கொண்டு, "குரவைக்‌ கூத்துப்‌ பார்த்து விட்டு இங்கு வந்து படூத்ததுதான்‌ தெரியும்‌, இப்போது 
தான்‌ எழுந்திருக்கிறேன்‌. அடாடா! இவ்வளவு நேரம்‌ ஆகி விட்டதே! உதித்து ஒரு ஜாமம்‌ 
இருக்கும்‌ போலிருக்கிறதே! உடனே நான்‌ கிளம்ப வேண்டும்‌. கந்தமாறா! குதிரையை ஆயத்தம்‌ 
பண்ணும்படி உன்‌ வேலைக்காரர்களுக்குக்‌ கட்டளையிட!" என்றான்‌. 


"அழகாயிருக்கிறது! அதற்குள்ளே நீ புறப்படுவதாவது? என்ன அவசரம்‌? பத்து நாளாவது 
இங்கே தங்கிவிட்டுத்தான்‌ போக வேண்டும்‌" என்றான்‌ கந்தமாறன்‌. 


"இல்லை, அப்பனே! தஞ்சாவூரில்‌ என்‌ மாமனுக்கு உடம்பு செவ்வையாக இல்லை. 
பிழைப்பதே துர்லபம்‌ என்று செய்தி வந்தது. ஆகையால்‌ சீக்கிரத்தில்‌ அவரைப்‌ போய்ப்‌ பார்க்க 
வேண்டும்‌, உடனே புறப்பட வேண்டும்‌" என்று ஒரே போடாகப்‌ போட்டான்‌ வல்லவரையன்‌. 


"அப்படியானால்‌, திரும்பி வரும்‌ போதாவது இங்கே சில நாள்‌ கட்டாயம்‌ தாமதிக்க 
வேண்டும்‌." 


"அதற்கென்ன, அப்போது பார்த்துக்‌ கொள்ளலாம்‌, இப்போது நான்‌ புறப்படுவதற்கு 
விடைகொடு!" 


"அவ்வளவு அவசரப்படாதே! காலை உணவு அருந்திவிட்டூப்‌ புறப்படலாம்‌. நானும்‌ 
உன்னுடன்‌ கொள்ளிட நதி வரையில்‌ வருகிறேன்‌." 


"அது எப்படி முடியும்‌? யார்‌, யாரோ, பெரிய பெரிய விருந்தாளிகள்‌ உன்‌ வீட்டுக்கு 
வந்திருக்கிறார்களே, அவர்களை விட்டுவிட்டு..." 


"உன்னைவிடப்‌ பெரிய விருந்தாளி எனக்கு யாரும்‌ இல்லை!.." என்று கூறிய கந்தன்‌ 
மாறவேள்‌ சட்டென்று நிறுத்திக்‌ கொண்டான்‌. "வந்தவர்கள்‌ பெரிய விருந்தாளிகள்‌ தான்‌ ஆனால்‌ 


44 


அவர்களைக்‌ கவனித்துக்கொள்ள என்‌ தந்‌ைத இருக்கிறார்‌; அரண்மனை அதிகாரிகளும்‌ 
இருக்கிறார்கள்‌. உன்னோடூ நேற்று ராத்திரிகூட நான்‌ அதிக நேரம்‌ பேசவில்லை. வழி 
நடையிலாவது சிறிது நேரம்‌ உன்னோடு சல்லாபம்‌ செய்தால்தான்‌ என்‌ மனம்‌ நிம்மதி அடையும்‌. 
அவசியம்‌ கொள்ளிடக்கரை வரையில்‌ வந்தே தீருவேன்‌!" என்றான்‌. 


"எனக்கு ஆட்சேபம்‌ ஒன்றுமில்லை. உன்‌ இஷ்டம்‌, உன்‌ செளகரியம்‌" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


ஒரு நாழிகை நேரத்துக்குப்‌ பிறகு இரு நண்பர்களும்‌ இரு குதிரைகளில்‌ ஏறிச்‌ 
சம்புவரையர்‌ மாளிகையிலிருந்து புறப்பட்டுச்‌ சென்றார்கள்‌. குதிரைகள்‌ மெதுவாகவே சென்றன. 
பிரயாணம்‌ மிகவும்‌ இன்பகரமாயிருந்தது. மேலக்காற்று சாலைப்‌ புழுதியை வாரி அடிக்கடி 
அவர்கள்‌ மேல்‌ இறைத்ததைக்‌ கூட அந்த நண்பர்கள்‌ பொருட்படுத்தவில்லை. பழைய 
ஞாபகங்களைப்‌ பற்றிய பேச்சில்‌ அவ்வளவாக மனத்தைப்‌ பறி கொடுத்திருந்தார்கள்‌. 


சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ வந்தியத்தேவன்‌ கூறினான்‌; "கந்தமாறா! உன்‌ வீட்டில்‌ ஒரே 
ஒரு இரவுதான்‌ தங்கினாலும்‌ அது எனக்கு எவ்வளவோ பயனுள்ளதாயிருந்தது.ஆனால்‌ ஒரே ஒரு 
ஏமாற்றம்‌. உன்‌ சகோதரியைப்‌ பற்றி வடபெண்ணை நதிக்கரையில்‌ என்னவெல்லாமோ 
வர்ணனை செய்து கொண்டிருந்தாய்‌! அவளை நன்றாய்ப்‌ பார்க்கக்‌ கூட முடியவில்லை. உன்‌ 
அன்னைக்குப்‌ பின்னால்‌ ஒளிந்து கொண்டு அவள்‌ எட்டிப்‌ பார்த்தபோது அவள்‌ முகத்தில்‌ எட்டில்‌ 
ஒரு பங்குதான்‌ தெரிந்தது! நாணமும்‌ மடமும்‌ பெண்களுக்கு இருக்க வேண்டியதைவிட உன்‌ 
தங்கையிடம்‌ சற்று அதிகமாகவேயிருக்கிறது." 


கந்தமாறனுடைய வாயும்‌ உதடூகளும்‌ ஏதோ சொல்வதற்குத்‌ துடித்தன. ஆனால்‌ 
வார்த்தை ஒன்றும்‌ உருவாகி வரவில்லை. 


"ஆயினும்‌ பாதகமில்லை நீதான்‌ நான்‌ திரும்பி வரும்போது சில நாள்‌ உன்‌ வீட்டில்‌ 
தங்கவேண்டும்‌ என்று சொல்கிறாயே? அப்போது பார்த்துப்‌ பேசிக்‌ கொண்டால்‌ போகிறது. 
அதற்குள்‌ உன்‌ தங்கையின்‌ கூச்சமும்‌ கொஞ்சம்‌ நீங்கிவிடலாம்‌ அல்லவா? கந்தமாறா! உன்‌ 
சகோதரியின்‌ பெயர்‌ என்னவென்று சொன்னாய்‌?" 


"மணிமேகலை!!! 


"அடடா! என்ன இனிமையான பெயர்‌! பெயரைப்‌ போலவே அழகும்‌ குணமும்‌ இருந்து 
விட்டால்‌..." 


கந்தமாறன்‌ குறுக்கிட்டு, "நண்பா! உன்னை ஒன்று வேண்டிக்‌ 
கேட்டுக்கொள்கிறேன்‌.என்‌ தங்கையை நீ மறந்து விட; அவளைப்‌ பற்றி நான்‌ 
சொன்னதையெல்லாம்‌ மறந்துவிடு; அவள்‌ பேச்சையே எடுக்காதே!" என்றான்‌. 


"இது என்ன, கந்தமாறா! ஒரே தலை கீழ்‌ மாறுதலாயிருக்கிறதே! நேற்று இரவு கூட 
உன்‌ வீட்டுக்கு நான்‌ மருமகனாக வரப்‌ போவதைப்‌ பற்றி ஜாடையாகச்‌ சொன்னாயே!" 


"அவ்விதம்‌ நான்‌ சொன்னது உண்மை தான்‌. ஆனால்‌ பிறகு வேறு நிலைமை 
ஏற்பட்டுவிட்டது. என்‌ பெற்றோர்கள்‌ வேறு இடத்தில்‌ என்‌ சகோதரியைக்‌ கலியாணம்‌ செய்து 
கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள்‌; மணிமேகலையும்‌ அதற்குச்‌ சம்மதித்து விட்டாள்‌!" 


வந்தியத்தேவன்‌ மனத்திற்குள்‌ "மணிமேகலை வாழ்க!" என்று சொல்லிக்‌ கொண்டான்‌. 
மணிமேகலையை யாருக்குக்‌ கொடுக்க நிச்சயித்திருப்பார்கள்‌ என்று ஊகிப்பதிலும்‌ அவனுக்குக்‌ 
கஷ்டம்‌ ஏற்படவில்லை. மூடு பல்லக்கிலிருந்து வெளிப்பட்ட இளவரசர்‌ மதுராந்தகருக்குத்தான்‌ 


45 


நிச்சயித்திருப்பார்கள்‌. மதுராந்தகருடைய கட்சிக்குப்‌ பலம்‌ தேட இப்படியெல்லாம்‌ 
உறவுகளையும்‌ ஏற்படுத்துகிறார்களாக்கும்‌. பழுவேட்டரையர்‌ பொல்லாத கெட்டிக்காரர்தான்‌! 


"ஆஹா! நேற்று ராத்திரி வந்திருந்த பணக்கார விருந்தாளிகளில்‌ ஒருவரை 
மாப்பிள்ளையாக்கத்‌ திட்டம்‌ செய்தீர்களாக்கும்‌! கந்தமாறா! இதில்‌ எனக்கு வியப்பும்‌ இல்லை; 


ஏமாற்றமும்‌ இல்லை ஒரு மாதிரி நான்‌ எதிர்பார்த்ததுதான்‌..." 
"எதிர்பார்த்தாயா அது எப்படி?" 


"என்னைப்போல்‌ ஏழை அநாதைக்கு யார்‌ பெண்ணைக்‌ கொடுப்பார்கள்‌? ஊரும்‌ வீடும்‌ 
இல்லாதவனை எந்தப்‌ பெண்‌ மணந்து கொள்ள இணங்குவாள்‌? எப்போதோ என்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்த முன்னோர்கள்‌ அரசு செலுத்தினார்கள்‌ என்றால்‌, அது இப்போது என்னத்துக்கு ஆகும்‌." 


"நண்பா! போதும்‌ நிறுத்து; என்னைப்‌ பற்றியும்‌, என்‌ குடும்பத்தைப்‌ பற்றியும்‌ அவ்வளவு 
கேவலப்படுத்தாதே! நீ சொல்வது ஒன்றும்‌ காரணமில்லை. வேறு மிக முக்கியமான காரணம்‌ 
இருக்கிறது. அதை அறிந்தால்‌ நீயே ஒப்புக்‌ கொள்வாய்‌. ஆனால்‌ அதை நான்‌ இப்போது 
வெளிப்படுத்துவதற்கில்லை. சமயம்‌ வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய்‌!" 


"கந்தமாறா! இது என்ன ஒரே மர்மமாகவே இன்றைக்கு நீ பேசிக்‌ கொண்டு 
வருகிறாயே?"" 


"அதற்காக என்னை மன்னித்துவிடு. உன்னிடம்கூட நான்‌ மனம்‌ விட்டுப்‌ பேச 
முடியாதபடி அப்படி ஒரு பெரிய காரியந்தான்‌. எது எப்படியானாலும்‌ நம்முடைய சிநேகத்துக்கு 
எவ்வித பங்கமும்‌ வராது என்பதை நம்பு. விஷயம்‌ வெளியாக வேண்டிய சமயம்‌ வரும்போது, 
ஓட்டமாக ஓடி வந்து உன்னிடந்தான்‌ முதலில்‌ சொல்வேன்‌. அதுவரையில்‌ என்னிடம்‌ நம்பிக்கை 
வைத்திரு. உன்னை நான்‌ ஒருநாளும்‌ கைவிட மாட்டேன்‌ என்னை நம்பு!.." 


"இந்த வாக்குறுதிக்காக ரொம்ப வந்தனம்‌. ஆனால்‌ என்னைக்‌ கைவிடூம்படியான 
நிலைமை என்ன என்பதுதான்‌ தெரியவில்லை! அப்படி நான்‌ இன்னொருவரை நம்பிப்‌ 
பிழைக்கிறவனும்‌ அல்ல, கந்தமாறா! என்னுடைய உடைவாளையும்‌ கைவேலையுமே நான்‌ 
நம்பியிருப்பவன்‌!" 


"அந்த உடைவாளையும்‌ வேலையும்‌ உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம்‌ சீக்கிரத்தில்‌ 
வரலாம்‌. அப்போது நாம்‌ இருவரும்‌ ஒரே கட்சியில்‌ நின்று தோளோடு தோள்‌ சேர்ந்து 
போரிடூவோம்‌; அதனால்‌ உன்னுடைய நோக்கமும்‌ கைகூடும்‌..." 


"இது என்ன? ஏதாவது யுத்தம்‌ சீக்கிரம்‌ வரும்‌ என்று எதிர்பார்க்கிறாயா? அல்லது ஈழ 
நாட்டில்‌ நடக்கும்‌ யுத்தத்துக்குப்‌ போகும்‌ உத்தேசம்‌ உனக்கு உண்டா?" 


"ஈழத்துக்கா? ஈழத்தில்‌ நடக்கும்‌ அழகான யுத்தத்தைப்‌ பற்றிக்‌ கேட்டால்‌ நீ 
ஆச்சரியப்பட்டுப்‌ போவாய்‌! ஈழத்தில்‌ உள்ள நம்‌ வீரர்களுக்காகச்‌ சோழ நாட்டிலிருந்து அரிசியும்‌ 
மற்ற உணவுப்‌ பொருள்களும்‌ போக வேண்டுமாம்‌! வெட்கக்கேடு! நான்‌ சொல்லுவது வேறு 
விஷயம்‌. கொஞ்சம்‌ பொறுமையாயிரு, சமயம்‌ வரும்போது சொல்லுகிறேன்‌; தயவு செய்து 
இப்போது என்‌ வாயைப்‌ பிடூுங்காதே!" 


"சரி, சரி! உனக்கு விருப்பம்‌ இல்லை என்றால்‌ ஒன்றும்‌ சொல்ல வேண்டாம்‌. 
வாயைக்கூடத்‌ திறக்க வேண்டாம்‌ அதோ கொள்ளிடமும்‌ தெரிகிறது!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


46 


உண்மையில்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ கொள்ளிடப்‌ பெரு நதியின்‌ வெள்ளம்‌ தெரிந்தது. சில 
நிமிஷ நேரத்தில்‌ நண்பர்கள்‌ நதிக்கரையை அடைந்தார்கள்‌. 


ஆடிப்‌ புதுப்‌ பிரவாகம்‌ அந்த மாநதியில்‌ கரை புரண்டு சென்றது. மறுகரை வெகு 
தூரத்தில்‌ இருப்பதாகத்‌ தோன்றியது. மறுகரையிலேயுள்ள மரங்கள்‌ சிறிய செடிகளைப்‌ 
போலிருந்தன. செக்கச்‌ சிவந்த பெரு நீர்‌ வெள்ளம்‌ சுழிகளும்‌ சுழல்களுமாக, வட்ட வடிவக்‌ 
கோலங்கள்‌ போட்டுக்‌ கொண்டு, கொம்மாளம்‌ அடித்துக்‌ கொண்டு, கரையை உடைக்கப்‌ 
பிரயத்தனம்‌ செய்து கொண்டு, 'ஹோ' என்று இரைந்து கொண்டு, கீழ்க்‌ கடலை நோக்கி 
அடித்து மோதிக்‌ கொண்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன்‌ பார்த்துப்‌ பிரமித்து 
நின்றான்‌. 

தோணித்துறையில்‌ ஓடம்‌ ஒன்று நின்றது. ஓடந்தள்ளுவோர்‌ இருவர்‌ கையில்‌ நீண்ட 


கோல்களுடன்‌ ஆயத்தமாயிருந்தார்கள்‌. படகில்‌ ஒரு மனிதர்‌ ஏற்கனவே ஏறியிருந்தார்‌. அவரைப்‌ 
பார்த்தால்‌ பெரிய சிவபக்த சிகாமணி என்று தோன்றியது. 


கரையில்‌ வந்து கொண்டிருந்தவர்களைப்‌ பார்த்து, "சாமி படகில்‌ வரப்‌ போகிறீர்களா? 
என்று படகோட்டிகளில்‌ ஒருவன்‌ கேட்டான்‌. 


"ஆம்‌; இவர்‌ வரப்போகிறார்‌ கொஞ்சம்‌ படகை நிறுத்து!" என்றான்‌ கந்தமாறன்‌! இரு 
நண்பர்களும்‌, குதிரை மீதிருந்து கீழே குதித்தார்கள்‌. 


"யோசனை இல்லாமல்‌ வந்து விட்டேனே? இந்தக்‌ குதிரையை என்ன செய்வது? 
படகில்‌ ஏற்ற முடியுமா?" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 


"தேவையில்லை, நம்மைத்‌ தொடர்ந்து இதோ இரண்டு ஆட்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌. 
ஒருவன்‌ உன்‌ குதிரையை இங்கிருந்து கடம்பூருக்கு இட்டு வருவான்‌. இன்னொருவன்‌ 
உன்னுடன்‌ படகில்‌ ஏறி வந்து அக்கரையில்‌ உனக்கு வேறு குதிரை சம்பாதித்துக்‌ கொடுப்பான்‌!" 
என்றான்‌ கந்தமாறன்‌. 


"ஆஹா! எவ்வளவு முன்யோசனை? நீ அல்லவா உண்மை நண்பன்‌!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


"பாலாற்றையும்‌ பெண்ணையாற்றையும்‌ போலத்தான்‌ கொள்ளிடத்தைப்‌ பற்றி நீ 
நினைத்திருப்பாய்‌. இதில்‌ குதிரையைக்‌ கொண்டு போக முடியாது என்று நீ 
எண்ணியிருக்கமாட்டாய்‌!"' 


"ஆமாம்‌; அவ்விதம்‌ உங்கள்‌ சோழ நாட்டு நதியைப்‌ பற்றி அலட்சியமாய்‌ 
நினைத்ததற்காக மன்னித்துவிடு! அப்பப்பா இது என்ன ஆறு? இது என்ன வெள்ளம்‌? சமுத்திரம்‌ 
போலவல்லவா பொங்கி வருகிறது?" 


இரு நண்பர்களும்‌ ஒருவரையொருவர்‌ தழுவிக்‌ கொண்டு விடை பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. 


வந்தியத்தேவன்‌ நதிக்கரையோரமாகச்‌ சென்று படகில்‌ ஏறினான்‌. 
கந்தமாறனுடன்‌ வந்த ஆட்களில்‌ ஒருவனும்‌ ஏறிக்‌ கொண்டான்‌. 


படகு புறப்படூவதற்குச்‌ சித்தமாயிருந்தது. ஓடக்காரர்கள்‌ கோல்போட 
ஆரம்பித்தார்கள்‌. 


47 


திடீரென்று கொஞ்ச தூரத்திலிருந்து, "நிறுத்து! நிறுத்து! படகை நிறுத்து!" என்று ஒரு 
குரல்‌ கேட்டது. 


ஓடக்காரர்கள்‌ கோல்‌ போடாமல்‌ கொஞ்சம்‌ தயங்கி நின்றார்கள்‌. 


கூவிக்‌ கொண்டு ஓடி வந்தவன்‌ அதிவிரைவில்‌ கரைக்கருகில்‌ வந்து சேர்ந்தான்‌. முதற்‌ 
பார்வையிலேயே அவன்‌ யார்‌ என்பது வந்தியத்தேவனுக்குத்‌ தெரிந்து போயிற்று; அவன்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி தான்‌. 


வருகிறவர்‌ வைஷ்ணவர்‌ என்பதை அறிந்ததும்‌ படகிலிருந்த சைவர்‌, "விடு! படகை விடு! 
அந்தப்‌ பாஷாண்டியுடன்‌ நான்‌ படகில்‌ வரமாட்டேன்‌; அவன்‌ அடுத்த படகில்‌ வரட்டும்‌!'' என்றார்‌. 


ஆனால்‌ வந்தியத்தேவன்‌ ஓடக்காரர்களைப்‌ பார்த்து, "கொஞ்சம்‌ பொறுங்கள்‌ அவரும்‌ 
வரட்டும்‌! படகில்‌ நிறைய இடம்‌ இருக்கிறதே! ஏற்றிக்‌ கொண்டு போகலாம்‌!" என்றான்‌. 


ஆழ்வார்க்கடியானிடமிருந்து நேற்றிரவு நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிப்‌ பல விஷயங்களைக்‌ 
கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன்‌ விரும்பினான்‌. 


பத்தாம்‌ அத்தியாயம்‌ 
குடந்தை சோதிடர்‌ 


குடகு நாட்டில்‌ பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னிப்‌ பருவம்‌ கடந்ததும்‌ தன்‌ 
மணாளனாகிய சமுத்திர ராஜனிடம்‌ சென்றடைய விரும்பினாள்‌. காடும்‌ மேடும்‌ கடந்து 
பாறைகளையும்‌ பள்ளங்களையும்‌ தாண்டிக்‌ கொண்டு விரைந்து சென்றாள்‌. சமுத்திர ராஜனை 
நெருங்க நெருங்க, நாயகனைக்‌ காணப்‌ போகிறோம்‌ என்ற குதூகலத்தினால்‌ அவள்‌ உள்ளம்‌ 
விம்மி உடல்‌ பூரித்தது. இன்னும்‌ சற்றுத்‌ தூரம்‌ சென்றாள்‌, காதலனை அணைத்துக்‌ கொள்ளக்‌ 
கரங்கள்‌ இரண்டு உண்டாயின. இரு கரங்களை விரித்தவாறு தாவிப்‌ பாய்ந்து சென்றாள்‌. 
ஆனால்‌ உள்ளத்தில்‌ பொங்கிய ஆர்வ மிகுதிக்கு இரு கரங்கள்‌ போதுமென்று தோன்றவில்லை; 
அவளுடைய ஆசைக்‌ கரங்கள்‌ பத்து, இருபது, நூறு என்று வளர்ந்தன. அவ்வளவு கரங்களையும்‌ 
ஆவலுடன்‌ நீட்டிக்‌ கொண்டு சமுத்திர ராஜனை அணுகினாள்‌. இவ்விதம்‌ ஆசைக்‌ கணவனை 
அடைவதற்குச்‌ சென்ற மணப்‌ பெண்ணுக்குச்‌ சோழ நாட்டுச்‌ செவிலித்‌ தாய்மார்‌ செய்த 
அலங்காரங்கள்தான்‌ என்ன? அடடா! எத்தனை அழகிய பச்சைப்‌ புடைவைகளை 
உடுத்தினார்கள்‌? எப்படியெல்லாம்‌ வண்ண மலர்களைச்‌ சூட்டினார்கள்‌? எவ்விதமெல்லாம்‌ பரிமள 
சுகந்தங்களைத்‌ தூவினார்கள்‌? ஆஹா! இரு கரையிலும்‌ வளர்ந்திருந்த புன்னை மரங்களும்‌ 
கடம்ப மரங்களும்‌ ரத்தினப்‌ பூக்களையும்‌ வாரிச்‌ சொரிந்த அருமையை எவ்விதம்‌ வர்ணிப்பது? 
தேவர்கள்‌ பொழியும்‌ பூமாரியும்‌ இதற்கு இணையாகுமா? 


பொன்னி நதியே! உன்னைப்‌ பார்த்துக்‌ களிப்படையாத கன்னிப்‌ பெண்‌ யார்தான்‌ 
இருக்க முடியும்‌! உன்‌ மணக்கோல ஆடை அலங்காரங்களைக்‌ கண்டு உள்ளம்‌ பொங்காத 
மங்கை யார்‌ இருக்க முடியும்‌? 


கலியாணப்‌ பெண்ணைச்‌ சுற்றி ஊரிலுள்ள கன்னிப்‌ பெண்கள்‌ எல்லோரும்‌ சூழ்ந்து 
கொள்வதுபோல்‌ உன்னை நாடிப்‌ பெண்கள்‌ வந்து கூடுவதும்‌ இயற்கையே அல்லவா! 


பொன்னி தன்‌ மணாளனைத்‌ தழுவிக்‌ கொள்ள ஆசையுடன்‌ நீட்டும்‌ பொற்கரங்களில்‌ 
ஒன்றுக்குத்தான்‌ அரிசிலாறு என்று பெயர்‌! காவேரிக்குத்‌ தென்‌ புறத்தில்‌ மிக நெருக்கத்தில்‌ 
அரிசிலாறு என்னும்‌ அழகிய நதி அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு நதி இருப்பது சற்றுத்‌ தூரத்தில்‌ 


46 


இருந்து வருகிறவர்களுக்குச்‌ சொல்லித்‌ தான்‌ தெரிய வேண்டும்‌. இருபுறமும்‌ அடர்த்தியாக 
வளர்ந்திருக்கும்‌ இனிய பசுமரங்கள்‌ அப்படி அந்நதியை மறைத்து விடுகின்றன. பிறந்தது 
முதலாவது அந்தப்புரத்தை விட்டு வெளியேறி அறியாத அரசகுலக்‌ கன்னியென்றே 
அரிசிலாற்றைச்‌ சொல்லலாம்‌. அந்தக்‌ கன்னி நதியின்‌ அழகுக்கு இந்த உலகில்‌ உவமையே 
கிடையாது. 


நல்லது; அந்தப்புரம்‌ என்னும்‌ எண்ணத்தை மறந்துவிட்டு நேயர்கள்‌ நம்முடன்‌ 
அரிசிலாற்றை நெருங்கி வருவார்களாக. சோலையாக நெருங்கி வளர்ந்திருந்த 
மரங்களுக்கிடையே புகுந்து வருவார்களாக! அடடா இது என்ன அருமையான காட்சி? அழகுக்கு 
அழகு செய்வது போலும்‌ அமுதத்துக்கு இனிப்பு ஊட்டுவது போலும்‌ அல்லவா இருக்கிறது? 


சித்திர விசித்திரமாகச்‌ செய்த அன்ன வடிவமான வண்ணப்‌ படகில்‌ வீற்றிருக்கும்‌ இந்த 
வனிதாமணிகள்‌ யார்‌? அவர்களில்‌ நடூ நாயகமாக, நட்சத்திரங்களுக்கிடையில்‌ பூரண 
சந்திரனைப்‌ போல்‌ ஏழுலகங்களையும்‌ ஆளப்‌ பிறந்த ராணியைப்‌ போல்‌, காந்தியுடன்‌ விளங்கும்‌ 
இந்த நார்மணி யார்‌? அவளுக்கு அருகில்‌ கையில்‌ வீணையுடன்‌ வீற்றிருக்கும்‌ சாந்தசுந்தரி யார்‌? 
இனிய குரல்களில்‌ இசை பாடி நதி வெள்ளத்துடன்‌ கீத வெள்ளமும்‌ கலந்து பெருகச்‌ செய்து 
கொண்டு வரும்‌ இந்தக்‌ கந்தர்வப்‌ பெண்கள்‌ யார்‌? அவர்களில்‌ ஒருத்தி மீனலோசனி; 
இன்னொருத்தி நீலலோசனி; ஒருத்தி தாமரை முகத்தாள்‌; இன்னொருத்தி கமல இதழ்‌ 
நயனத்தாள்‌; ஆஹா வீணையை மீட்டுகிறாளே, அவளுடைய காந்தளை ஒத்த விரல்கள்‌ வீணைத்‌ 
தந்திகளில்‌ அங்குமிங்கும்‌ சஞ்சரிக்கும்‌ அழகைப்‌ பார்த்துக்‌ கொண்டேயிருக்கலாம்‌. 


அவர்கள்‌ இசைக்கும்‌ கீதத்தின்‌ இனிமையைத்தான்‌ என்ன என்று சொல்லுவது? அதைக்‌ 
கேட்பதற்காக நதியின்‌ வெள்ளம்‌ கூட அல்லவா தன்‌ ஓசையை நிறுத்தியிருக்கிறது? நதிக்கரை 
மரங்களில்‌ வாழும்‌ கிளிகளும்‌ குயில்களும்‌ கூட வாய்திறவா மோனத்தில்‌ ஆழ்ந்திருக்கின்றனவே! 
மனிதர்களாய்ப்‌ பிறந்தவர்கள்‌, கேட்கும்‌ செவி படைத்த பாக்கியசாலிகள்‌ அந்த அமுத கானத்தை 
கேட்டுப்‌ பரவசம்‌ அடைவதில்‌ வியப்பு என்ன? படகில்‌ வரும்‌ அப்பெண்கள்‌ என்ன பாடுகிறார்கள்‌ 
கேட்கலாம்‌: - 


மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப, 
மணிப்பூ ஆடை அதுபோர்த்துக்‌ 

கருங்கயற்கண்‌ விழித்து ஒல்கி 
நடந்தாய்‌ வாழி! காவேரி ! 


கருங்கயற்கண்‌ விழித்து ஒல்கி 
நடந்த எல்லாம்‌ நின்கணவன்‌ 

திருந்து செங்கோல்‌ வளையாமை 
அறிந்தேன்‌ வாழி காவேரி ! 


பூவர்‌ சோலை மயிலாடப்‌ 
புரிந்து குயில்கள்‌ இசைபாடக்‌ 
காமர்‌ மாலை அருகசைய 
நடந்தாய்‌ வாழி காவேரி ! 


காமர்‌ மாலை அருகசைய 
நடந்த வெல்லாம்‌, நின்‌ கணவன்‌ 
நாம வேலின்‌ திறங்கண்டே 
அறிந்தேன்‌ வாழி! காவேரி! 


இந்த அமுதத்‌ தமிழ்ப்‌ பாடல்களை எங்கேயோ கேட்டிருக்கிறோமல்லவா? ஆம்‌, 
சிலப்பதிகாரத்தில்‌ உள்ள வரிப்‌ பாடல்கள்‌ இவை. எனினும்‌, இந்தப்‌ பெண்கள்‌ பாடும்போது முன்‌ 


49 


எப்போதுமில்லாத வனப்பும்‌ கவர்ச்சியும்‌ பெற்று விளங்குகின்றன. இவர்கள்‌ பொன்னி நதியின்‌ 
அருமைத்‌ தோழிகள்‌ போலும்‌! அதனாலேதான்‌ இவ்வளவு பரவசமாக உணர்ச்சி ததும்பப்‌ 
பாடுகிறார்கள்‌. அடடா! பாடலும்‌ பண்ணும்‌ பாவமும்‌ எப்படிக்‌ கலந்து இழைந்து குழைந்து 
இவர்களுடைய குரலிலிருந்து அமுத வெள்ளமாகப்‌ பொழிகின்றன? பாட்டாவது, பண்ணாவது, 
கானமாவது, இசையாவது! அதெல்லாம்‌ ஒன்றுமில்லை. இது ஏதோ மாயக்‌ கலை! 
பாடுகிறவர்கள்‌, கேட்பவர்கள்‌ எல்லாரையும்‌ பித்துப்‌ பிடிக்கச்‌ செய்யும்‌ மந்திர வித்தை! 


படகு மிதந்து கொண்டே வந்து, மரங்கள்‌ சிறிது இடைவெளி தந்த ஓடத்துறையில்‌ ஒது 
ங்கி நிற்கிறது. இரண்டு பெண்கள்‌ இறங்குகிறார்கள்‌; அவர்களில்‌ ஒருத்தி ஏழுலகத்துக்கும்‌ 
ராணி எனத்‌ தகும்‌ கம்பீரத்‌ தோற்றமுடைய பெண்மணி. இன்னொருத்தி வீணைத்‌ தந்திகளில்‌ 
விரல்களை ஓட்டி இன்னிசை எழுப்பிய நங்கை. இருவரும்‌ அழகிகள்‌ என்றாலும்‌ ஒருவருடைய 
அழகுக்கும்‌ இன்னொருவருடைய அழகுக்கும்‌ மிக்க வேற்றுமை இருந்தது. ஒருத்தி செந்தாமரை 
மலரின்‌ கம்பீர செளந்தரியம்‌ உடையவள்‌. இன்னொருத்தி குமுத மலரின்‌ இனிய அழகை 
உடையவள்‌. ஒருத்தி பூரண சந்திரன்‌; இன்னொருத்தி காலைப்‌ பிறை. ஒருத்தி ஆடும்‌ மயில்‌; 
இன்னொருத்தி பாடும்‌ குயில்‌. ஒருத்தி இந்திராணி; இன்னொருத்தி மன்மதனின்‌ காதலி. 
ஒருத்தி வேகவாஹினியான கங்காநதி; இன்னொருத்தி குழைந்து நெளிந்து செல்லும்‌ காவேரி. 


வாசகர்களை மேலும்‌ சந்தேக ஆராய்ச்சி நிலையில்‌ விட்டு வைக்காமல்‌ இவர்கள்‌ 
இருவரும்‌ யார்‌ என்று சொல்லி விடுகிறோம்‌. கம்பீரத்‌ தோற்றமுடைய கங்கைதான்‌ சுந்தர சோழ 
மன்னரின்‌ செல்வப்‌ புதல்வி குந்தவை. சரித்திரத்தில்‌ ராஜராஜன்‌ என்று புகழ்‌ பெற்ற 
அருள்மொழிவர்மனின்‌ சகோதரி. அரசிளங்‌ குமரி என்றும்‌ இளைய பிராட்டி என்றும்‌ மக்களால்‌ 
போற்றப்பட்ட மாதரசி. சோழ ராஜ்யத்தின்‌ மகோன்னதத்திற்கு அடிகோலிய தமிழ்ப்‌ பெரும்‌ 
செல்வி. ராஜராஜனுடைய புதல்வன்‌ ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாயும்‌ மன்னாதி 
மன்னனாயும்‌ ஆக்கிய தீரப்‌ பெண்மணி. இன்னொருத்தி, குந்தவைப்‌ பிராட்டியுடன்‌ இருக்கும்‌ 
பாக்கியத்தை நாடி வந்த கொடுூம்பாளூர்ச்‌ சிற்றரசர்‌ குலப்‌ பெண்‌. பிற்காலத்தில்‌, 
சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்கியவதியாகப்‌ போகிறவள்‌. இன்று அடக்கமும்‌ 
இனிமையும்‌ சாந்தமும்‌ உருவெடுத்து விளங்குகிறவள்‌. 


இந்த இரு மங்கைமார்களும்‌ படகிலிருந்து கரையில்‌ இறங்கினார்கள்‌. குந்தவை மற்ற 
தோழிப்‌ பெண்களைப்‌ பார்த்து, "நீங்கள்‌ இங்கேயே இருங்கள்‌. ஒரு நாழிகை நேரத்தில்‌ திரும்பி 
வந்து விடுகிறோம்‌!" என்றாள்‌. அந்தத்‌ தோழிப்‌ பெண்கள்‌ அனைவரும்‌ தெய்வத்‌ தமிழ்நாட்டில்‌ 
பற்பல சிற்றரசர்களின்‌ அரண்மனையில்‌ பிறந்த அரசகுமாரிகள்‌. குந்தவை தேவிக்குத்‌ தோழியாக 
இருப்பதைப்‌ பெறற்கரும்‌ பேறாகக்‌ கருதிப்‌ பழையாறை அரண்மனைக்கு வந்தவர்கள்‌. இப்போது 
தங்களில்‌ ஒருத்தியை மட்டும்‌ அழைத்துக்‌ கொண்டு குந்தவைப்‌ பிராட்டி கரையில்‌ இறங்கி 
'போய்விட்டு விரைவில்‌ வருகிறேன்‌' என்றதும்‌ அவர்களுடைய கண்களில்‌ ஏமாற்றமும்‌ அசூயையும்‌ 
தோன்றின. 


கரையில்‌ குதிரை பூட்டிய ரதம்‌ ஒன்று சித்தமாயிருந்தது. "வானதி! ரதத்தில்‌ 
ஏறிக்கொள்‌!" என்றாள்‌ குந்தவை தன்‌ தோழியைப்‌ பார்த்து. வானதி ஏறியதும்‌ தானும்‌ ஏறி 
கொண்டாள்‌ ரதம்‌ வேகமாய்ச்‌ சென்றது. 


"அக்கா! நாம்‌ எங்கே போகிறோம்‌? எனக்குச்‌ சொல்லலாமா?" என்று வானதி 
கேட்டாள்‌. 


"சொல்லாமல்‌ என்ன? குடந்தை சோதிடர்‌ வீட்டுக்குப்‌ போகிறோம்‌!" என்றாள்‌ 
குந்தவை. 


"சோதிடர்‌ வீட்டுக்கு எதற்காகப்‌ போகிறோம்‌, அக்கா? என்னத்தைப்‌ பற்றிக்‌ 
கேட்பதற்காக?" 


50 


"வேறு எதற்கு? உன்னைப்‌ பற்றிக்‌ கேட்பதற்காகத்தான்‌. சில மாத காலமாக நீ இப்படிப்‌ 
பிரமை பிடித்தவள்‌ போலும்‌, உடல்‌ மெலிந்தும்‌ வருகிறாயா? உனக்கு எப்போது பிரமை நீங்கி 
உடம்பு தேறும்‌ என்று கேட்பதற்காகத்தான்‌!"' 


"அக்கா! தங்களுக்கு ரொம்பப்‌ புண்ணியமுண்டூ; எனக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லை. 
என்னைப்‌ பற்றிக்‌ கேட்பதற்காகப்‌ போக வேண்டாம்‌ திரும்பி விடுவோம்‌!" 


"இல்லையடி, அம்மா, இல்லை! உன்னைப்‌ பற்றிக்‌ கேட்பதற்காக இல்லை; என்னைப்‌ 
பற்றிக்‌ கேட்பதற்காகத்தான்‌ போகிறேன்‌." 


"தங்களைப்‌ பற்றி என்ன கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளப்‌ போகிறீர்கள்‌? ஜோசியரிடம்‌ 
கேட்டு என்ன தெரிந்து கொள்ளப்‌ போகிறீர்கள்‌." 


"எனக்குக்‌ கலியாணம்‌ ஆகுமா? அல்லது கடைசி வரையில்‌ கன்னிப்‌ பெண்ணாகவே 
இருந்து காலம்‌ கழிப்பேனா என்று கேட்கப்‌ போகிறேன்‌." 


"அக்கா!இதற்கு ஜோசியரிடம்‌ போய்க்‌ கேட்பானேன்‌! தங்களுடைய மனதையே 
அல்லவா கேட்க வேண்டும்‌? தாங்கள்‌ தலையை அசைக்க வேண்டியதுதான்‌! இமய மலை 
முதலாவது குமரி முனை வரையில்‌ உள்ள ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும்‌ போட்டி போட்டுக்‌ 
கொண்டு ஓடி வரமாட்டார்களா? ஏன்‌, கடல்‌ கடந்த தேசங்களிலேயிருந்தெல்லாம்கூட 
வருவார்களே! தங்களைக்‌ கை பிடிக்கும்‌ பேறு எந்த வீர ராஜகுமாரனுக்குக்‌ கொடுத்து 
வைத்திருக்கிறதோ? அதைத்‌ தாங்கள்‌ அல்லவா தீர்மானிக்க வேண்டும்‌!" 


"வானதி நீ சொல்வதெல்லாம்‌ உண்மை என்று வைத்துக்‌ கொண்டாலும்‌ அதற்கு ஒரு 
தடை இருக்கிறது. எந்தத்‌ தேசத்து அரச குமாரனையாவது மணம்‌ புரிந்து கொண்டால்‌ நான்‌ 
அவனுடைய நாட்டுக்குப்‌ போக வேண்டி வருமல்லவா? எனக்கு இந்தப்‌ பொன்னி நதி பாயும்‌ 
சோழ நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்குப்‌ போகப்‌ பிடிக்கவேயில்லையடி! வேறு நாட்டுக்குப்‌ 
போவதில்லை என்று நான்‌ சபதம்‌ எடூத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌..." 


"அது ஒரு தடையாகாது; தங்களை மணம்‌ புரிந்து கொள்ளும்‌ எந்த ராஜகுமாரனும்‌ 
தங்கள்‌ காலில்‌ விழுந்து கிடக்கும்‌ அடிமையாகவே இருப்பான்‌. இங்கேயே இருக்க வேண்டும்‌ 
என்றாலும்‌ இருந்து விட்டுப்‌ போகிறான்‌." 


"ஆகா! எலியைப்‌ பிடித்து மடியில்‌ வைத்துக்‌ கட்டிக்‌ கொள்வதுபோல்‌ வேறு தேசத்து 
ராஜகுமாரனை நம்‌ ஊரிலேயே கொண்டு வைத்துக்‌ கொள்ளவா சொல்கிறாய்‌? அதனால்‌ 
என்னென்ன தொல்லைகள்‌ எல்லாம்‌ விளையும்‌ தெரியுமா?" 


"எப்படியும்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்தவர்கள்‌ ஒரு நாள்‌ கலியாணம்‌ செய்து கொண்டுதானே 
தீர வேண்டும்‌?" 


"அப்படி ஒரு சாஸ்திரத்திலும்‌ சொல்லியிருக்கவில்லையடி, வானதி! ஒளவையாரைப்‌ 
பார்‌! அவள்‌ என்றும்‌ கன்னி அழியாத கவீசுவரியாகப்‌ பல காலம்‌ ஜீவித்திருக்கவில்லையா?" 


"ஒளவையார்‌ இளம்‌ பிராயத்திலேயே கடவுளின்‌ வரத்தினால்‌ கிழவியாகப்‌ போனவள்‌ 
தாங்கள்‌ அதைப்போல்‌ ஆகவில்லையே?" 


"சரி அப்படிக்‌ கலியாணம்‌ செய்து கொள்வது என்று புறப்பட்டால்‌ அநாதையான சோழ 
நாட்டு வீரன்‌ ஒருவனையே நான்‌ மணந்து கொள்வேன்‌. அத்தகையவனுக்கு ராஜ்யம்‌ இராது. 
என்னை அழைத்துக்‌ கொண்டு வேறு ஒரு தேசத்துக்குப்‌ போக வேண்டும்‌ என்று சொல்ல 
மாட்டான்‌. இங்கேயே சோழ நாட்டிலேயே இருந்து விடுவான்‌..." 


51 


"அக்கா! அப்படியானால்‌ இந்தச்‌ சோழ நாட்டை விட்டுப்‌ போகமாட்டீர்களே?"' 


"ஒரு நாளும்‌ போக மாட்டேன்‌ சொர்க்க லோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாகச்‌ 
சொன்னாலும்‌ போகமாட்டேன்‌." 


"இன்றைக்குத்தான்‌ என்‌ மணம்‌ நிம்மதி அடைந்தது." 
"அது என்னடி?" 


"நீங்கள்‌ வேறு நாட்டுக்குப்‌ போனால்‌, நானும்‌ உங்களோடு வந்தே தீர வேண்டும்‌. 
உங்களை விட்டூப்‌ பிரிந்திருக்க என்னால்‌ முடியாது. அதே சமயத்தில்‌ இந்தச்‌ சோழ 
வளநாட்டைப்‌ பிரிந்து போகவும்‌ எனக்கு மனமில்லை." 


"கலியாணம்‌ ஆனால்‌ நீ பிரிந்து போய்த்தானே தீர வேண்டும்‌?" 
"நான்‌ கலியாணமே செய்து கொள்ளப்‌ போவதில்லை, அக்கா!" 
"அடியே! எனக்கு செய்த உபதேசமெல்லாம்‌ எங்கே போயிற்று?" 
"தங்களை போலவா நான்‌?" 


"அடி கள்ளி! எனக்கு எல்லாம்‌ தெரியும்‌. என்‌ கண்ணில்‌ மண்ணைத்‌ தூவலாம்‌ என்றா 
பார்க்கிறாய்‌? உனக்குச்‌ சோழ நாட்டின்‌ மீது அபிமானம்‌ ஒன்றும்‌ கிடையாது. நீ ஆசை 
வைத்திருக்கும்‌ சோழ நாடு, வாளும்‌ வேலும்‌ தாங்கி ஈழநாட்டுக்கு யுத்தம்‌ செய்ய அல்லவா 
போயிருக்கிறது? உன்‌ அந்தரங்கம்‌ எனக்குத்‌ தெரியாது எனறா நினைத்தாய்‌?" 


"அக்கா! அக்கா! நான்‌ அவ்வளவு மடமதி உடையவளா? சூரியன்‌ எங்கே? காலைப்‌ 
பனித்துளி எங்கே? சூரியனுடைய நட்புக்குப்‌ பனித்துளி ஆசைப்பட்டால்‌ என்ன பயன்‌?" 


"பனித்துளி சிறியது தான்‌! சூரியன்‌ பெரியது, பிரகாசமானது தான்‌! ஆனாலும்‌ பனித்து 
ளி அப்படிப்பட்ட சூரியனைச்‌ சிறைப்படுத்தித்‌ தனக்குள்‌ வைத்திருக்கிறதோ, இல்லையோ?" 


வானதி உற்சாகமும்‌ ஆர்வமும்‌ நிறைந்த குரலில்‌, "அப்படியா சொல்கிறீர்கள்‌! பனித்து 
ளிகூடச்‌ சூரியனை அடையலாம்‌ என்று சொல்கிறீர்களா?" என்றாள்‌. பிறகு திடீரென்று மனச்‌ 
சோர்வு வந்து விட்டது. "பனித்துளி ஆசைப்படுகிறது; சூரியனையும்‌ சிறைப்பிடிக்கிறது. ஆனால்‌ 
பலன்‌ என்ன? சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ சரியான தண்டனை அடைகிறது.வெயிலில்‌ உலர்ந்து, 
இருந்த இடம்‌ தெரியாமல்‌ மறைகிறது!" 


"அது தவறு, வானதி! பனித்துளியின்‌ ஆசையைக்‌ கண்டு சூரியன்‌ தன்னுடன்‌ பனித்து 
ளியை ஐக்கியப்படூத்திக்‌ கொள்கிறான்‌. தன்‌ ஆசைக்குகந்த பனித்துளிப்‌ பெண்‌ பிற புருஷர்‌ 
கண்ணில்‌ படக்‌ கூடாது என்று அவன்‌ எண்ணம்‌. இரவு வந்ததும்‌ மறுபடியும்‌ வெளியே விட்டு 
விடுகிறான்‌. மறைந்த பனித்துளி மறுபடியும்‌ வந்து உதிக்கிறது அல்லவா?" 


"அக்கா! இதெல்லாம்‌ என்னைத்‌ தேற்றுவதற்காகச்‌ சொல்கிறீர்கள்‌." 


"அப்படியானால்‌ உன்‌ மனதில்‌ ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லு. இத்தனை நாள்‌ 
'இல்லவே இல்லை' என்று சாதித்தாயே? அதனால்தான்‌ குடந்தை ஜோசியரிடம்‌ போகிறேன்‌." 


52 


"என்‌ மனதில்‌ குறையிருந்தால்‌, அதைப்‌ பற்றிக்‌ கேட்கச்‌ சோதிடரிடம்‌ போய்‌ என்ன 
பயன்‌?" என்று கூறி வானதி பெருமூச்செறிந்தாள்‌. 


குடந்தை சோதிடரின்‌ வீடு அந்த நகரின்‌ ஒரு மூலையில்‌ காளி கோயிலுக்கு அருகில்‌ 
ஒரு தனித்த இடத்தில்‌ இருந்தது. குடந்தை நகருக்குள்‌ புகாமலேயே நகரைச்‌ சுற்றிக்‌ கொண்டு 
ரதம்‌ அந்த வீடு சென்று அடைந்தது. ரதசாரதி ரதத்தைத்‌ தங்கு தடையின்றி அங்கே ஓட்டிக்‌ 
கொண்டு போய்ச்‌ சேர்த்ததைப்‌ பார்த்தால்‌, அவன்‌ அதற்கு முன்‌ பலமுறை அங்கே ரதம்‌ ஓட்டிக்‌ 
கொண்டு சென்றிருக்க வேணும்‌ என்று தோன்றியது. 


வீட்டு வாசலில்‌ சோதிடரும்‌ அவருடைய சீடர்‌ ஒருவரும்‌ ஆயத்தமாகக்‌ 
காத்திருந்தார்கள்‌. சோதிடர்‌ மிக்க பக்தி மரியாதையுடன்‌ வந்தவர்களை வரவேற்று 
உபசரித்தார்‌. 


"பெருமாட்டி! கலைமகளும்‌ திருமகளும்‌ ஓருருவாய்‌ வந்த தாயே! வரவேணும்‌! 
வரவேணும்‌! இந்த ஏழையின்‌ குடிசை செய்த பாக்கியம்‌, மறுமுறையும்‌ தாங்கள்‌ இக்குடிசையைத்‌ 
தேடி வந்தீர்கள்‌!" என்றார்‌. 


"சோதிடரே! இந்த வேளையில்‌ தங்களைத்‌ தேடிக்‌ கொண்டு வேறு யாரும்‌ இங்கு 
வரமாட்டார்கள்‌ அல்லவா?" என்றாள்‌ குந்தவை. 


"வரமாட்டார்கள்‌, தாயே! இப்போதெல்லாம்‌ என்னைத்‌ தேடி அதிகம்‌ பேர்‌ வருவதே 
இல்லை. உலகத்தில்‌ கஷ்டங்கள்‌ அதிகமாகும்‌ போது தான்‌ சோதிடர்களைத்‌ தேடி மக்கள்‌ 
அதிகமாக வருவார்கள்‌. இப்போது தங்களுடைய திருத்‌ தந்‌ைத சுந்தரச்‌ சோழரின்‌ ஆட்சியில்‌, 
குடிகளுக்குக்‌ கஷ்டம்‌ என்பதே கிடையாது. எல்லோரும்‌ சுக செளக்கியங்களுடன்‌ சகல 
சம்பத்துக்களையும்‌ பெற்றுச்‌ சந்தோஷமாக வாழ்கிறார்கள்‌. என்னைத்‌ தேடி ஏன்‌ வருகிறார்கள்‌?" 
என்றார்‌ சோதிடர்‌. 


"அப்படியானால்‌ எனக்கு ஏதோ கஷ்டம்‌ வந்திருப்பதனால்‌ தான்‌ உம்மைத்‌ தேடி 
வந்திருக்கிறேன்‌ என்று சொல்லுகிறீராக்கும்‌!"' 


"இல்லை, பெருமாட்டி! இல்லவே இல்லை! நவநிதியும்‌ கொழிக்கும்‌ பழையாறை 
மன்னரின்‌ திருக்‌ குமாரிக்குக்‌ கஷ்டம்‌ வந்தது என்று எந்தக்‌ குருடன்தான்‌ சொல்லுவான்‌! 
உலகத்தில்‌ மக்களுக்குக்‌ கஷ்டமே இல்லாமற்‌ போய்விட்டபடியால்‌, இந்த ஏழைச்‌ 
சோதிடனுக்கு மட்டும்‌ கஷ்டம்‌ வந்திருக்கிறது; இவனை மட்டும்‌ கவனிப்பார்‌ இல்லை. 
ஆகையால்‌, இந்த ஏழையின்‌ கஷ்டத்தைத்‌ தீர்ப்பதற்காக அம்பிகையைப்‌ போல்‌ 
வந்திருக்கிறீர்கள்‌. தாயே! குடிசைக்குள்ளே வந்தருள வேண்டும்‌. இங்கேயே தங்களை நிறுத்தி 
வைத்திருப்பது நான்‌ செய்யும்‌ அபசாரம்‌!" என்று ஜோசியர்‌ சமத்காரமாகப்‌ பேசினார்‌. 


ரதசாரதியைப்‌ பார்த்துக்‌ குந்தவை, "ரதத்தைக்‌ கோயிலுக்குச்‌ சமீபம்‌ கொண்டு போய்‌ 
ஆலமரத்தின்‌ நிழலில்‌ நிறுத்தி வை!" என்றாள்‌. 

பிறகு சோதிடர்‌ வழிகாட்டி முன்‌ செல்ல, குந்தவையும்‌ வானதியும்‌ அவ்வீட்டுக்குள்ளே 
சென்றார்கள்‌. 

சோதிடர்‌ தம்‌ சீடனைப்‌ பார்த்து, "அப்பனே! வாசலில்‌ ஜாக்கிரதையாக நின்று 


கொண்டிரு; தப்பித்‌ தவறி யாராவது வந்தாலும்‌ உள்ளே விடாதே!" என்று எச்சரித்தார்‌. 


அரசகுமாரியை வர வேற்பதற்கு உகந்ததாகச்‌ சோதிடரின்‌ கூடம்‌ அழகு 
செய்யப்பட்டிருந்தது. சுவரில்‌ ஒரு மாடத்தில்‌ அம்பிகையின்‌ படம்‌ அலங்கரிக்கப்பட்டு 
விளங்கியது. அமருவதற்கு இரண்டு பீடங்கள்‌ சித்தமாயிருந்தன. குத்துவிளக்கு எரிந்தது, 


ப 


அங்குமிங்கும்‌ கோலங்கள்‌ பொலிந்தன. ராசிச்‌ சக்கரங்கள்‌ போட்ட பலகைகளும்‌ 
ஓலைச்சுவடிகளும்‌ சுற்றிலும்‌ இரைந்து கிடந்தன. 


பெண்மணிகள்‌ இருவரும்‌ பீடங்களில்‌ அமர்ந்த பிறகு, சோதிடரும்‌ உட்கார்ந்தார்‌. 


"அம்மணி! வந்த காரியம்‌ இன்னதென்பதைத்‌ தயவு செய்து சொல்லி அருள வேணும்‌!" 
என்றார்‌. 


"ஜோசியரே! அதையும்‌ தங்கள்‌ ஜோதிடத்திலேயே பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளக்‌ 
கூடாதா?" என்றாள்‌ குந்தவை. 


"ஆகட்டும்‌ தாயே!" என்று கூறிச்‌ ஜோதிடர்‌ கண்ணை மூடிக்‌ கொண்டு சிறிது நேரம்‌ 
ஏதோ மந்திரம்‌ ஜபித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


பிறகு கண்ணைத்‌ திறந்து பார்த்து, "கோமாட்டி, இந்தக்‌ கன்னிப்‌ பெண்ணின்‌ ஜாதகம்‌ 
பற்றிக்‌ கேட்பதற்காகவே இன்று முக்கியமாக வந்திருக்கிறீர்கள்‌. அவ்விதம்‌ தேவி பராசக்தியின்‌ 
அருள்‌ சொல்கிறது உண்மைதானா?" என்றார்‌. 


"ஆஹா! பிரமாதம்‌! உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது? ஆம்‌ 
ஜோசியரே! இந்தப்‌ பெண்ணைப்‌ பற்றிக்‌ கேட்கத்‌ தான்‌ வந்தேன்‌. ஒரு வருஷத்துக்கு முன்பு 
இவள்‌ பழையாறை அரண்மனைக்கு வந்தாள்‌. வந்து எட்டு மாத காலம்‌ மிகக்‌ குதூகலமாய்‌ 
இருந்து வந்தாள்‌. என்‌ தோழியருக்குள்ளே இவள்தான்‌ சிரிப்பும்‌ விளையாட்டும்‌ கலகலப்புமாக 
இருந்து வந்தாள்‌. நாலுமாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது. அடிக்கடி சோர்ந்து 
போகிறாள்‌.பிரமை பிடித்தாற்போல்‌ இருக்கிறாள்‌; சிரிப்பையே மறந்து விட்டாள்‌. உடம்புக்கு 
ஒன்றுமில்லை என்கிறாள்‌. இவள்‌ பெற்றோர்கள்‌ நாளைக்கு வந்து கேட்டால்‌, என்ன மறுமொழி 
சொல்வதென்றே தெரியவில்லை..." 


"தாயே! கொடும்பாளூர்‌ கோமகளின்‌ செல்வப்‌ புதல்வி தானே இவர்‌? இவருடைய 
பெயர்‌ வானதி தானே?" என்றார்‌ ஜோதிடர்‌. 


"ஆமாம்‌; உமக்கு எல்லாம்‌ தெரிந்திருக்கிறதே!" 


"இந்த அரசிளங்குமரியின்‌ ஜாதகம்‌ கூட என்னிடம்‌ இருக்கிறது. சேர்த்து 
வைத்திருக்கிறேன்‌! சற்றுப்‌ பொறுக்க வேணும்‌!" என்று சொல்லிவிட்டு, ஜோதிடர்‌ 
பக்கத்திலிருந்த ஒரு பழைய பெட்டியைத்‌ திறந்து சிறிது நேரம்‌ புரட்டினார்‌. பிறகு, அதிலிருந்து 
ஒரு ஜாதகக்‌ குறிப்பை எடுத்துக்‌ கவனமாய்ப்‌ பார்த்தார்‌. 


பதினோறாம்‌ அத்தியாயம்‌ 
திடும்பிரவேசம்‌ 


இந்நாளில்‌ கும்பகோணம்‌ என்ற பெயரால்‌ ஆங்கில அகராதியிலேகூட இடம்‌ 
பெற்றிருக்கும்‌ நகரம்‌, நம்முடைய கதை நடந்த காலத்தில்‌ குடந்தை என்றும்‌ குடமூக்கு என்று 
வழங்கப்பட்டு வந்தது. புண்ணிய ஸ்தல மகிமையையன்றி, 'குடந்தை சோதிடராலும்‌ அது 
புகழ்பெற்றிருந்தது. குடந்தைக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ தென்‌ மேற்குத்‌ திசையில்‌ சோழர்களின்‌ 
இடைக்காலத்‌ தலைநகரமான பழையாறை, வானை அளாவிய அரண்மனை மாடங்களுடனும்‌ 
ஆலய கோபுரங்களுடனும்‌ கம்பீரமாகக்‌ காட்சி அளித்துக்‌ கொண்டிருந்தது. 


54 


பழையாறை அரண்மனைகளில்‌ வசித்த அரச குலத்தினர்‌ அனைவருடைய 
ஜாதகங்களையும்‌ குடந்தை சோதிடர்‌ சேகரித்து வைத்திருந்தார்‌. அப்படிச்‌ சேகரித்து 
வைத்திருந்த ஜாதகங்களைப்‌ புரட்டித்தான்‌ கொடும்பாளூர்‌ இளவரசி வானதியின்‌ ஜாதகத்தை 
அவர்‌ கண்டெடுத்தார்‌. சிறிது நேரம்‌ ஜாதகத்தை உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த பிறகு, 
சோதிடர்‌ வானதியின்‌ முகத்தை ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌. திரும்ப ஜாதகத்தைப்‌ பார்த்தார்‌. இப்படி 
மாற்றி மாற்றிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாரே தவிர, வாயைத்‌ திறந்து ஒன்றும்‌ சொல்லுகிற 
வழியைக்‌ காணவில்லை. 


"என்ன, ஜோசியரே! ஏதாவது சொல்லப்‌ போகிறீரா, இல்லையா?" என்று குந்தவை 
தேவி கேட்டாள்‌. 


"தாயே! என்னத்தைச்‌ சொல்வது? எப்படிச்‌ சொல்வது? முன்‌ ஒரு தடவை தற்செயலாக 
இந்த ஜாதகத்தை எடுத்துப்‌ பார்த்தேன்‌. என்னாலேயே நம்ப முடியவில்லை; இப்படியும்‌ இருக்க 
முடியுமா என்று சந்தேகப்பட்டு வைத்து விட்டேன்‌. இப்போது இந்தப்‌ பெண்ணின்‌ 
திருமுகத்தையும்‌ இந்த ஜாதகத்தையும்‌ சேர்த்துப்‌ பார்க்கும்போது, திகைக்க 
வேண்டியிருக்கிறது!"' 


"திகையும்‌! திகையும்‌! போதுமானவரை திகைத்துவிட்டு பிறகு ஏதாவது குறிப்பாகச்‌ 
சொல்லும்‌!" 


"இது மிகவும்‌ அதிர்ஷ்ட ஜாதகம்‌ தாயே! தாங்கள்‌ எதுவும்‌ வித்தியாசமாக நினைத்துக்‌ 
கொள்ள மாட்டீர்கள்‌ என்று சொல்கிறேன்‌. தங்களுடைய ஜாதகத்தைக்‌ காட்டிலும்‌ கூட, இது 
ஒருபடி மேலானது. இம்மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான்‌ இதுவரை பார்த்ததேயில்லை!" 


குந்தவை புன்னகை புரிந்தாள்‌; வானதியோ வெட்கப்பட்டவளாய்‌, "அக்கா! இந்த 
துரதிர்ஷ்டக்காரியைப்‌ போய்‌ இவர்‌ உலகத்திலேயே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே! 
இப்படித்தான்‌ இருக்கும்‌ இவர்‌ சொல்லுவதெல்லாம்‌!" என்றாள்‌. 


"அம்மா! என்ன சொன்னீர்கள்‌? நான்‌ சொல்வது தவறானால்‌ என்னுடைய தொழிலையே 
விட்டுவிடுகிறேன்‌" என்றார்‌ ஜோதிடர்‌. 


"வேண்டாம்‌, ஜோதிடரே! வேண்டாம்‌ அப்படியெல்லாம்‌ செய்துவிடாதீர்‌. ஏதோ 
நாலுபேருக்கு நல்ல வார்த்தையாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிரும்‌. ஆனால்‌ வெறுமனே பொது 
ப்படையாகச்‌ சொல்கிறீரே தவிர, குறிப்பாக ஒன்றும்‌ சொல்லவில்லையே? அதனாலேதான்‌ 
இவள்‌ சந்தேகப்படுகிறாள்‌!" 


"குறிப்பாகச்‌ சொல்ல வேண்டுமா? இதோ சொல்லுகிறேன்‌! நாலு மாதத்திற்கு 
முன்னால்‌ அபசகுனம்‌ மாதிரி தோன்றக்‌ கூடிய ஒரு காரியம்‌ நடந்தது. ஏதோ ஒன்று தவறி 
விழுந்தது; ஆனால்‌ அது உண்மையில்‌ அபசகுனம்‌ இல்லை. அதிலிருந்துதான்‌ இந்தக்‌ 
கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும்‌ வரப்போகின்றன!" 


"வானதி! நான்‌ என்னடி சொன்னேன்‌? பார்த்தாயா?" என்றாள்‌ குந்தவை தேவி. 


"முன்னாலேயே இவருக்கு நீங்கள்‌ சொல்லி வைத்திருகிறீர்கள்‌ போலிருக்கிறது!" 
என்றாள்‌ வானதி. 


"பார்த்தீரா சோதிடரே, இந்தப்‌ பெண்ணின்‌ பேச்சை!" 


55 


"பேசட்டும்‌ தாயே! இப்போது எது வேண்டுமானாலும்‌ பேசட்டும்‌! நாளைக்கு மன்னர்‌ 
மன்னனை மணந்து கொண்டு..." 


"அப்படிச்‌ சொல்லுங்கள்‌. இளம்‌ பெண்களிடம்‌ கலியாணத்தைப்‌ பற்றிப்‌ பேசினால்‌ 
அல்லவா அவர்கள்‌ சந்தோஷமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌?..." 


"அதைத்தான்‌ நானும்‌ சொல்ல வருகிறேன்‌, தாயே! திடுதிப்பென்று கலியாணப்‌ பேச்சை 
எடுக்கக்‌ கூடாது அல்லவா? எடுத்தால்‌, இந்தக்‌ கிழவனுக்குப்‌ புத்தி கெட்டுவிட்டது" என்று 
சொல்லி விடுவார்கள்‌!" 


"இவளுக்குப்‌ புருஷன்‌ எங்கிருந்து வருவான்‌? எப்போது வருவான்‌? அவனுக்கு என்ன 
அடையாளம்‌? ஜாதகத்திலிருந்து இதையெல்லாம்‌ சொல்ல முடியுமா, ஜோதிடரே!" 


"ஆகா! சொல்ல முடியாமல்‌ என்ன? நன்றாய்ச்‌ சொல்ல முடியும்‌!" என்று கூறிவிட்டு, 
ஜோதிடர்‌ ஜாதகத்தை மறுபடியும்‌ கவனித்துப்‌ பார்த்தார்‌. 


கவனித்துப்‌ பார்த்தாரோ, அல்லது கவனித்துப்‌ பார்ப்பது போல்‌ அவர்‌ பாசாங்குதான்‌ 
செய்தாரோ நமக்குத்‌ தெரியாது. 


பிறகு, தலைநிமிர்ந்து நோக்கி, "அம்மணி! இந்த இளவரசிக்குக்‌ கணவன்‌ வெகு 
தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை. சமீபத்தில்‌ உள்ளவன்தான்‌; ஆயினும்‌ அந்த வீராதி வீரன்‌ 
இப்போது இந்நாட்டில்‌ இல்லை. கடல்‌ கடந்து சென்றிருக்கிறான்‌!'' என்றார்‌ ஜோதிடர்‌. 


இதைக்‌ கேட்டதும்‌ குந்தவை, வானதியைப்‌ பார்த்தாள்‌. 


வானதியின்‌ உள்ளத்தில்‌ பொங்கிய உவகையை அவள்‌ அடக்கிக்‌ கொள்ளப்‌ பார்த்தும்‌ 
முடியவில்லை, முகம்‌ காட்டி விட்டது. 


"அப்புறம்‌? அவன்‌ யார்‌? என்ன குலம்‌? தெரிந்துகொள்ள ஏதாவது அடையாளம்‌ 
உண்டா?" 


"நன்றாக உண்டு இந்தப்‌ பெண்ணை மணந்து கொள்ளும்‌ பாக்கியசாலியின்‌ 
திருக்கரங்களில்‌ சங்கு சக்கர ரேகை இருக்கும்‌, அம்மா!" 


மீண்டும்‌ குந்தவை வானதியைப்‌ பார்த்தாள்‌. வானதியின்‌ முகம்‌ கவிந்து பூமியைப்‌ பார்த்து 
க்‌ கொண்டிருந்தது. 


"அப்படியானால்‌, இவளுடைய கைகளிலும்‌ ஏதேனும்‌ அடையாள ரேகை 
இல்லாமற்போகுமா?" என்றாள்‌ குந்தவைப்‌ பிராட்டி. 


"தாயே! இவளுடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள்‌ பார்த்ததுண்டா?.." 


"ஏன்‌ ஜோதிடரே! இது என்ன வார்த்தை! இவளுடைய காலைப்‌ பிடிக்கும்படி என்னைச்‌ 
சொல்கிறீரா?" 


"இல்லை; அப்படியெல்லாம்‌ நான்‌ சொல்லவில்லை ஆனால்‌ ஒரு காலத்தில்‌ 
ஆயிரமாயிரம்‌ மன்னர்குலப்‌ பெண்கள்‌, பட்ட மகிஷிகள்‌, அரசிளங்குமரிகள்‌, ராணிகள்‌, 
மகாராணிகள்‌, இந்தப்‌ பெண்ணரசியின்‌ பாதங்களைத்‌ தொடும்‌ பாக்கியத்துக்காகத்‌ தவம்‌ 
கிடப்பார்கள்‌ தாயே!" 


56 


"அக்கா! இந்த கிழவர்‌ என்னைப்‌ பரிகாசம்‌ செய்கிறார்‌. இதற்காகவா என்னை இங்கே 
அழைத்து வந்தீர்கள்‌? எழுந்திருங்கள்‌ போகலாம்‌!" என்று உண்மையாகவே பொங்கி வந்த 
போபத்துடன்‌ கூறினாள்‌ வானதி. 


"நீ என்னத்துக்குப்‌ பதறுகிறாயடி, பெண்ணே! அவர்‌ ஏதாவது சொல்லிக்‌ கொண்டு 
போகட்டும்‌..." 


"நான்‌ ஏதாவது சொல்லி விடவில்லை; எல்லாம்‌ இந்த ஜாதகத்தில்‌ 
குறிப்பிட்டிருப்பதைத்தான்‌ சொல்லுகிறேன்‌. 'பாதத்தாமரை' என்று ஏதோ கவிகள்‌ உபசாரமாக 
வர்ணிப்பார்கள்‌. இந்தப்‌ பெண்ணின்‌ உள்ளங்காலைச்‌ சிறிது காட்டச்‌ சொல்லுங்கள்‌. அதில்‌ 
செந்தாமரை இதழ்களின்‌ ரேகை கட்டாயம்‌ இருக்கும்‌." 


"போதும்‌! ஜோதிட ரே இவளைப்‌ பற்றி இன்னும்‌ ஏதாவது சொன்னால்‌ என்னைக்‌ 
கையைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு புறப்பட்டு விடுவாள்‌. இவளுக்கு வாய்க்கப்‌ போகும்‌ 
கணவனைப்‌ பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுங்கள்‌..." 


"ஆகா! சொல்கிறேன்‌! இவளைக்‌ கைப்பிடிக்கும்‌ பாக்கியவான்‌ வீராதி 
வீரனாயிருப்பான்‌! நூறு நூறு போர்க்களங்களில்‌ முன்னணியில்‌ நின்று வாகை மாலை சூடூவான்‌. 
மன்னாதி மன்னனாயிருப்பான்‌; ஆயிரமாயிரம்‌ அரசர்கள்‌ போற்றச்‌ சக்கரவர்த்தியின்‌ 
சிம்மாசனத்தில்‌ பன்னெடூங்‌ காலம்‌ வீற்றிருப்பான்‌. 


"நீர்‌ சொல்வதை நான்‌ நம்பவில்லை அது எப்படி நடக்க முடியும்‌?" என்று கேட்ட 
குந்தவை தேவியின்‌ முகத்திலே ஆர்வமும்‌ மகிழ்ச்சியும்‌ ஐயமும்‌ கவலையும்‌ கலந்து 
தாண்டவமாடின. 


"நானும்‌ நம்பவில்லை. இவர்‌ எதையோ நினைத்துக்‌ கொண்டு பேசுகிறார்‌. இப்படிச்‌ 
சொன்னால்‌ தங்களுக்குச்‌ சந்தோஷமாயிருக்கும்‌ என்று கூறுகிறார்‌!" என்றாள்‌ வானதி. 


"இன்று நீங்கள்‌ நம்பாவிட்டால்‌ பாதகமில்லை; ஒரு காலத்தில்‌ நம்புவீர்கள்‌ அப்போது 
இந்த ஏழைச்‌ சோதிடனை மறந்து விடாதீர்கள்‌..." 


"அக்கா! நாம்‌ போகலாமா?" என்று மறுபடி கேட்டாள்‌ வானதி. 


அவளுடைய கரிய விழிகளின்‌ ஓரங்களில்‌ இரு கண்ணீர்த்‌ துளிகள்‌ எட்டிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தன. 


"இன்னும்‌ ஒரே ஒரு விஷயம்‌ சொல்லி விடுகிறேன்‌. அதைக்‌ கேட்டுவிட்டுப்‌ புறப்படுங்கள்‌, 
இந்த இளவரசியை மணந்து கொள்ளப்‌ போகும்‌ வீரனுக்கு எத்தனை எத்தனையோ 
அபாயங்களும்‌, கண்டங்களும்‌ ஏற்படும்‌; பகைவர்கள்‌ பலர்‌ உண்டு..." 


"ஐயோ!" 


"ஆனால்‌ அவ்வளவு அபாயங்களும்‌ கண்டங்களும்‌ முடிவில்‌ பறந்து போகும்‌; பகைவர்கள்‌ 
படூநாசம்‌ அடைவார்கள்‌. இந்தத்‌ தேவியை அடையும்‌ நாயகன்‌ எல்லாத்‌ தடைகளையும்‌ மீறி 
மகோன்னத பதவியை அடைவான்‌... இதைவிட முக்கியமான செய்தி ஒன்று உண்டு தாயே! நான்‌ 
வயதானவன்‌ ஆகையால்‌ உள்ளதை ஒளியாமல்‌ விட்டுச்‌ சொல்கிறேன்‌. இந்தப்‌ பெண்ணின்‌ 
வயிற்றை நீங்கள்‌ ஒருநாள்‌ பாருங்கள்‌. அதில்‌ ஆலிலையின்‌ ரேகைகள்‌ இல்லாவிட்டால்‌ நான்‌ 
இந்த ஜோதிடத்‌ தொழிலையே விட்டுவிடுகிறேன்‌..." 


"ஆலிலையின்‌ ரேகையில்‌ என்ன விசேஷம்‌ ஜோதிடரே?" 


57 


"ஆலிலையின்‌ மேல்‌ பள்ளிகொண்ட பெருமான்‌ யார்‌ என்பது தெரியாதா? அந்த 
மகாவிஷ்ணுவின்‌ அம்சத்துடன்‌ இவள்‌ வயிற்றில்‌ ஒரு பிள்ளை பிறப்பான்‌. இவளுடைய 
நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள்‌, தடங்கல்கள்‌, அபாயங்கள்‌, கண்டங்கள்‌ எல்லாம்‌ உண்டு. 
ஆனால்‌ இந்தப்‌ பெண்ணின்‌ வயிற்றில்‌ அவதரிக்கப்‌ போகும்‌ குமாரனுக்குத்‌ தடங்கல்‌ என்பதே 
கிடையாது. அவன்‌ நினைத்ததெல்லாம்‌ கைகூடும்‌; எடூத்ததெல்லாம்‌ நிறைவேறும்‌, அவன்‌ 
தொட்டதெல்லாம்‌ பொன்னாகும்‌; அவன்‌ கால்‌ வைத்த இடமெல்லாம்‌ அவனுடைய ஆட்சிக்கு 
உள்ளாகும்‌; அவன்‌ கண்ணால்‌ பார்த்த இடமெல்லாம்‌ புலிக்கொடி பறக்கும்‌.தாயே! இவளுடைய 
குமாரன்‌ நடத்திச்‌ செல்லும்‌ சைன்யங்கள்‌ பொன்னி நதியின்‌ புது வெள்ளத்தைப்‌ போல்‌ எங்கும்‌ 
தங்குதடையின்றிச்‌ செல்லும்‌. ஜயலக்ஷமி அவனுக்குக்‌ கைகட்டி நின்று சேவகம்‌ புரிவாள்‌. அவன்‌ 
பிறந்த நாட்டின்‌ புகழ்‌ மூவுலகமும்‌ பரவும்‌. அவன்‌ பிறந்த குலத்தின்‌ கீர்த்தி உலகம்‌ உள்ள அளவும்‌ 
நின்று நிலவும்‌!..." 


இவ்வாறு ஜோதிடர்‌ ஆவேசம்‌ வந்தவர்‌ போல்‌ சொல்லி வந்தபோது குந்தவை தேவி 
அவருடைய முகத்தையே பார்த்துக்‌ கொண்டு, அவர்‌ கூறிய வார்த்தைகளை ஒன்றுவிடாமல்‌ 
விழுங்குபவள்‌ போல்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. 


"அக்கா!" என்ற தீனமான குரலைக்‌ கேட்டுத்‌ திடுக்கிட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌. 
"எனக்கு என்னமோ செய்கிறது!" என்று மேலும்‌ தீனமாகக்‌ கூறினாள்‌ வானதி; 
திடீரென்று மயங்கித்‌ தரையில்‌ சாய்ந்தாள்‌. 


"ஜோசியரே! சீக்கிரம்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ கொண்டு வாருங்கள்‌!" என்று குந்தவை 
சொல்லிவிட்டு, வானதியைத்‌ தூக்கி மடியில்‌ போட்டுக்‌ கொண்டாள்‌. 


சோதிடர்‌ தண்ணீர்‌ கொண்டு வந்தார்‌; குந்தவை தண்ணீரை வாங்கி வானதியின்‌ 
முகத்தில்‌ தெளித்தாள்‌. 


"ஒன்றும்‌ நேராது, அம்மா! கவலைப்படாதீர்கள்‌..." என்றார்‌ ஜோதிடர்‌. 


"ஒரு கவலையும்‌ இல்லை; இவளுக்கு இது வழக்கம்‌. இந்த மாதிரி இதுவரையில்‌ 
ஐந்தாறு தடவை ஆகிவிட்டது! சற்றுப்‌ போனால்‌ கண்‌ விழித்து எழுந்திருப்பாள்‌, எழுந்ததும்‌ இது 
பூலோகமா, கைலாசமா என்று கேட்பாள்‌!" என்றாள்‌ குந்தவை. 


பிறகு சிறிது மெல்லிய குரலில்‌, "ஜோசியரே! முக்கியமாக ஒன்று கேட்பதற்காகவே 
உங்களிடம்‌ வந்தேன்‌.நாடு நகரங்களிலே சில காலமாக ஜனங்கள்‌ ஏதேதோ பேசிக்‌ 
கொள்கிறார்களாமே? வானத்தில்‌ சில நாளாக வால்‌ நட்சத்திரம்‌ தோன்றுகிறதே? 
இதற்கெல்லாம்‌ உண்மையில்‌ ஏதேனும்‌ பொருள்‌ உண்டா? இராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து 
உண்டா? மாறுதல்‌ குழப்பம்‌ ஏதேனும்‌ ஏற்படுமா?" என்று இளையபிராட்டி கேட்டாள்‌. 


"அதை மட்டும்‌ என்னைக்‌ கேட்காதீர்கள்‌, தாயே! தேசங்கள்‌, இராஜ்யங்கள்‌, 
இராஜாங்க நிகழ்ச்சிகள்‌ இவற்றுக்கெல்லாம்‌ ஜாதகமும்‌ கிடையாது; ஜோசியமும்‌ சொல்ல 
முடியாது. நான்‌ பயின்ற வித்தையில்‌ அதெல்லாம்‌ வரவில்லை. ஞானிகளும்‌, ரிஷிகளும்‌, 
மகான்களும்‌, யோகிகளும்‌ ஒருவேளை ஞான திருஷ்டியில்‌ பார்த்துச்‌ சொல்லலாம்‌. இந்த 
ஏழைக்கு அந்தச்‌ சக்தி கிடையாது. இராஜரீக காரியங்களில்‌ நாள்‌, நட்சத்திரம்‌, ஜாதகம்‌, 
ஜோசியம்‌ எல்லாம்‌ சக்தியற்றுப்‌ போய்விடுகின்றன..." 


"ஜோசியரே! மிக சாமர்த்தியமாகப்‌ பேசுகிறீர்‌! இராஜாங்கத்துக்கு ஜாதகம்‌ பார்க்க 
வேண்டாம்‌. ஆனால்‌ என்‌ தந்தையைப்‌ பற்றியும்‌ சகோதரர்களைப்‌ பற்றியும்‌ பார்த்துச்‌ 


58 


சொல்லலாம்‌ அல்லவா? அவர்களுடைய ஜாதகத்தைப்‌ பார்த்தால்‌ இராஜாங்க ஜாதகத்தைப்‌ 
பார்த்ததுபோல்‌ ஆகிவிடும்‌ அல்லவா?" 


"சாவகாசமாக இன்னொரு நாள்‌ பார்த்துச்‌ சொல்கிறேன்‌, அம்மா! பொதுவாக, இது 
குழப்பங்களும்‌ அபாயங்களும்‌ நிறைந்த காலம்‌. எல்லோருமே சிறிது ஜாக்கிரதையாக இருக்க 
வேண்டியதுதான்‌..." 


"ஜோசியரே! என்‌ தந்தை, சக்கரவர்த்தி... பழையாறையை விட்டூத்‌ தஞ்சாவூருக்குப்‌ 
போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையாயிருக்கிறது." 


"முன்னமே சொன்னேனே, தாயே! மகாராஜாவுக்குப்‌ பெரிய கண்டம்‌ இருக்கிறது. 
தங்கள்‌ குடும்பத்துக்கும்‌ பெரிய அபாயங்கள்‌ இருக்கின்றன. துர்க்காதேவியின்‌ அருள்‌ 
மகிமையினால்‌ எல்லாம்‌ நிவர்த்தியாகும்‌." 


"அக்கா! நாம்‌ எங்கே இருக்கிறோம்‌?" என்று வானதியின்‌ தீனக்‌ குரல்‌ கேட்டது. 


குந்தவையின்‌ மடியில்‌ தலை வைத்துப்‌ படுத்திருந்த வானதி கண்ணிமைகளை வண்டின்‌ 
சிறகுகளைப்போல்‌ கொட்டி மலர மலர விழித்தாள்‌. 

"கண்மணி! இன்னும்‌ நாம்‌ இந்த பூலோகத்திலேதான்‌ இருக்கிறோம்‌! சொர்க்க 
லோகத்துக்கு அழைத்துப்‌ போக புஷ்பக விமானம்‌ இன்னும்‌ வந்து சேரவில்லை. எழுந்திரு! 
நம்முடைய குதிரை பூட்டிய ரதத்திலேயே ஏறிக்‌ கொண்டு அரண்மனைக்குப்‌ போகலாம்‌!" 
என்றாள்‌ குந்தவை. 


வானதி எழுந்து உட்கார்ந்து கொண்டு, "நான்‌ மயக்கம்‌ போட்டு விழுந்துவிட்டேனா?" 
என்றாள்‌. 


"மயக்கம்‌ போடவில்லை; அக்காவின்‌ மடியில்‌ படுத்துக்‌ கொஞ்சம்‌ தூங்கிவிட்டாய்‌! 
தாலாட்டுப்கூடப்‌ பாடினேன்‌ உன்‌ காதில்‌ விழவில்லையா?" 


"கோபிக்காதீர்கள்‌, அக்கா! என்னை அறியாமலே தலை கிறுகிறுத்து வந்துவிட்டது." 


"கிறுகிறுக்கும்‌, கிறுகிறுக்கும்‌; இந்த ஜோசியர்‌ எனக்கு அப்படி ஜோசியம்‌ 
சொல்லியிருந்தால்‌ எனக்குக்‌ கூடத்தான்‌ கிறுகிறுத்தி ருக்கும்‌." 


"அதனால்‌ இல்லை, அக்கா! இவர்‌ சொன்னதையெல்லாம்‌ நான்‌ நம்பிவிட்டேனா?"' 


"நீ நம்பினாயோ, நம்பவில்லையோ? ஆனால்‌ ஜோசியர்‌ பயந்தே போய்விட்டார்‌! 
உன்னைப்‌ போன்ற பயங்கொள்ளியை இனிமேல்‌ எங்கும்‌ அழைத்துப்‌ போகக்‌ கூடாது." 


"நான்தான்‌ சோதிடரிடம்‌ வரவில்லையென்று அப்போதே சொன்னேனே! 
நீங்கள்தானே..?"' 


"என்‌ குற்றந்தான்‌ எழுந்திரு, போகலாம்‌ வாசல்‌ வரையில்‌ நாலு அடி நடக்க முடியுமா? 
இல்லாவிட்டால்‌ இடுப்பில்‌ எடுத்து வைத்துக்‌ கொண்டு போக வேணுமா?" 


"வேண்டாம்‌! வேண்டாம்‌! நன்றாய்‌ நடக்க முடியும்‌." 


"சற்றுப்‌ பொறுங்கள்‌, தாயே! தேவியின்‌ பிரசாதம்‌ தருகிறேன்‌, வாங்கிக்‌ கொண்டு 
போங்கள்‌" என்று ஜோசியர்‌ சொல்லி விட்டு ஓலைச்சுவடியைக்‌ கட்டத்‌ தொடங்கினார்‌. 


22 


"ஜோசியரே! எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள்‌; அக்காவுக்கு ஒன்றுமே 
சொல்லவில்லையே?" என்று வானதி கூறினாள்‌. 


"அம்மா! இளையபிராட்டிக்கு எல்லாம்‌ சொல்லியிருக்கிறேன்‌ புதிதாக என்ன சொல்ல 
வேண்டும்‌?" 


"அக்காவை மணந்து கொள்ளப்‌ போகும்‌ வீராதி வீரர்‌" 
"அசகாய சூரர்‌" என்று குந்தவை குறுக்கிட்டுச்‌ சொன்னாள்‌. 
"சந்தேகம்‌ என்ன?..மகா பராக்கிரமசாலியான இராஜகுமாரர்‌..." 


"முப்பத்திரண்டு சாமுத்ரிகா லட்சணமும்‌ பொருந்தியவர்‌; புத்தியில்‌ பிரகஸ்பதி; 
வித்தையில்‌ சரஸ்வதி, அழகிலே மன்மதன்‌; ஆற்றலில்‌ அர்ஜுனன்‌!" 


"இளையபிராட்டிக்கு ஏற்ற அந்த ஸுகுமாரரான இராஜகுமாரர்‌ எங்கிருந்து எப்போது 
வருவார்‌?.." 


"வருகிறார்‌, தாயே! வருகிறார்‌! கட்டாயம்‌ வரப்போகிறார்‌ அதி சீக்கிரத்திலேயே 
வருவார்‌." 

"எப்படி வருவார்‌? குதிரை மேல்‌ வருவாரா? ரதத்தில்‌ ஏறி வருவாரா? யானை மேல்‌ 
வருவாரா? கால்‌ நடையாக வருவாரா? அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரையைப்‌ பொத்துக்‌ 
கொண்டு வந்து குதிப்பாரா!'' என்று குந்தவைதேவி கேலியாகக்‌ கேட்டாள்‌. 


"அக்கா! குதிரை காலடிச்‌ சத்தம்‌ கேட்கிறது!" என்று வானதி சிறிது பரபரப்புடன்‌ 
சொன்னாள்‌. 


"ஒருவருக்கும்‌ கேளாதது உனக்கு மாத்திரம்‌ அதிசயமாய்க்‌ கேட்கும்‌!" 
"இல்லை, வேடிக்கைக்குக்‌ சொல்லவில்லை இதோ கேளுங்கள்‌!" 


உண்மையாகவே அப்போது வீதியில்‌ குதிரை ஒன்று விரைந்து வரும்‌ காலடிச்‌ சத்தம்‌ 
கேட்டது. 


"கேட்டால்‌ என்னடி? குடந்தைப்‌ பட்டணத்தின்‌ வீதிகளில்‌ குதிரை போகாமலா 
இருக்கும்‌?" என்றாள்‌ குந்தவை. 


"இல்லை; இங்கே வருகிறது மாதிரி தோன்றியது!" 
"உனக்கு ஏதாவது விசித்திரமாகத்‌ தோன்றும்‌ எழுந்திரு, போகலாம்‌!" 


இச்சமயத்தில்‌ அந்த வீட்டின்‌ வாசலில்‌ ஏதோ குழப்பமான சப்தம்‌ கேட்டது; குரல்‌ 
ஒலிகளும்‌ கேட்டன. 


"இதுதானே ஜோசியர்‌ வீடு?" 


"ஆமாம்‌; நீ யார்‌?" 


60 


"ஜோசியர்‌ இருக்கிறாரா?" 

"உள்ளே போகக்‌ கூடாது?" 

"அப்படித்தான்‌ போவேன்‌!" 

"விடமாட்டேன்‌" 

"ஜோசியரைப்‌ பார்க்க வேண்டும்‌" 

"அப்புறம்‌ வா" 

"அப்புறம்‌ வர முடியாது; எனக்கு மிக்க அவசரம்‌!" 
"அடே! அடே! நில்‌! நில்‌!" 

"சற்று! விலகிப்போ! தடுத்தாயோ கொன்றுவிடுவேன்‌..." 
"ஐயா! ஐயா! வேண்டாம்‌! உள்ளே போக வேண்டாம்‌!" 


இத்தகைய குழப்பமான கூச்சல்‌ நெருங்கி நெருங்கிக்‌ கேட்டது; படார்‌ என்று வாசற்‌ 
கதவு திறந்தது. அவ்வளவு பிரமாதமான தடபுடலுடன்‌ ஒரு வாலிபன்‌ உள்ளே திடும்பிரவேசமாக 
வந்தான்‌. அவனைப்‌ பின்னாலிருந்து தோள்களைப்‌ பிடித்து இழுக்க ஒருவன்‌ முயன்று 
கொண்டிருந்தான்‌. வாலிபன்‌ திமிறிக்‌ கொண்டு வாசற்படியைக்‌ கடந்து உள்ளே வந்தான்‌. வந்த 
வாலிபன்‌ யார்‌ என்று வாசகர்கள்‌ ஊகித்திருப்பார்கள்‌ நமது வீரன்‌ வந்தியத்தேவன்‌ தான்‌!. 
வீட்டுக்குள்ளே இருந்த மூன்று பேருடைய கண்களும்‌ ஏக காலத்தில்‌ அவ்வீரனைப்‌ பார்த்தன. 


வந்தியத்தேவனும்‌ உள்ளிருந்தவர்களைப்‌ பார்த்தான்‌. இல்லை; உள்ளேயிருந்தவர்களில்‌ 
ஒருவரைத்‌ தான்‌ பார்த்தான்‌. அதுகூட இல்லை; குந்தவை தேவியை அவன்‌ முழுமையாகப்‌ 
பார்க்கவில்லை.அவளுடைய பொன்‌ முகத்தை மட்டுமே பார்த்தான்‌. முகத்தையாவது முழுமையும்‌ 
பார்த்தானோ என்றால்‌, அதுவும்‌ இல்லை! வியப்பினால்‌ சிறிது விரிந்திருந்த அவளுடைய பவளச்‌ 
செவ்வாயின்‌ இதழ்களைப்‌ பார்த்தான்‌; கம்பீரமும்‌ வியப்பும்‌ குறும்புச்‌ சிரிப்பும்‌ ததும்பியிருந்த 
அவளுடைய அகன்ற கண்களைப்‌ பார்த்தான்‌. கண்ணிமைகளையும்‌ கரிய புருவங்களையும்‌ 
பார்த்தான்‌; குங்குமச்‌ சிவப்பான குழிந்த கன்னங்களைப்‌ பார்த்தான்‌. சங்கையொத்த 
வழுவழுப்பான கழுத்தைப்‌ பார்த்தான்‌. இவ்வளவையும்‌ ஒரே சமயத்தில்‌ தனி தனியாகப்‌ 
பார்த்தான்‌. தனித்தனியாக அவை அவன்‌ மனத்தில்‌ பதிந்தன. 


இதெல்லாம்‌ சில விநாடி நேரந்தான்‌, உடனே சட்டென்று திரும்பிச்‌ சோதிடருடைய 
சீடனை நோக்கி, "ஏனப்பா, உள்ளே பெண்‌ பிள்ளைகள்‌ இருக்கிறார்கள்‌ என்று நீ சொல்லக்‌ 
கூடாது? சொல்லியிருந்தால்‌ நான்‌ இப்படி வந்திருப்பேனா?" என்று கேட்டுக்‌ கொண்டே 
சீடனை மறுபக்கம்‌ தள்ளிக்‌ கொண்டு வாசற்படியை மீண்டும்‌ கடந்தான்‌. ஆயினும்‌ வெளியில்‌ 
போவதற்குள்‌ இன்னும்‌ ஒரு தடவை குந்தவைதேவியைத்‌ திரும்பிப்‌ பார்த்து விட்டுத்தான்‌ 
போனான்‌. 


"அடே அப்பா! புயல்‌ அடித்து ஓய்ந்தது போல்‌ அல்லவா இருக்கிறது?" என்றாள்‌ 
குந்தவைப்‌ பிராட்டி. 


" இன்னும்‌ ஓய்ந்தபாடில்லை; அதோ கேளுங்கள்‌!" என்றாள்‌ கொடும்பாளூர்‌ இளவரசி. 


61 


வாசலில்‌ இன்னமும்‌ வந்தியத்தேவனுக்கும்‌ சோதிடரின்‌ சீடனுக்கும்‌ தர்க்கம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. 


"ஜோசியரே! இவர்‌ யார்‌?" என்றாள்‌ குந்தவை. 


"தெரியாது, தாயே! யாரோ அசலூர்க்காரர்‌ மாதிரி இருக்கிறது. பெரிய முரட்டுப்‌ 
பிள்ளையென்று தோன்றுகிறது." 


குந்தவை திடீரென்று எதையோ நினைத்துக்‌ கொண்டு கலகலவென்று சிரித்தாள்‌. 
"எதற்காக அக்கா சிரிக்கிறீர்கள்‌?" 


"எதற்காகவா? எனக்கு வரப்போகும்‌ மணாளன்‌ குதிரையில்‌ வரப்‌ போகிறானா, 
யானையில்‌ வரப்‌ போகிறானா, அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப்‌ போகிறானா என்று 
பேசிக்‌ கொண்டிருந்தோமே, அதை நினைத்துக்‌ கொண்டு சிரித்தேன்‌!" 


இப்போது வானதிக்கும்‌ சிரிப்புத்‌ தாங்க முடியாமல்‌ வந்தது. இருவருடைய சிரிப்பும்‌ 
கலந்து அலை அலையாக எழுந்தது.வெளியில்‌ எழுந்த சச்சரவுச்‌ சப்தங்கூட இந்த இரு 
மங்கையரின்‌ சிரிப்பின்‌ ஒலியில்‌ அடங்கிவிட்டது. 


சோதிடர்‌ மெளன சிந்தனையில்‌ ஆழ்ந்தவராய்‌, அரச குமாரிகள்‌ இருவருக்கும்‌ குங்குமம்‌ 
கொடுத்தார்‌. பெற்றுக்‌ கொண்டு இருவரும்‌ எழுந்தனர்‌; வீட்டுக்கு வெளியில்‌ சென்றனர்‌. 
சோதிடரும்‌ கூட வந்தார்‌. 


வீட்டு வாசலில்‌ சிறிது ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன்‌, பெண்மணிகளைப்‌ பார்த்ததும்‌, 
"மன்னிக்க வேண்டும்‌.உள்ளே பெண்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்று இந்தப்‌ புத்திசாலி 
சொல்லவில்லை. ஆகையினால்தான்‌ அப்படி அவசரமாக வந்து விட்டேன்‌. அதற்காக மன்னிக்க 
வேண்டும்‌!" என்று உரத்த குரலில்‌ சொன்னான்‌. 


குந்தவை மலர்ந்த முகத்துடன்‌ குறும்பும்‌ கேலியும்‌ மிடுக்கும்‌ ததும்பிய கண்களினால்‌ 
வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. ஒரு வார்த்தையும்‌ மறுமொழி 
சொல்லவில்லை. வானதியை ஒரு கையினால்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு ரதம்‌ நின்ற 
ஆலமரத்தடியை நோக்கிச்‌ சென்றாள்‌. 


"குடந்தை நகரத்துப்‌ பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்கிறது. ஏதடா 
ஒரு மனிதன்‌ வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காகவாவது திரும்பிப்‌ பார்த்து ஒரு வார்த்தை 
பதில்‌ சொல்லக்‌ கூடாதோ?" என்று வந்தியத்தேவன்‌ இரைந்து கூறியது அவர்கள்‌ காதில்‌ 
விழுந்தது. 


ரதத்தில்‌ குதிரையைப்‌ பூட்டிச்‌ சாரதி ஆயத்தமாக நிறுத்தியிருந்தான்‌. இளவரசிகள்‌ 
இருவரும்‌ ரதத்தில்‌ ஏறிக்‌ கொண்டதும்‌, ரத சாரதியும்‌ முன்னால்‌ ஏறிக்‌ கொண்டான்‌. ரதம்‌ 
அரிசிலாற்றங்கரையை நோக்கி விரைந்து சென்றது. வந்தியத்தேவன்‌ ரதம்‌ மறையும்‌ வரையில்‌ 
பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌. 


பன்னிரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
நந்தினி 


62 


கொள்ளிட கரையில்‌ படகில்‌ ஏற்றி நாம்‌ விட்டு விட்டு வந்த வந்தியத்தேவன்‌ குடந்தை 
சோதிடரின்‌ வீட்டுக்கு அச்சமயம்‌ எப்படி வந்து சேர்ந்தான்‌ என்பதைச்‌ சொல்ல வேண்டும்‌ 
அல்லவா? 


ஆழ்வார்க்கடியான்‌ படகில்‌ ஏறியதை ஆட்சேபித்த சைவப்‌ பெரியார்‌, படகு நகரத்‌ 
தொடங்கியதும்‌, வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, "தம்பி! உனக்காகப்‌ போனால்‌ போகிறது என்று 
இவனை ஏறவிட்டேன்‌. ஆனால்‌ ஓடத்தில்‌ இருக்கும்‌ வரையில்‌ இவன்‌ அந்த எட்டெழுத்துப்‌ 
பெயரைச்‌ சொல்லவே கூடாது. சொன்னால்‌, இவனை இந்தக்‌ கொள்ளிடத்தில்‌ பிடித்துத்‌ 
தள்ளிவிடச்‌ சொல்லுவேன்‌. ஓடக்காரர்கள்‌ என்னுடைய ஆட்கள்‌!" என்றார்‌. 


"நம்பி அடிகளே! தங்களுடைய திருச்செவியில்‌ விழுந்ததா?" என்று வந்தியத்தேவன்‌ 
கேட்டான்‌. 


"இவர்‌ ஐந்தெழுத்துப்‌ பெயரைச்‌ சொல்லாதிருந்தால்‌ நானும்‌ எட்டெழுத்துத்‌ 
திருநாமத்தைச்‌ சொல்லவில்லை!" என்றார்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"சாக்ஷாத்‌ சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்‌ திருமந்திரத்தைச்‌ சொல்லக்‌ கூடாது 
என்று இவன்‌ யார்‌ தடை செய்வதற்கு? முடியாது! முடியாது! கற்றுணைப்பூட்டி கடலிற்‌ 
பாய்ச்சினும்‌ நற்றுணையாவது நமசிவாயவே!" என்று சைவப்‌ பெரியார்‌ கம்பீர கர்ஜனை செய்தார்‌. 


"நாடினேன்‌ நாடி நான்‌ கண்டு கொண்டேன்‌ நாராயணா என்னு நாமம்‌!" என்று 
ஆழ்வார்க்கடியான்‌ உரத்த குரலில்‌ பாடத்‌ தொடங்கினான்‌. 


"சிவ சிவ சிவா!" என்று சைவர்‌ இரண்டு காதிலும்‌ கைவிரலை வைத்து அடைத்துக்‌ 
கொண்டார்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ பாட்டை நிறுத்தியதும்‌, சைவர்‌ காதில்‌ வைத்திருந்த விரல்களை 
எடுத்தார்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, "தம்பி!" நீயே அந்த வீர சைவரைக்‌ 
கொஞ்சம்‌ கேள்‌. இவர்‌ திருமாலின்‌ பெயரைக்‌ கேட்பதற்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே? 
ஸ்ரீரங்கத்தில்‌ பள்ளிகொண்டிருக்கும்‌ பெருமாளின்‌ பாத கமலங்களை அலம்பி விட்டுத்‌ தான்‌ 
இந்தக்‌ கொள்ளிட நதி கீழே வருகிறது. பெருமாளின்‌ பாதம்பட்ட தீர்த்தம்‌ புண்ணிய தீர்த்தம்‌ 
என்றுதானே சிவபெருமான்‌ திருவானைக்‌ காவலில்‌ அந்தக்‌ தண்ணீரிலேயே முழுகித்‌ தவம்‌ 
செய்கிறார்‌?" என்று சொல்லுவதற்குள்ளே சைவப்‌ பெரியார்‌ மிக வெகுண்டு ஆழ்வார்க்கடியான்‌ 
மீது பாய்ந்தார்‌. படகில்‌ ஓரத்தில்‌ இரண்டு பேரும்‌ கைகலக்கவே, படகு கவிழ்ந்துவிடும்‌ 
போலிருந்தது. ஓடக்காரர்களும்‌ வந்தியத்தேவனும்‌ குறுக்கிட்டு அவர்களை விலக்கினார்கள்‌. 


"பக்த சிரோமணிகளே! நீங்கள்‌ இருவரும்‌ இந்தக்‌ கொள்ளிட வெள்ளத்திலே விழுந்து 
நேரே மோட்சத்துக்குப்‌ போக ஆசைப்படுவதாகத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ எனக்கு இன்னும்‌ 
இந்த உலகத்தில்‌ செய்யவேண்டிய காரியங்கள்‌ மிச்சமிருக்கின்றன!' என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


ஓடக்காரர்களில்‌ ஒருவன்‌, "கொள்ளிடத்தில்‌ விழுந்தால்‌ மோட்சத்துக்குப்‌ போவது 
நிச்சயமோ, என்னமோ தெரியாது! ஆனால்‌ முதலையின்‌ வயிற்றுக்குள்‌ நிச்சயமாகப்‌ போகலாம்‌! 
அதோ பாருங்கள்‌!" என்றான்‌. 


அவன்‌ சுட்டிக்காட்டிய இடத்தில்‌ முதலை ஒன்று பயங்கரமாக வாயைத்‌ திறந்து 
கொண்டு காணப்பட்டது. 


63 


"எனக்கு முதலையைப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ அச்சம்‌ இல்லை; கஜேந்திரனை ரட்சித்த 
ஆதிமூலமான நாராயண மூர்த்தி எங்கே போய்‌ விட்டார்‌?" என்றான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"எங்கே போய்விட்டாரா? பிருந்தாவனத்து கோபிகா ஸ்திரீகளின்‌ சேலைத்‌ தலைப்பில்‌ 
ஒருவேளை ஒளிந்து கொண்டிருப்பார்‌!" என்றார்‌ சைவர்‌. 


"அல்லது பத்மாசுரனுக்கு வரங்கொடுத்துவிட்டு அலறிப்‌ புடைத்துக்‌ கொண்டு ஓடியது 
போல்‌ சிவனுக்கு இன்னொரு சங்கடம்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌; அந்தச்‌ சங்கடத்திலிருந்து சிவனைக்‌ 
காப்பாற்றுவதற்காகத்‌ திருமால்‌ போயிருக்கலாம்‌" என்றான்‌ நம்பி. 


"திரிபுர சம்ஹாரத்தின்‌ போது விஷ்ணு அடைந்த கர்வபங்கம்‌ இந்த வைஷ்ணவனுக்கு 
ஞாபகம்‌ இல்லை போலிருக்கிறது!" என்றார்‌ சைவப்‌ பெரியார்‌. 


"சுவாமிகளே! நீங்கள்‌ எதற்காகத்தான்‌ இப்படிச்‌ சண்டை போடுகிறீர்களோ, 
தெரியவில்லை! யாருக்கு எந்தத்‌ தெய்வத்தின்‌ பேரில்‌ பக்தியோ, அந்தத்‌ தெய்வத்தை 
வழிபடூுவதுதானே?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


சைவப்‌ பெரியாரும்‌ ஆழ்வார்க்கடியானும்‌ ஏன்‌ அவ்விதம்‌ சண்டைமிட்டார்கள்‌? வீர 
நாராயணபுரத்தில்‌ ஏன்‌ இதே மாதிரியான வாதப்‌ போர்‌ நடந்தது என்பதைப்‌ பற்றி 
வாசகர்களுக்கு இச்சமயத்தில்‌ சொல்லிவிடுவது உசிதமாயிருக்கும்‌. 


பழந்‌ தமிழ்நாட்டில்‌ ஏறக்குறைய அறுநூறு வருஷ காலம்‌ பெளத்த மதமும்‌ சமண மதமும்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்தன. இந்தச்‌ செல்வாக்கினால்‌ தமிழகம்‌ பல நலங்களை எய்தியது. 
சிற்பம்‌, சித்திரம்‌, கவிதை, காவியம்‌ முதலிய கலைகள்‌ தழைத்தோங்கின. பின்னர்‌, ஆழ்வார்களும்‌, 
நாயன்மார்களும்‌ தோன்றினார்கள்‌. அமுதொழுகும்‌ தெய்வத்‌ தமிழ்ப்‌ பாசுரங்களைப்‌ 
பொழிந்தார்கள்‌. வைஷ்ணவத்தையும்‌ சைவத்தையும்‌ தழைத்தோங்கச்‌ செய்தார்கள்‌. 
இவர்களுடைய பிரசார முறை மிகச்‌ சக்தி வாய்ந்ததாயிருந்தது. சமயப்‌ பிரசாரத்துக்குச்‌ சிற்பக்‌ 
கலையுடன்‌ கூட இசைக்‌ கலையையும்‌ பயன்படூத்திக்‌ கொண்டார்கள்‌. ஆழ்வார்களின்‌ 
பாசுரங்களையும்‌ மூவர்‌ தேவாரப்‌ பண்களையும்‌ தேவகானத்தையொத்த இசையில்‌ அமைத்துப்‌ 
பலர்‌ பாடத்‌ தொடங்கினார்கள்‌. இந்த இசைப்‌ பாடல்கள்‌ கேட்போர்‌ உள்ளங்களைப்‌ 
பரவசப்படுத்தி, பக்தி வெறியை ஊட்டின. ஆழ்வார்களின்‌ பாடல்‌ பெற்ற விஷ்ணு ஸ்தலங்களும்‌ 
மூவரின்‌ பாடல்‌ பெற்ற சிவ ஸ்தலங்களும்‌ புதிய சிறப்பையும்‌ புனிதத்‌ தன்மையையும்‌ அடைந்தன. 
அதற்கு முன்‌ செங்கல்லாலும்‌ மரத்தினாலும்‌ கட்டப்பட்டிருந்த ஆலயங்கள்‌ புதுப்பித்துக்‌ 
கற்றளிகளாகக்‌ கட்டப்பட்டன. இந்தத்‌ திருப்பணியை விஜயாலய சோழன்‌ காலத்திலிருந்து 
சோழ மன்னர்களும்‌ மன்னர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ வெகுவாகச்‌ செய்துவந்தார்கள்‌. 


அதே சமயத்தில்‌ கேரள நாட்டில்‌ ஒரு விசேஷ சம்பவம்‌ நடந்தது. காலடி 
என்னுமிடத்தில்‌ ஒரு மகான்‌ அவதரித்தார்‌. இளம்பிராயத்தில்‌ அவர்‌ உலகைத்‌ துறந்து சந்நியாசி 
ஆனார்‌. வடமொழியிலுள்ள சகல சாஸ்திரங்களையும்‌ படித்துக்‌ கரை கண்டார்‌. வேத உபநிஷதம்‌, 
பகவத்‌ கீதை, பிரம்ம சூத்திரம்‌, இவற்றின்‌ அடிப்படையில்‌ அத்வைத வேதாந்தக்‌ கொள்கையின்‌ 
கொடியை நாட்டினார்‌. வடமொழியில்‌ பெற்றிருந்த வித்வத்தின்‌ உதவியினால்‌ பாரததேசம்‌ 
முழுவதும்‌ திக்விஜயம்‌ செய்து ஆங்காங்கு எட்டு அத்வைத மடங்களை ஸ்தாபனம்‌ செய்தார்‌. 
இவருடைய கொள்கையை அவலம்பித்த அத்வைத சந்றியாசிகள்‌ நாடெங்கும்‌ பரவிச்‌ 
சென்றார்கள்‌. 


இவ்விதம்‌ தமிழ்நாட்டில்‌ நம்‌ கதை நடந்த காலத்தில்‌ அதாவது சுமார்‌ 980 
வருஷங்களுக்கு (1950ல்‌ எழுதப்பட்டது) முன்பு, பெரியதொரு சமயக்‌ கொந்தளிப்பு 
ஏற்பட்டிருந்தது. இந்தக்‌ கொந்தளிப்பிலிருந்து தீங்கு தரும்‌ அம்சங்கள்‌ சிலவும்‌ தோன்றிப்‌ 
பரவின. வீர வைஷ்ணவர்களும்‌ வீர சைவர்களும்‌ ஆங்காங்கு முளைத்தார்கள்‌. இவர்கள்‌ கண்ட 
கண்ட இடங்களில்‌ எல்லாம்‌ சண்டையில்‌ இறங்கினார்கள்‌. இந்த வாதப்‌ போர்களில்‌ சில சமய 


64 


அத்வைதிகளும்‌ கலந்து கொண்டார்கள்‌. சமய வாதப்‌ போர்களின்‌ சில சமயம்‌ அடிதடி 
சண்டையாகப்‌ பரிணமித்தன. அந்தக்‌ காலத்து சைவ - வைஷ்ணவப்‌ போரை விளக்கும்‌ 
அருமையான கதை ஒன்று உண்டு. 


ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர்‌ ஒருவர்‌ திருவானைக்காவல்‌ ஆலய வெளிச்சுவரின்‌ ஓரமாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தார்‌. தலையில்‌ திடீரென்று ஒரு கல்‌ விழுந்தது; காயமாகி இரத்தமும்‌ 
கசிந்தது. வைஷ்ணவர்‌ அண்ணாந்து பார்த்தார்‌, கோபுரத்தில்‌ ஒரு காக்கை உட்கார்ந்தபடியால்‌ 
அந்தப்‌ பழைய கோபுரத்தின்‌ கல்‌ இடிந்து விழுந்திருக்க வேண்டும்‌ என்று அறிந்தார்‌. உடனே 
அவருக்குக்‌ காயமும்‌ வலியும்‌ மறந்து போய்‌ ஒரே குதூகலம்‌ உண்டாகி விட்டது. "(ஸ்ரீரங்கத்து வீர 
வைஷ்ணவக்‌ காக்காயே! திருவானைக்காவல்‌ சிவன்‌ கோயிலை நன்றாய்‌ இடித்துத்‌ தள்ளு!" 
என்றாராம்‌. 


அந்த நாளில்‌ இத்தகைய சைவ - வைஷ்ணவ வேற்றுமை மனப்பான்மை மிகப்‌ 
பரவியிருந்தது. இதைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌, பின்னால்‌ இந்தக்‌ கதையைத்‌ தொடர்ந்து 
படிப்பதற்கு மிக்க அனுகூலமாயிருக்கும்‌. 


ஓடம்‌ அக்கரை சென்றதும்‌, சைவப்‌ பெரியார்‌ ஆழ்வார்க்கடியானைப்‌ பார்த்து, "நீ 
நாசமாய்ப்‌ போவாய்‌!" என்று கடைசி சாபம்‌ கொடுத்து விட்டுத்‌ தம்‌ வழியே போனார்‌. 


வந்தியத்தேவனுடன்‌ வந்த கடம்பூர்‌ வீரன்‌ பக்கத்திலுள்ள திருப்பனந்தாளுக்குச்‌ சென்று 
குதிரை சம்பாதித்து வருவதாகச்‌ சொல்லிப்‌ போனான்‌. ஆழ்வார்க்கடியானும்‌ வந்தியத்தேவனும்‌ 
ஆற்றங்கரையில்‌ அரச மரத்தின்‌ அடியில்‌ உட்கார்ந்தார்கள்‌. அந்த மரத்தின்‌ விசாலமான அடர்ந்த 
கிளைகளில்‌ நூற்றுக்கணக்கான பறவைகள்‌ மதுரமான கலகலத்வனி செய்து கொண்டிருந்தன. 


வந்தியத்தேவனும்‌, நம்பியும்‌ ஒருவருடைய வாயை ஒருவர்‌ பிடூங்கி ஏதாவது விஷயத்தைக்‌ 
கிரஹிக்க விரும்பினார்கள்‌. முதலில்‌ சிறிது நேரம்‌ சுற்றி வளைத்துப்‌ பேசினார்கள்‌. 


"ஏன்‌ தம்பி! கடம்பூர்‌ மாளிகைக்கு என்னை அழைத்துப்‌ போகாமல்‌ விட்டூ விட்டுப்‌ 
போனாயல்லவா?"' 


"நான்‌ போவதே பெரிய கஷ்டமாகப்‌ போய்விட்டது நம்பிகளே!" 
"அப்படியா? பின்‌ எப்படித்தான்‌ போனாய்‌? ஒருவேளை போகவேயில்லையோ?" 


"போனேன்‌, போனேன்‌ ஒரு காரியத்தை உத்தேசித்து விட்டால்‌ பின்வாங்கி 
விடுவேனோ? வாசற்‌ காவலர்கள்‌ தடுத்தார்கள்‌; குதிரையை ஒரு தட்டு தட்டி உள்ளே விட்டேன்‌, 
தடுத்தவர்கள்‌ அத்தனை பேரும்‌ உருண்டு தரையில்‌ விழுந்தார்கள்‌. பிறகு அவர்கள்‌ எழுந்து வந்து 
என்னைச்‌ சூழ்ந்து கொள்வதற்குள்‌ என்‌ நண்பன்‌ கந்தமாறன்‌ ஓடிவந்து என்னை அழைத்துப்‌ 
போனான்‌." 


"அப்படித்தான்‌ இருக்கும்‌ என்று நான்‌ நினைத்தேன்‌ மிக்க தைரியசாலி நீ. சரி அப்புறம்‌ 
என்ன நடந்தது? யார்‌, யார்‌ வந்திருந்தார்கள்‌?" 


"எத்தனையோ பிரமுகர்கள்‌ வந்திருந்தார்கள்‌, அவர்களுடைய பெயரெல்லாம்‌ எனக்குத்‌ 
தெரியாது. பழுவேட்டரையர்‌ வந்திருந்தார்‌; அவருடைய இளம்‌ மனையாளும்‌ வந்திருந்தாள்‌. 
அப்பப்பா! அந்தப்‌ பெண்ணின்‌ அழகை என்னவென்று சொல்வது?.."' 


"நீ பார்த்தாயா என்ன?" 


65 


"ஆமாம்‌, பார்க்காமலா? என்‌ நண்பன்‌ கந்தமாறன்‌ என்னை அந்தப்புரத்துக்கு அழைத்துச்‌ 
சென்றான்‌; அங்கே பார்த்தேன்‌. அவ்வளவு ஸ்திரீகளிலும்‌ பழுவேட்டரையரின்‌ இளைய ராணிதான்‌ 
பிரமாத அழகுடன்‌ விளங்கினாள்‌! மற்ற கருநிறத்து மங்கையர்க்கு நடூவில்‌ அந்த ராணியின்‌ முகம்‌ 
பூரண சந்திரனைப்‌ போல்‌ பொலிந்தது. அரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, இந்திராணி, 
சந்திராணி எல்லோரும்‌ அவளுக்கு அப்புறந்தான்‌!" 


"அடேயப்பா! ஒரேயடியாக வர்ணிக்கிறாயே? பிறகு என்ன நடந்தது? குரவைக்‌ கூத்து 
நடந்ததா?" 


"நடந்தது, மிகவும்‌ நன்றாயிருந்தது அப்போது உம்மை நினைத்துக்‌ கொண்டேன்‌." 
"எனக்குக்‌ கொடுத்து வைக்கவில்லை அப்புறம்‌ இன்னும்‌ என்ன நடந்தது?" 


"வேலனாட்டம்‌ நடந்தது தேவராளனும்‌ தேவராட்டியும்‌ மேடைக்கு வந்து ஆவேசமாக 
ஆடினார்கள்‌." 


"சந்நதம்‌ வந்ததா? ஏதாவது வாக்குச்‌ சொன்னார்களா?" 


"ஆகா! நினைத்த காரியம்‌ கைகூடும்‌; மழை பெய்யும்‌; நிலம்‌ விளையும்‌" என்றெல்லாம்‌ 
சந்நதக்காரன்‌ சொன்னான்‌..." 


"அவ்வளவுதானா?" 


"இன்னும்‌ ஏதோ இராஜாங்க விஷயமாகச்‌ சொன்னான்‌; நான்‌ அதையொன்றும்‌ 
கவனிக்கவில்லை." 


"அடாடா! இவ்வளவுதானா? கவனித்திருக்க வேண்டும்‌, தம்பி! நீ இளம்பிள்ளை; நல்ல 
வீர பராக்கிரமம்‌ உடையவனாய்த்‌ தோன்றுகிறாய்‌. இராஜாங்க விஷயங்களைப்‌ பற்றி 
எங்கேயாவது யாராவது பேசினால்‌ காதில்‌ கேட்டு வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌." 


"நீர்‌ சொல்லுவது உண்மை. எனக்குக்‌ கூட இன்று காலையில்‌ அப்படித்தான்‌ 
தோன்றியது." 


"காலையில்‌ தோன்றுவானேன்‌?"' 


"காலையில்‌ கந்தமாறனும்‌ நானும்‌ பேசிக்‌ கொண்டே கொள்ளிடக்கரை வரையில்‌ 
வந்தோம்‌. இராத்திரி நான்‌ படுத்துத்‌ தூங்கிய பிறகு கடம்பூர்‌ மாளிகைக்கு வந்திருந்த 
விருந்தாளிகள்‌ கூட்டம்‌ போட்டு ஏதேதோ இராஜாங்க விஷயமாகப்‌ பேசினார்களாம்‌." 


"என்ன பேசினார்களாம்‌?" 

"அது எனக்குத்‌ தெரியாது; கந்தமாறன்‌ ஏடாகூடமாகச்‌ சொன்னானே தவிர, 
தெளிவாகச்‌ சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரியம்‌ சீக்கிரம்‌ நடக்கப்‌ போகிறது அப்போது 
சொல்கிறேன்‌ என்றான்‌. அவன்‌ பேச்சே மர்மமாயிருந்தது, ஏன்‌ சுவாமிகளே! உங்களுக்கு 
ஏதாவது தெரியுமா?" 

"எதைப்‌ பற்றி?" 


"நாடு நகரமெல்லாம்‌ ஏதேதோ பேசிக்‌ கொள்கிறார்களே? வானத்தில்‌ வால்நட்சத்திரம்‌ 
காணப்படுகிறது; இராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது; சோழ சிம்மாசனத்தில்‌ 


66 


மாறுதல்‌ ஏற்படும்‌; அப்படி, இப்படி, என்றெல்லாம்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌. தொண்டை மண்டலம்‌ 
வரையில்‌ இந்தப்‌ பேச்சு எட்டியிருக்கிறது. இன்னும்‌ யார்‌ யாரோ பெரிய கைகள்‌ சேர்ந்து, 
அடிக்கடி கூடி, அடுத்த பட்டத்துக்கு யார்‌ என்று யோசித்து வருகிறார்களாம்‌. உங்களுக்கு என்ன 
தோன்றுகிறது? அடுத்த பட்டத்துக்கு யார்‌ வரக்கூடும்‌." 


"எனக்கு அதெல்லாம்‌ தெரியாது, தம்பி! இராஜாங்க காரியங்களுக்கும்‌ எனக்கும்‌ என்ன 
சம்பந்தம்‌? நான்‌ வைஷ்ணவன்‌; ஆழ்வார்களின்‌ அடியார்க்கு அடியான்‌; எனக்குத்‌ தெரிந்த 
பாசுரங்களைப்‌ பாடிக்‌ கொண்டு ஊர்‌ ஊராய்த்‌ திரிகிறவன்‌!" 


இவ்வாறு ஆழ்வார்க்கடியான்‌ கூறி, "திருக்‌ கண்டேன்‌ பொன்மேனி கண்டேன்‌" என்று 
பாடத்‌ தொடங்கவும்‌, வந்தியத்தேவன்‌ குறுக்கிட்டு, "உமக்குப்‌ புண்ணியமாய்ப்‌ போகட்டும்‌, 
நிறுத்தும்‌!" என்றான்‌. 


"அடடா! தெய்வத்‌ தமிழ்ப்‌ பாசுரத்தை நிறுத்தச்‌ சொல்கிறாயே?" 


"ஆழ்வார்க்கடியான்‌ நம்பிகளே! எனக்கு ஒரு சந்தேகம்‌ உதித்திருக்கிறது அதைச்‌ 
சொல்லட்டுமா?" 


"நன்றாய்ச்‌ சொல்லு!" 
"தடியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு அடிக்க வரமாட்டீரே?" 
"உன்னையா? உன்னை அடிக்க என்னாலே முடியுமா?" 


"உம்முடைய வைஷ்ணவம்‌ பக்தி, ஊர்த்தவ புண்டரம்‌, பாசுரப்‌ பாடல்‌, எல்லாம்‌ வெறும்‌ 
வேஷம்‌ என்று சந்தேகிக்கிறேன்‌." 


"ஐயையோ! இது என்ன பேச்சு? அபசாரம்‌! அபசாரம்‌!" 


"அபசாரமும்‌ இல்லை உபசாரமும்‌ இல்லை. உம்முடைய பெண்ணாசையை 
மறைப்பதற்காக இந்த மாதிரி வேஷம்‌ போடுகிறீர்‌. உம்மை போல்‌ இன்னும்‌ சிலரையும்‌ நான்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. பெண்ணாசைப்‌ பித்துப்‌ பிடித்து அலைகிறவர்கள்‌. அப்படி என்னதான்‌ 
பெண்களிடம்‌ காண்கிறீர்களோ, அதுதான்‌ எனக்குத்‌ தெரியவில்லை. எனக்கு எந்தப்‌ 
பெண்ணைப்‌ பார்த்தாலும்‌ வெறுப்பாகவே இருக்கிறது." 


"தம்பி! பெண்‌ பித்துப்‌ பிடித்து அலைகிறவர்கள்‌ சிலர்‌ உண்டு. ஆனால்‌ அவர்களோடு 
என்னைச்‌ சேர்க்காதே, நான்‌ வேஷதாரி அல்ல; நீ அவ்விதம்‌ சந்தேகிப்பது ரொம்பத்‌ தவறு." 


"அப்படியானால்‌ பல்லக்கில்‌ வந்த அந்தப்‌ பெண்ணிடம்‌ ஓலை கொடுக்கும்படி என்னை 
ஏன்‌ கேட்டீர்‌? அதிலும்‌ இன்னொரு மனுஷன்‌ மணம்‌ புரிந்து கொண்ட பெண்ணிடம்‌ மனதைச்‌ 
செலுத்தலாமா? நீ கடம்பூர்‌ மாளிகைக்கு வரவேண்டும்‌ என்று சொன்னதும்‌ அவளைப்‌ 
பார்ப்பதற்குத்தானே? இல்லை என்று சொல்ல வேண்டாம்‌!" 


"இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்‌ அதற்கு நீ கூறிய காரணம்‌ தவறு; வேறு 
தகுந்த காரணம்‌ இருக்கிறது அது பெரிய கதை." 


"குதிரை இன்னும்‌ வரக்காணோம்‌. அந்தக்‌ கதையைத்தான்‌ சொல்லுங்களேன்‌! 
கேட்கலாம்‌!" 


67 


"கதை என்றால்‌, கற்பனைக்‌ கதை அல்ல; உண்மையாக நடந்த கதை. அதிசய வரலாறு! 
கேட்டால்‌ திகைத்துப்‌ போவாய்‌! அவசியம்‌ சொல்லத்தான்‌ வேண்டுமா?" 


"இஷ்டமிருந்தால்‌ சொல்லுங்கள்‌!" 


"ஆம்‌, சொல்லுகிறேன்‌ கொஞ்சம்‌ எனக்கு அவசரமாய்ப்‌ போக வேண்டும்‌, இருந்தாலும்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போகிறேன்‌. மறுபடியும்‌ உன்னிடம்‌ ஏதாவது உதவி கோரும்படிமிருந்தாலும்‌ 
இருக்கும்‌ அப்போது தட்டாமல்‌ செய்வாய்‌ அல்லவா?" 


"நியாயமாயிருந்தால்‌ செய்வேன்‌. உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால்‌ ஒன்றும்‌ சொல்ல 
வேண்டாம்‌." 


"இல்லையில்லை! உன்னிடம்‌ கட்டாயம்‌ சொல்லியே தீரவேண்டும்‌. அந்த 
இரணியாசுரன்‌ பழுவேட்டரையரின்‌ இளம்‌ மனைவி இருக்கிறாள்‌, நான்‌ ஓலை கொண்டு போகச்‌ 
சொன்னேனே, அவள்‌ பெயர்‌ நந்தினி. அவளுடைய கதையை நீ கேட்டால்‌ ஆச்சரியப்பட்டுப்‌ 
போவாய்‌. உலகில்‌ இப்படியும்‌ அக்கிரமம்‌ உண்டா என்று பொங்குவாய்‌!" இந்த முன்னுரையுடன்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ நந்தினியைப்‌ பற்றி கதையை ஆரம்பித்தான்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ பாண்டிய நாட்டில்‌ வைகை நதிக்கரையில்‌ ஒரு கிராமத்தில்‌ 
பிறந்தவன்‌. அவனுடைய குடும்பத்தார்‌ பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள்‌. அவனுடைய தந்தை 
ஒருநாள்‌ நதிக்கரையில்‌ உள்ள நந்தவனத்துக்குப்‌ போனார்‌. அங்கே ஒரு பெண்‌ குழந்தை 
அனாதையாகக்‌ கிடப்பதைக்‌ கண்டார்‌. குழந்தையை எடுத்துக்‌ கொண்டு வீட்டுக்கு வந்தார்‌. 
குழந்தை களையாகவும்‌ அழகாகவும்‌ இருந்தபடியால்‌ குடூம்பத்தார்‌ அன்புடன்‌ போற்றிக்‌ 
காப்பாற்றினார்கள்‌.நந்தவனத்தில்‌ அகப்பட்டபடியால்‌ நந்தினி என்று குழந்தைக்குப்‌ 
பெயரிட்டார்கள்‌. ஆழ்வார்க்கடியான்‌ அப்பெண்ணைத்‌ தன்‌ தங்கை என்று கருதிப்‌ பாராட்டி 
வந்தான்‌. 


நந்தினிக்குப்‌ பிராயம்‌ வளர்ந்து வந்தது போல்‌ பெருமாளிடம்‌ பக்தியும்‌ வளர்ந்து வந்தது. 
அவள்‌ மற்றொரு 'ஆண்டாள்‌' ஆகிப்‌ பக்தர்களையெல்லாம்‌ ஆட்கொள்ளப்‌ போகிறாள்‌ என்று 
அக்கம்பக்கத்திலுள்ளவர்கள்‌ நம்பினார்கள்‌. இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு 
அதிகமாயிருந்தது. தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும்‌ பொறுப்பை அவனே ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. இருவரும்‌ ஊர்‌ ஊராகச்‌ சென்று ஆழ்வார்களின்‌ பாசுரங்களைப்‌ பாடி 
வைஷ்ணவத்தைப்‌ பரப்பி வந்தார்கள்‌. நந்தினி துளசிமாலை அணிந்து பக்திப்‌ பரவசத்துடன்‌ 
பாசுரம்‌ பாடியதைக்‌ கேட்டவர்கள்‌ மதிமயங்கிப்‌ போனார்கள்‌. 


ஒரு சமயம்‌ ஆழ்வார்க்கடியான்‌ திருவேங்கடத்துக்கு யாத்திரை சென்றான்‌. திரும்பி 
வரக்‌ காலதாமதமாகி விட்டது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம்‌ நேர்ந்து விட்டது. 
பாண்டியர்களுக்கும்‌ சோழர்களுக்கும்‌ இறுதிப்‌ பெரும்போர்‌ மதுரைக்கு அருகில்‌ நடந்தது. 
பாண்டியர்‌ சேனை சர்வ நாசம்‌ அடைந்தது. வீரபாண்டியன்‌ உடம்பெல்லாம்‌ காயங்களுடன்‌ 
போர்க்களத்தில்‌ விழுந்திருந்தான்‌. அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள்‌ சிலர்‌ அவனைக்‌ 
கண்டுபிடித்து எடுத்து உயிர்‌ தப்புவிக்க முயன்றார்கள்‌. இரவுக்கிரவே, நந்தினியின்‌ வீட்டில்‌ 
கொண்டு வந்து சேர்த்தார்கள்‌. பாண்டியனுடைய நிலைமையைக்‌ கண்டு மனமிரங்கி, நந்தினி 
அவனுக்குப்‌ பணிவிடை செய்தாள்‌. ஆனால்‌ சீக்கிரத்தில்‌ சோழ வீரர்கள்‌ அதைக்‌ கண்டுபிடித்து 
விட்டார்கள்‌. நந்தினியின்‌ வீட்டைச்‌ சூழ்ந்து கொண்டு உட்புகுந்து வீரபாண்டியனைக்‌ 
கொன்றார்கள்‌. அங்கிருந்த நந்தினியின்‌ அழகைக்‌ கண்டு மோகித்துப்‌ பழுவேட்டரையர்‌ 
அவளைச்‌ சிறைபிடித்துக்‌ கொண்டு போய்‌ விட்டார்‌. 


இது மூன்று வருஷத்துக்கு முன்னால்‌ நடந்தது. பிறகு ஆழ்வார்க்கடியான்‌ நந்தினியைப்‌ 
பார்க்கவே முடியவில்லை. அன்று முதல்‌ ஒரு தடவையேனும்‌ நந்தினியைத்‌ தனியே சந்தித்துப்‌ 


68 


பேசவும்‌ அவள்‌ விரும்பினால்‌ அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும்‌ ஆழ்வார்க்கடியான்‌ 
முயன்று கொண்டிருக்கிறான்‌. இதுவரையில்‌ அம்முயற்சியில்‌ வெற்றி பெறவில்லை... 


இந்த வரலாற்றைக்‌ கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம்‌ உருகிவிட்டது. கடம்பூர்‌ 
மாளிகையில்‌ பல்லக்கில்‌ இருந்தது நந்தினி இல்லை என்றும்‌, இளவரசன்‌ மதுராந்தகன்‌ என்றும்‌ 
ஆழ்வார்க்கடியானிடம்‌ சொல்லி விடலாமா என்று ஒருகணம்‌ யோசித்தான்‌. பிறகு, ஏதோ ஒன்று 
மனத்தில்‌ தடை செய்தது. ஒருவேளை இந்தக்‌ கதை முழுதும்‌ ஆழ்வார்க்கடியானின்‌ 
கற்பனையோ என்று தோன்றியது. ஆகையால்‌ கடம்பூர்‌ மாளிகையில்‌ தான்‌ அறிந்து கொண்ட 
இரகசியத்தைச்‌ சொல்லவில்லை. அப்போது சற்றுத்‌ தூரத்தில்‌, கடம்பூர்‌ வீரன்‌ குதிரையுடன்‌ 
வந்து கொண்டிருந்தான்‌. 


"தம்பி! எனக்கு நீ உதவி செய்வாயா?" என்று ஆழ்வார்க்கடியான்‌ கேட்டான்‌. 


"நான்‌ என்ன உதவி செய்ய முடியும்‌? பழுவேட்டரையர்‌ இந்தச்‌ சோழப்‌ பேரரசையே 
ஆட்டுவிக்கும்‌ ஆற்றல்‌ உடையவர்‌. நானோ ஒரு செல்வாக்குமில்லாத தன்னந்‌ தனி ஆள்‌. 
என்னால்‌ என்ன செய்ய முடியும்‌?" என்று வந்தியத்தேவன்‌ ஜாக்கிரதையாவே பேசினான்‌. 


பிறகு, "நம்பிகளே! இராஜாங்க காரியங்களைப்‌ பற்றி உமக்கு ஒன்றுமே தெரியாது 
என்றா சொல்கிறீர்கள்‌? சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால்‌, அடுத்தப்‌ 
பட்டத்துக்கு உரியவர்‌ யார்‌ என்று உம்மால்‌ சொல்ல முடியாதா?" என்றான்‌. 


இப்படிக்‌ கேட்டு விட்டு, அடியானுடைய முகபாவத்தில்‌ ஏதாவது மாறுதல்‌ ஏற்படுகிறதா 
என்று வந்தியத்தேவன்‌ ஆவலுடன்‌ பார்த்தான்‌, லவலேசமும்‌ மாறுதல்‌ ஏற்படவில்லை. 


"அதெல்லாம்‌ எனக்கு என்ன தெரியும்‌, தம்பி! குடந்தை ஜோசியரைக்‌ கேட்டால்‌ 
ஒருவேளை சொல்வார்‌!" என்றான்‌ நம்பி. 


"ஓஹோ! குடந்தை ஜோதிடர்‌ உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரர்தானா?" 


"அசாத்திய கெட்டிக்காரர்‌! சோதிடமும்‌ பார்த்துச்‌ சொல்வார்‌; மனதை அறிந்தும்‌ 
சொல்வார்‌; உலக விவகாரங்களை அறிந்து, அதற்கேற்பவும்‌ ஆரூடம்‌ சொல்லுவார்‌!" 


"அப்படியானால்‌ அவரைப்‌ பார்த்து விட்டப்‌ போக வேண்டியதுதான்‌!" என்று 
வந்தியத்தேவன்‌ மனத்தில்‌ தீர்மானித்து கொண்டான்‌. 


ஆதிகாலத்திலிருந்து மனிதகுலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதில்‌ 
பிரமை இருந்து வருகிறது. அரசர்களுக்கும்‌ அந்தப்‌ பிரமை உண்டு; ஆண்டிகளுக்கும்‌ உண்டு. 
முற்றும்‌ துறந்த முனிவர்களுக்கும்‌ உண்டு; இல்லறத்தில்‌ உள்ள ஜனங்களுக்கும்‌ உண்டு; அறிவிற்‌ 
சிறந்த மேதாவிகளுக்கும்‌ உண்டு மூடமதியினர்களுக்கும்‌ உண்டு. இத்தகைய பிரமை, நாடு 
நகரங்களைக்‌ கடந்து பல அபாயங்களுக்குத்‌ துணிந்து, அரசாங்க அந்தரங்கப்‌ பணியை 
நிறைவேற்றுவதற்காகப்‌ பிரயாணம்‌ செய்து கொண்டிருந்த நம்முடைய வாலிப வீரனுக்கும்‌ 
இருந்ததில்‌ ஆச்சரியம்‌ இல்லை அல்லவா? 


பதின்மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
வளர்பிறைச்‌ சந்திரன்‌ 


69 


இளவரசிகளின்‌ ரதம்‌ கண்ணுக்கு மறைந்த பிறகு, சோதிடர்‌ 
வந்தியத்தேவனை வீட்டுக்குள்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. தம்முடைய ஆஸ்தான பீடத்தில்‌ 
அமர்ந்தார்‌. சுற்றுமுற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த அவ்வாலிபனையும்‌ உட்காரச்‌ சொன்னார்‌; 
அவனை ஏற இறங்கப்‌ பார்த்தார்‌. 


"தம்பி! நீ யார்‌? எங்கே வந்தாய்‌?" என்று கேட்டார்‌, வந்தியத்தேவன்‌ சிரித்தான்‌. 

"என்னப்பா, சிரிக்கிறாய்‌?" 

"இல்லை, தாங்கள்‌ இவ்வளவு பிரபலமான ஜோதிடர்‌ என்னை கேள்வி கேட்கிறீர்களே? 
நான்‌ யார்‌, எதற்காகத்‌ தங்களிடம்‌ வந்தேன்‌ என்று ஜோதிடத்திலேயே பார்த்துக்‌ கொள்ளக்‌ 


கூடாதா?" 


"ஓகோ! அதற்கென்ன? பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. ஆனால்‌ எனக்கு நானே ஜோசியம்‌ 
பார்த்துக்‌ கொண்டால்‌, தட்சிணை யார்‌ கொடுப்பார்கள்‌ என்றுதான்‌ யோசிக்கிறேன்‌." 


வந்தியத்தேவன்‌ புன்னகை செய்து விட்டு, "ஜோதிடரே! இப்போது இங்கே வந்து 
விட்டுப்‌ போனார்களே? அவர்கள்‌ யார்‌?" என்று கேட்டான்‌. 


"ஓ! அவர்களா? நீ யாரைப்‌ பற்றிக்‌ கேட்கிறாய்‌ என்று எனக்குத்‌ தெரிகிறது. தெரியும்‌ 
தம்பி, தெரியும்‌! நீ என்‌ சீடனைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு உள்ளே நுழைந்தபோது இங்கே 
இருந்தார்களே, அவர்களைப்‌ பற்றித்தான்‌ கேட்கிறாய்‌, இல்லையா? ரதத்தில்‌ ஏறிக்‌ கொண்டு, 
பின்னால்‌ புழுதியைக்‌ கிளப்பி விட்டுக்‌ கொண்டு போனார்களே, அவர்களைப்‌ பற்றித்தானே?" 
என்று குடந்தை சோதிடர்‌ சுற்றி வளைத்துக்‌ கேட்டார்‌. 


"ஆமாம்‌, ஆமாம்‌! அவர்களைப்‌ பற்றித்‌ தான்‌ கேட்டேன்‌..." 


"நன்றாகக்‌ கேள்‌. கேட்க வேண்டாம்‌ என்று யார்‌ சொன்னது? அவர்கள்‌ இரண்டூ பேரும்‌ 
இரண்டு பெண்மணிகள்‌!" 


"அது எனக்கே தெரிந்து போய்விட்டது; ஜோதிடரே! நான்‌ குருடன்‌ இல்லை. 
ஆண்களையும்‌ பெண்களையும்‌ நான்‌ வித்தியாசம்‌ கண்டு பிடித்து விடுவேன்‌. பெண்‌ வேடம்‌ பூண்ட 
ஆணாயிருந்தால்‌ கூட எனக்குத்‌ தெரிந்து போய்விடும்‌." 

"பின்னே என்ன கேட்கிறாய்‌?.." 

"பெண்கள்‌ என்றால்‌, அவர்கள்‌ இன்னார்‌, இன்ன ஜாதி..." 

"ஓகோ! அதையா கேட்கிறாய்‌? பெண்களில்‌ பத்மினி, சித்தினி, காந்தர்வி, வித்யாதரி 
என்பதாக நாலு ஜாதிகள்‌ உண்டு. உனக்குச்‌ சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்தில்‌ கொஞ்சம்‌ 
பயிற்சி இருக்கும்‌ போலிருக்கிறது. அந்த நாலு ஜாதிகளில்‌ இவர்கள்‌ பத்மினி, காந்தர்வி 
ஜாதிகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌." 

"கடவுளே!..." 


"ஏன்‌? அப்பனே!" 


"கடவுளை நான்‌ கூப்பிட்டால்‌, நீங்கள்‌ 'ஏன்‌?' என்று கேட்கிறீர்களே?" 


70 


"அதில்‌ என்ன பிசகு? கடவுள்‌ சர்வாந்தர்யாமி என்று நீ கேட்டதில்லையா? 
பெரியவர்களுடைய சகவாசம்‌ உனக்கு அவ்வளவாகக்‌ கிடையாது போலிருக்கிறது! 
எனக்குள்ளே இருப்பவரும்‌ கடவுள்‌ தான்‌; உனக்குள்ளே இருப்பவரும்‌ கடவுள்‌ தான்‌. நீ இழுத்து 
க்‌ கொண்டு உள்ளே வந்தாயே அந்த என்‌ சீடனுக்குள்ளே இருப்பவரும்‌ கடவுள்தான்‌..." 


"போதும்‌, போதும்‌, நிறுத்துங்கள்‌." 


"இத்தனை நேரம்‌ பேசச்‌ சொன்னதும்‌ கடவுள்தான்‌; இப்போது நிறுத்தச்‌ சொல்வதும்‌ 
கடவுள்தான்‌!" 


"ஜோதிடரே! இப்போது இங்கேயிருந்து போனார்களே, அந்தப்‌ பெண்கள்‌ யார்‌, எந்த 
ஊர்‌, என்ன குலம்‌, என்ன பெயர்‌, என்று கேட்டேன்‌. சுற்றி வளைக்காமல்‌ மறுமொழி 
சொன்னால்‌..." 


"சொன்னால்‌ எனக்கு நீ என்ன தருவாய்‌ அப்பனே!" 
"என்‌ வந்தனத்தைத்‌ தருவேன்‌." 


"உன்‌ வந்தனத்தை நீயே வைத்துக்கொள்‌. ஏதாவது பொன்தானம்‌ 
கொடுூப்பதாயிருந்தால்‌ சொல்லு!" 


"பொன்தானம்‌ கொடுத்தால்‌ நிச்சயமாய்ச்‌ சொல்லுவீர்களா?" 


"அதுவும்‌ சொல்லக்கூடியதாயிருந்தால்தான்‌ சொல்லுவேன்‌! தம்பி! இதைக்‌ கேள்‌. 
ஜோதிடன்‌ வீட்டுக்குப்‌ பலரும்‌ வந்து போவார்கள்‌. ஒருவரைப்‌ பற்றி இன்னொருவரிடம்‌ 
சொல்லக்‌ கூடாது. இப்போது போனவர்களைப்‌ பற்றி உன்னிடம்‌ சொல்ல மாட்டேன்‌. 
உன்னைப்‌ பற்றி வேறு யாராவது கேட்டால்‌ அவர்களுக்கும்‌ உன்னைப்‌ பற்றி ஒரு வார்த்தைகூடச்‌ 
சொல்ல மாட்டேன்‌." 


"ஆகா! ஆழ்வார்க்கடியான்நம்பி தங்களைப்‌ பற்றிச்‌ சொன்னது முற்றும்‌ உண்மைதான்‌." 
"ஆழ்வார்க்கடியாரா? அவர்‌ யார்‌, அப்படி ஒருவர்‌?" 


"தங்களுக்குத்‌ தெரியாதா, என்ன? ரொம்பவும்‌ தங்களைத்‌ தெரிந்தவர்போல்‌ 
பேசினாரே? ஆழ்வார்க்கடியான்‌ நம்பி என்று கேட்டதேயில்லையா?" 


"ஒருவேளை ஆளைத்‌ தெரிந்திருக்கும்‌; பெயர்‌ ஞாபகம்‌ இராது கொஞ்சம்‌ அடையாளம்‌ 
சொல்லு, பார்க்கலாம்‌!" 


"கட்டையாயும்‌ குட்டையாயும்‌ இருப்பார்‌, முன்‌ குடுமி வைத்திருப்பார்‌. 
இளந்தொந்தியில்‌ வேட்டியை இறுக்கிக்‌ கட்டியிருப்பார்‌. சந்தனத்தைக்‌ குழைத்து 
உடம்பெல்லாம்‌ கீழிருந்து மேலாக இட்டிருப்பார்‌. சைவர்களைக்‌ கண்டால்‌ சண்டைக்குப்‌ 
போவார்‌. அத்வைதிகளைக்‌ கண்டால்‌ தடியைத்‌ தூக்குவார்‌. சற்றுமுன்னால்‌ 'நீயும்‌ கடவுள்‌, நானும்‌ 
கடவுள்‌' என்றீர்களே, இதை ஆழ்வார்க்கடியான்‌ கேட்டிருந்தால்‌ 'கடவுளைக்‌ கடவுள்‌ 
தாக்குகிறது!' என்று சொல்லித்‌ தடியினால்‌ அடிக்க வருவார்‌..." 


"தம்பி! நீ சொல்லுவதையெல்லாம்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌ திருமலையப்பனைப்‌ பற்றிச்‌ 
சொல்லுகிறாய்‌ போலிருக்கிறது..." 


"அவருக்கு அப்படி வெவ்வேறு பெயர்கள்‌ உண்டா?" 


71 


"ஊருக்கு ஒரு பெயர்‌ வைத்துக்‌ கொள்வார்‌ அந்த வீர வைஷ்ணவர்‌." 
"ஆளுக்குத்‌ தகுந்த வேஷமும்‌ போடூவாராக்கும்‌!' 

"ஆகா! சமயத்துக்குத்‌ தகுந்த வேஷமும்‌ போடுவார்‌." 

"சொல்லுவதில்‌ கொஞ்சம்‌ கற்பனையும்‌ பொய்யும்‌ கலந்திருக்குமோ?" 


"முக்காலே மூன்றரை வீசம்‌ பொய்யும்‌ கற்பனையும்‌ இருக்கும்‌; அரை வீசம்‌ உண்மையும்‌ 
இருக்கலாம்‌." 


"ரொம்பப்‌ பொல்லாத மனிதர்‌ என்று சொல்லுங்கள்‌!" 


"அப்படியும்‌ சொல்லிவிட முடியாது. நல்லவர்க்கு நல்லவர்‌; பொல்லாதவர்க்குப்‌ 
பொல்லாதவர்‌." 


"அவருடைய பேச்சை நம்பி ஒன்றும்‌ செய்ய முடியாது." 
"நம்புவதும்‌ நம்பாததும்‌ அந்தந்தப்‌ பேச்சைப்‌ பொறுத்திருக்கிறது..."' 


"உதாரணமாக, தங்களிடம்‌ போய்ச்‌ சோதிடம்‌ கேட்டால்‌ நல்லபடி சொல்லுவீர்கள்‌ 
என்று அவர்‌ கூறியது..." 


"அவர்‌ பேச்சில்‌ அரை வீசம்‌ உண்மையும்‌ இருக்கும்‌ என்றேனே, அந்த அரை வீசத்தில்‌ 
அது சேர்ந்தது." 


"அப்படியானால்‌ எனக்கு ஏதாவது ஜோதிடம்‌, ஆரூடம்‌ சொல்லுங்கள்‌; 
நேரமாகிவிட்டது எனக்குப்‌ போகவேண்டும்‌, ஐயா!" 


"அப்படி அவசரமாக எங்கே போக வேண்டும்‌, அப்பனே!" 

"அதையும்‌ தாங்கள்‌ ஜோதிடத்தில்‌ பார்த்துச்‌ சொல்லக்‌ கூடாதா? எங்கே 
போகவேண்டும்‌, எங்கே போகக்‌ கூடாது, போனால்‌ காரியம்‌ சித்தியாகுமா என்பதைப்‌ 
பற்றி யெல்லாந்தான்‌ தங்களைக்‌ கேட்க வந்தேன்‌." 

"ஜோதிடம்‌, ஆரூடம்‌ சொல்வதற்கும்‌ ஏதாவது ஆதாரம்‌ வேண்டும்‌, அப்பனே! ஜாதகம்‌ 
வேண்டும்‌; ஜாதகம்‌ இல்லாவிடில்‌, பிறந்தநாள்‌, நட்சத்திரமாவது தெரிய வேண்டும்‌; அதுவும்‌ 
தெரியாவிடில்‌, ஊரும்‌ பேருமாவது சொல்ல வேண்டும்‌". 

"என்‌ பெயர்‌ வந்தியத்தேவன்‌!" 

"ஆகா! வாணர்‌ குலத்தவனா?" 

"ஆமாம்‌." 


"வல்லவரையன்‌ வந்தியத்தேவனா?"" 


"சாட்சாத்‌ அவனேதான்‌." 


72 


"அப்படிச்‌ சொல்லு, தம்பி! முன்னமே சொல்லியிருக்கக்‌ கூடாதா? உன்‌ ஜாதகம்‌ கூட 
என்னிடம்‌ இருந்ததே! தேடிப்‌ பார்த்தால்‌ கிடைக்கும்‌." 


"ஓஹோ! அது எப்படி?" 

"என்னைப்‌ போன்ற ஜோதிடர்களுக்கு வேறு என்ன வேலை. பெரிய வம்சத்தில்‌ பிறந்த 
பிள்ளைகள்‌ - பெண்கள்‌ இவர்களுடைய ஜாதகங்களையெல்லாம்‌ சேர்த்து வைத்துக்‌ 
கொள்வோம்‌". 

"நான்‌ அப்படியொன்றும்‌ பெரிய வம்சத்தில்‌ பிறந்தவன்‌ அல்லவே..." 

"நன்றாகச்‌ சொன்னாய்‌! உன்னுடைய குலம்‌ எப்பேர்ப்பட்ட குலம்‌! வாணர்‌ குலத்தைப்‌ 
பற்றிக்‌ கவிவாணர்கள்‌ எவ்வளவு கவிகளையெல்லாம்‌ பாடியிருக்கிறார்கள்‌! ஒருவேளை நீ 
கேட்டிருக்க மாட்டாய்‌." 

"ஒரு கவிதையைத்தான்‌ சொல்லுங்களேன்‌, கேட்கலாம்‌." 

ஜோதிடர்‌ உடனே பின்வரும்‌ பாடலைச்‌ சொன்னார்‌: 

"வாணன்‌ புகழுரையா வாயுண்டோ மாகதர்கோன்‌ 
வாணன்‌ பெயரெழுதா மார்புண்டோ - வாணன்‌ 
கொடிதாங்கி நில்லாத கொம்புண்டோ உண்டோ 
அடிதாங்கி நில்லா அரசு!" 
ஜோதிடர்‌  இசைப்புலவர்‌ அல்லவென்பது அவர்‌ பாடும்போது 
வெளியாயிற்று. ஆயினும்‌ பாடலைப்‌ பண்ணில்‌ அமைத்து மிக விளக்கமாகவும்‌ உருக்கமாகவும்‌ 
பாடினார்‌. 

"கவி எப்படியிருக்கிறது?"' என்று கேட்டார்‌. 

"கவி காதுக்கு நன்றாகத்தான்‌ இருக்கிறது. ஆனால்‌ என்னுடைய கொடியை ஏதாவது 
ஒரு மாட்டின்‌ கொம்பில்‌ நானே கட்டி விட்டால்தான்‌ உண்டு. அரசமரத்துக்‌ கிளை மேல்‌ ஏறி 
நின்றால்தான்‌ அரசு என்‌ அடியைத்‌ தாங்கும்‌; அதுகூடச்‌ சந்தேகம்தான்‌. கனம்‌ தாங்காமல்‌ கிளை 


முறிந்து என்னையும்‌ கீழே தள்ளினாலும்‌ தள்ளும்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"இன்றைக்கு உன்‌ நிலைமை இப்படி; நாளைக்கு எப்படியிருக்கும்‌ என்று யார்‌ கண்டது 
?" என்றார்‌ ஜோதிடர்‌. 
"தாங்கள்‌ கண்டிருப்பீர்கள்‌ என்று எண்ணியல்லவா வந்தேன்‌?" என்றான்‌ வல்லவரையன்‌. 


"நான்‌ என்னத்தைக்‌ கண்டேன்‌, தம்பி! எல்லாரையும்‌ போல்‌ நானும்‌ அற்ப ஆயுள்‌ 
படைத்த மனிதன்தானே? ஆனால்‌ கிரகங்களும்‌ நட்சத்திரங்களும்‌ வருங்கால நிகழ்ச்சிகளைச்‌ 
சொல்லுகின்றன. அவை சொல்லுவதை நான்‌ சிறிது கண்டறிந்து கேட்பவர்களுக்குச்‌ 
சொல்கிறேன்‌, அவ்வளவுதான்‌!" 


"கிரஹங்களும்‌ நட்சத்திரங்களும்‌ என்‌ விஷயத்தில்‌ என்ன சொல்கின்றன ஜோதிடரே?" 


73 


"நீ நாளுக்கு நாள்‌ உயர்வாய்‌ என்று சொல்லுகின்றன." 

"சரியாகப்‌ போச்சு! இப்போதுள்ள உயரமே அதிகமாயிருக்கிறது. உங்கள்‌ வீட்டில்‌ 
நுழையும்போது குனிய வேண்டியிருக்கிறது! இன்னும்‌ உயர்ந்து என்ன செய்வது? 
இப்படியெல்லாம்‌ பொதுவாகச்‌ சொல்லாமல்‌ குறிப்பாக ஏதாவது சொல்லுங்கள்‌." 

"நீ ஏதாவது குறிப்பாகக்‌ கேட்டால்‌, நானும்‌ குறிப்பாகச்‌ சொல்லுவேன்‌." 

"நான்‌ தஞ்சாவூருக்குப்‌ போகிற காரியம்‌ கைகூடுமா? சொல்லுங்கள்‌." 

"நீ தஞ்சாவூருக்கு உன்‌ சொந்தக்‌ காரியமாகப்‌ போகிறதானால்‌ போகிற காரியம்‌ 
கைகூடும்‌. இப்போது உனக்கு ஜயக்கிரகங்கள்‌ உச்சமாயிருக்கின்றன. பிறருடைய காரியமாகப்‌ 


போவதாயிருந்தால்‌, அந்த மனிதர்களுடைய ஜாதகத்தைப்‌ பார்த்துச்‌ சொல்ல வேண்டும்‌!" 


வந்தியத்தேவன்‌ தலையை ஆட்டிக்‌ கொண்டு மூக்கின்‌ மேல்‌ விரலை வைத்து, 
"ஜோதிடரே! தங்களைப்‌ போன்ற சாமர்த்தியசாலியை நான்‌ பார்த்ததேயில்லை!" என்றான்‌. 


"முகஸ்துதி செய்யாதே, தம்பி!" என்றார்‌ ஜோதிடர்‌. 


"இருக்கட்டும்‌. கேட்க வேண்டியதைத்‌ தெளிவாகவே கேட்டு விடுகிறேன்‌. தஞ்சாவூரில்‌ 
சக்கரவர்த்தியைத்‌ தரிசிக்க விரும்புகிறேன்‌, அது சாத்தியமாகுமா?" 


"என்னைவிடப்‌ பெரிய ஜோதிடர்கள்‌ இருவர்‌ தஞ்சாவூரில்‌ இருக்கிறார்கள்‌ 
அவர்களைதான்‌ கேட்கவேண்டும்‌." 


"அவர்கள்‌ யார்‌?" 
"பெரிய பழுவேட்டரையர்‌ ஒருவர்‌; சின்ன பழுவேட்டரையர்‌ ஒருவர்‌." 


"சக்கரவர்த்தியின்‌ உடல்நிலை மிக மோசமாகியிருப்பதாகச்‌ சொல்கிறார்களே? அது 
உண்மையா?" 


"யாராவது ஏதாவது சொல்லுவார்கள்‌! சொல்லுவதற்கு என்ன? அதையெல்லாம்‌ 
நம்பாதே! வெளியிலும்‌ சொல்லாதே!" 


"சக்கரவர்த்திக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால்‌, அடுத்த பட்டம்‌ யாருக்கு என்று சொல்ல 
முடியுமா?" 


"அடுத்த பட்டம்‌ உனக்குமில்லை; எனக்குமில்லை; நாம்‌ ஏன்‌ அதைப்பற்றிக்‌ கவலைப்பட 
வேண்டும்‌?" 


"அந்த மட்டில்‌ தப்பிப்‌ பிழைத்தோம்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"உண்மைதான்‌, தம்பி! பட்டத்துக்குப்‌ பாத்தியதை என்பது சாதாரண விஷயம்‌ அல்ல; 
மிக்க அபாயகரமான விஷயம்‌ இல்லையா!" 


"ஜோசியரே! தற்சமயம்‌ காஞ்சியில்‌ இருக்கிறாரே, இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்‌." 


"இருக்கிறார்‌. அவருடைய சார்பாகத்தானே நீ வந்திருக்கிறாய்‌!" 


74 


"கடைசியாகக்‌ கண்டூ பிடித்து விட்டீர்கள்‌; சந்தோஷம்‌ அவருடைய யோகம்‌ எப்படி 
இருக்கிறது." 


"ஜாதகம்‌ கைவசம்‌ இல்லை, தம்பி! பார்த்துத்தான்‌ சொல்ல வேண்டும்‌." 
"இளவரசர்‌ மதுராந்தகரின்‌ யோகம்‌ எப்படி?" 


"அவருடையது விசித்திரமான ஜாதகம்‌. பெண்களின்‌ ஜாதகத்தை ஒத்தது. எப்போதும்‌ 
பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது..." 


"இப்போதுகூடச்‌ சோழ நாட்டில்‌ பெண்ணரசு நடைபெறுவதாகச்‌ சொல்கிறார்களே? 
அல்லி ராஜ்யத்தைவிட மோசம்‌ என்கிறார்களே?" 


"எங்கே தம்பி அப்படிச்‌ சொல்லுகிறார்கள்‌?" 
"கொள்ளிடத்துக்கு வடக்கே சொல்லுகிறார்கள்‌?" 


"பெரிய பழுவேட்டரையர்‌ புதியதாக மணம்‌ புரிந்து கொண்ட இளைய ராணியின்‌ 
ஆதிக்கத்தைப்‌ பற்றிச்‌ சொல்கிறார்கள்‌ போலிருக்கிறது." 


"நான்‌ கேள்விப்பட்டது வேறு." 
னல்‌ 
என்ன கேள்விப்பட்டாய்‌? 


"சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரி குந்தவைப்‌ பிராட்டிதான்‌ அவ்விதம்‌ பெண்ணரசு 
செலுத்துவதாகச்‌ சொல்கிறார்கள்‌!" 


ஜோதிடர்‌ சற்றே வந்தியத்தேவன்‌ முகத்தை உற்றுப்‌ பார்த்தார்‌. சற்றுமுன்‌ அந்த 
வீட்டிலிருந்து சென்றது குந்தவை தேவி என்று தெரிந்து கொண்டூதான்‌ அவ்விதம்‌ கேட்கிறானோ 
என்று முகத்திலிருந்து அறிய முயன்றார்‌. ஆனால்‌ அதற்கு அறிகுறி ஒன்றும்‌ தெரியவில்லை. 


"சுத்தத்‌ தவறு, தம்பி! சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சையில்‌ இருக்கிறார்‌, 
குந்தவைப்பிராட்டி பழையாறையில்‌ இருக்கிறார்‌ மேலும்‌..." 


"மேலும்‌ என்ன? ஏன்‌ நிறுத்தி விட்டர்கள்‌?" 


"பகலில்‌ பக்கம்‌ பார்த்துப்‌ பேச வேண்டும்‌; இரவில்‌ அதுவும்‌ பேசக்‌ கூடாது. ஆனாலும்‌ 
உன்னிடம்‌ சொன்னால்‌ பாதகமில்லை. இப்போது சக்கரவர்த்திக்கு அதிகாரம்‌ ஏது? எல்லா 
அதிகாரங்களையும்‌ பழுவேட்டரையர்கள்‌ அல்லவா செலுத்துகிறார்கள்‌!" 


இப்படி சொல்லிவிட்டுச்‌ ஜோதிடர்‌ வந்தியத்தேவனுடைய முகத்தை மறுபடியும்‌ ஒரு 
தடவை கவனமாகப்‌ பார்த்தார்‌. 


"ஜோதிடரே! நான்‌ பழுவேட்டரையரின்‌ ஒற்றன்‌ அல்ல; அப்படிச்‌ சந்தேகப்பட 
வேண்டாம்‌. சற்று முன்னால்‌ ராஜ்யங்களும்‌ ராஜவம்சங்களும்‌ நிலைத்து நில்லாமை பற்றிச்‌ 
சொன்னீர்கள்‌. நான்‌ பிறந்த வாணர்‌ குலத்தையே உதாரணமாகச்‌ சொன்னீர்கள்‌. தயவு செய்து 
உண்மையைச்‌ சொல்லுங்கள்‌; சோழ வம்சத்தின்‌ வருங்காலம்‌ எப்படியிருக்கும்‌?" 


"உண்மையைச்‌ சொல்கிறேன்‌; சந்தேகம்‌ சிறிதுமின்றிச்‌ சொல்கிறேன்‌. ஆனி மாதக்‌ 
கடைசியில்‌ காவேரியிலும்‌ காவேரியின்‌ கிளை நதிகளிலும்‌ புதுவெள்ளம்‌ வரும்‌. அப்போது அது 


12 


நாளுக்கு நாள்‌ பெருகப்‌ போகும்‌ புது வெள்ளம்‌ என்பது காவேரி தீரத்தில்‌ உள்ளவர்களுக்கு 
நன்றாய்த்‌ தெரியும்‌. ஆவணி, புரட்டாசி வரைமிலும்‌ வெள்ளம்‌ பெருகிக்‌ கொண்டுதானிருக்கும்‌. 
கார்த்திகை, மார்கழியில்‌ வெள்ளம்‌ வடிய ஆரம்பிக்கும்‌. இது வடிகிற வெள்ளம்‌ என்பதும்‌ 
காவேரிக்‌ கரையில்‌ உள்ளவர்களுக்குத்‌ தெரிந்து போகும்‌. சோழ சாம்ராஜயம்‌ இப்போது 
நாளுக்கு நாள்‌ பெருகும்‌ புதுவெள்ளத்தை ஒத்திருக்கிறது. இன்னும்‌ பல நூறு வருஷம்‌ இது 
பெருகிப்‌ பரவிக்‌ கொண்டேயிருக்கும்‌. சோழப்‌ பேரரசு இப்போது வளர்பிறைச்‌ சந்திரனாக 
இருந்து வருகிறது. பெளர்ணமிக்கு இன்னும்‌ பல நாள்‌ இருக்கிறது. ஆகையால்‌ மேலும்‌ மேலும்‌ 
சோழ மகாராஜ்யம்‌ வளர்ந்து கொண்டேயிருக்கும்‌..." 


"இத்தனை நேரம்‌ தங்களுடனே பேசியதற்கு இந்த ஒரு விஷயம்‌ தெளிவாகச்‌ சொல்லி 
விட்டீர்கள்‌. வந்தனம்‌, இன்னும்‌ ஒரு விஷயம்‌ மட்டும்‌ முடியுமானால்‌ சொல்லுங்கள்‌. எனக்கு கப்பல்‌ 
ஏறிக்‌ கடற்‌ பிரயாணம்‌ செய்ய வேண்டும்‌ என்ற விருப்பம்‌ ரொம்ப நாளாக இருக்கிறது..." 


"அந்த விருப்பம்‌ நிச்சயமாகக்‌ கைகூடும்‌; நீ சகடயோகக்காரன்‌. உன்‌ காலில்‌ சக்கரம்‌ 
இருப்பது போலவே ஓயாமல்‌ சுற்றிக்‌ கொண்டிருப்பாய்‌. நடந்து போவாய்‌; குதிரை ஏறிப்‌ 
போவாய்‌; யானை மேல்‌ போவாய்‌; கப்பல்‌ ஏறியும்‌ போவாய்‌; சீக்கிரமாகவே உனக்குக்‌ கடற்‌ 
பிரயாணம்‌ செய்யும்‌ யோகம்‌ இருக்கிறது." 


"ஐயா! தென்திசைப்‌ படையின்‌ சேனாபதி, தற்சமயம்‌ ஈழத்திலே யுத்தம்‌ நடத்தும்‌ 
இளவரசர்‌ அருள்மொழிவர்மரைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ சொல்லக்‌ கூடுமா? கிரஹங்களும்‌ 
நட்சத்திரங்களும்‌ அவரைப்‌ பற்றி என்ன சொல்லுகின்றன?" 


"தம்பி! கப்பலில்‌ பிரயாணம்‌ செய்வோர்‌ திசையறிவதற்கு ஒரு காந்தக்‌ கருவியை 
உபயோகிக்கிறார்கள்‌. கலங்கரைவிளக்கங்களும்‌ உபயோகப்படுகின்றன. ஆனால்‌ 
இவற்றையெல்லாம்விட, நடுக்கடலில்‌ கப்பல்‌ விடும்‌ மாலுமிகளுக்கு உறுதுணையாயிருப்பது எது 
தெரியுமா? வடதிசையில்‌ அடிவானத்தில்‌ உள்ள துருவ நட்சத்திரந்தான்‌. மற்ற நட்சத்திரங்கள்‌ - 
கிரஹங்கள்‌ எல்லாம்‌ இடம்பெயர்ந்து போய்க்‌ கொண்டேயிருக்கும்‌. ஸப்தரிஷி மண்டலமும்‌ 
திசைமாறிப்‌ பிரயாணம்‌ செய்யும்‌. ஆனால்‌ துருவ நட்சத்திரம்‌ மட்டும்‌ இடத்தைவிட்டு அசையாமல்‌ 
இருந்த இடத்திலேயே இருக்கும்‌. அந்தத்‌ துருவ நட்சத்திரத்தைப்‌ போன்றவர்‌ சுந்தர சோழ 
சக்கரவர்த்தியின்‌ கடைக்குட்டிப்‌ புதல்வரான இளவரசர்‌ அருள்மொழிவர்மர்‌. எதற்கும்‌ 
நிலைகலங்காத திட சித்தமுடையவர்‌. தியாகம்‌, ஒழுக்கம்‌ முதலிய குணங்களில்‌ போலவே 
வீரபுருஷத்திலும்‌ சிறந்தவர்‌. கல்வியறிவைப்‌ போலவே உலக அறிவும்‌ படைத்தவர்‌. பார்த்தாலே 
பசி தீரும்‌ என்று சொல்லக்‌ கூடிய பால்வடியும்‌ களைமுகம்‌ படைத்தவர்‌; அதிர்ஷ்ட தேவதையின்‌ 
செல்வப்‌ புதல்வர்‌. மாலுமிகள்‌ துருவ நட்சத்திரத்தைக்‌ குறிகொள்வது போல்‌, வாழ்க்கைக்‌ 
கடலில்‌ இறங்கும்‌ உன்‌ போன்ற வாலிபர்கள்‌ அருள்மொழிவர்மரைக்‌ குறியாக வைத்து 
க்கொள்வது மிக்க பலன்‌ அளிக்கும்‌." 


"அப்பப்பா! இளவரசர்‌ அருள்மொழிவர்மரைப்‌ பற்றி எவ்வளவெல்லாம்‌ சொல்கிறீர்கள்‌? 
காதலனைக்‌ காதலி வர்ணிப்பது போல்‌ அல்லவா வர்ணிக்கிறீர்கள்‌?"' 


"தம்பி! காவிரி தீரத்திலுள்ள சோழ நாட்டில்‌ யாரைக்‌ கேட்டாலும்‌ என்னைப்‌ 
போலத்தான்‌ சொல்வான்‌." 


"மிக்க வந்தனம்‌ ஜோதிடரே! சமயம்‌ நேர்ந்தால்‌ உங்கள்‌ புத்திமதியின்படியே 
நடப்பேன்‌." 


"உன்னுடைய அதிர்ஷ்டக்‌ கிரகமும்‌ உச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று அறிந்து தான்‌ 
சொன்னேன்‌." 


76 


"போய்‌ வருகிறேன்‌ ஜோதிடரே. என்‌ மனமார்ந்த வந்தனத்துடன்‌ என்னால்‌ இயன்ற 
பொன்‌ தனமும்‌ கொஞ்சம்‌ சமர்ப்பிக்கிறேன்‌; தயவு செய்து பெற்றுக்‌ கொள்ள வேணும்‌." 


இவ்விதம்‌ கூறி, ஐந்து கழஞ்சு பொன்‌ நாணயங்களை வந்தியத்தேவன்‌ சமர்ப்பித்தான்‌. 


"வாணர்‌ குலத்தின்‌ கொடைத்தன்மை இன்னமும்‌ போகவில்லை!" என்று சொல்லிக்‌ 
கொண்டு ஜோதிடர்‌ பொன்னை எடுத்து கொண்டார்‌. 


பதினான்காம்‌ அத்தியாயம்‌ 
ஆற்றங்கரை முதலை 


குடந்தை நகரிலிருந்து தஞ்சாவூர்‌ செல்வோர்‌ அந்தக்‌ காலத்தில்‌ 
அரிசலாற்றங்கரையோடாவது காவேரிக்‌ கரையின்‌ மேலாவது சென்று, திருவையாற்றை 
அடைவார்கள்‌. அங்கிருந்து தெற்கே திரும்பித்‌ தஞ்சாவூர்‌ போவார்கள்‌. வழியிலுள்ள 
குடமுருட்டி, வெட்டாறு, வெண்ணாறு, வடவாறு நதிகளைத்‌ தாண்ட அங்கே தான்‌ வசதியான 
துறைகள்‌ இருந்தன. 


குடந்தையிலிருந்து புறப்பட்ட வல்லவரையன்‌, முதலில்‌ அரிசிலாற்றங்கரையை 
நோக்கிச்‌ சென்றான்‌. வழியில்‌ அவன்‌ பார்த்த காட்சிகள்‌ எல்லாம்‌ சோழ நாட்டைக்‌ குறித்து 
அவன்‌ கேள்விப்பட்டிருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமாகவே அவனைப்‌ பிரமிக்கச்‌ செய்தன. எந்த 
இனிய காட்சியையும்‌ முதல்‌ முறை பார்க்கும்போது அதன்‌ இனிமை மிகுந்து தோன்றுமல்லவா? 
பசும்பயிர்‌ வயல்களும்‌, இஞ்சி மஞ்சள்‌ கொல்லைகளும்‌, கரும்பு வாழைத்‌ தோட்டங்களும்‌, 
தென்னை, கமுகுத்‌ தோப்புகளும்‌, வாவிகளும்‌, ஓடைகளும்‌, குளங்களும்‌, வாய்க்கால்களும்‌ மாறி 
மாறி வந்து கொண்டேயிருந்தன. ஓடைகளில்‌ அல்லியும்‌ குவளையும்‌ காடாகப்‌ பூத்துக்‌ கிடந்தன. 
குளங்களில்‌ செந்தாமரையும்‌ வெண்தாமரையும்‌ நீலோத்பவமும்‌ செங்கழுநீரும்‌ கண்கொள்ளாக்‌ 
காட்சியளித்தன. வெண்ணிறக்‌ கொக்குகள்‌ மந்தை மந்தையாகப்‌ பறந்தன. செங்கால்‌ நாரைகள்‌ 
ஒற்றைக்காலில்‌ நின்று தவம்‌ செய்தன. மடைகளின்‌ வழியாகத்‌ தண்ணீர்‌ குபுகுபு என்று பாய்ந்தது. 
நல்ல உரமும்‌ தழை எருவும்‌ போட்டுப்‌ போட்டுக்‌ கன்னங்கரேலென்றிருந்த கழனிகளின்‌ சேற்றை 
உழவர்கள்‌ மேலும்‌ ஆழமாக உழுது பண்படுத்தினார்கள்‌. பண்பட்ட வயல்களில்‌ பெண்கள்‌ நடவு 
நட்டார்கள்‌. நடவு செய்து கொண்டே, இனிய கிராமிய பாடல்களைப்‌ பாடினார்கள்‌. கரும்புத்‌ 
தோட்டங்களின்‌ பக்கத்தில்‌ கரும்பு ஆலைகள்‌ அமைத்திருந்தார்கள்‌.சென்ற ஆண்டில்‌ பயிரிட்ட 
முற்றிய கருப்பங்கழிகளை வெட்டி அந்தக்‌ கரும்பு ஆலைகளில்‌ கொடுத்துச்‌ சாறு பிழிந்தார்கள்‌. 
கரும்புச்‌ சாற்றின்‌ மணமும்‌, வெல்லம்‌ காய்ச்சும்‌ மணமும்‌ சேர்ந்து கலந்து வந்து மூக்கைத்‌ 
தொளைத்தன. 


தென்னந்தோப்புகளின்‌ மத்தியில்‌ கீற்று ஓலைகள்‌ வேயப்பட்ட குடிசைகளும்‌ ஓட்டு 
வீடுகளும்‌ இருந்தன. கிராமங்களில்‌ வீட்டு வாசலைச்‌ சுத்தமாக மெழுகிப்‌ பெருக்கித்‌ தரையைக்‌ 
கண்ணாடி போல்‌ வைத்திருந்தார்கள்‌. சில வீடுகளின்‌ வாசல்களில்‌ நெல்‌ உலரப்‌ 
போட்டிருந்தார்கள்‌. அந்த நெல்லைக்‌ கோழிகள்‌ வந்து கொத்தித்‌ தின்றுவிட்டு, 
"கொக்கரக்கோ!" என்று கத்திக்‌ கொண்டு திரும்பிப்‌ போயின. நெல்லைக்‌ காவல்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்த பெண்‌ குழந்தைகள்‌ அக்கோழிகளை விரட்டி அடிக்கவில்லை. "கோழி அப்படி 
எவ்வளவு நெல்லைத்‌ தின்றுவிடப்‌ போகிறது?" என்று அலட்சியத்துடன்‌ அக்குழந்தைகள்‌ 
சோழியும்‌ பல்லாங்குழியும்‌ ஆடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. குடிசைகளின்‌ கூரைகளின்‌ வழியாக 
அடுப்புப்‌ புகை மேலே வந்து கொண்டிருந்தது. அடுப்புப்‌ புகையுடன்‌ நெல்லைப்‌ புழுக்கும்‌ 
மணமும்‌, கம்பு வறுக்கும்‌ மணமும்‌, இறைச்சி வதக்கும்‌ நாற்றமும்‌ கலந்து வந்தன. அக்காலத்தில்‌ 
போர்‌ வீரர்கள்‌ பெரும்பாலும்‌ மாமிசபட்சணிகளாகவே இருந்தார்கள்‌. வல்லவரையனும்‌ 
அப்படித்தான்‌; எனவே அந்த மணங்கள்‌ அவனுடைய நாவில்‌ ஜலம்‌ ஊறச்‌ செய்தன. 


14 


ஆங்காங்கே சாலை ஓரத்தில்‌ கொல்லர்‌ உலைக்களங்கள்‌ இருந்தன. உலைகளில்‌ 
நெருப்புத்‌ தணல்‌ தகதகவென்று ஜொலித்தது. இரும்பைப்‌ பட்டறையில்‌ வைத்து அடிக்கும்‌ 
சத்தம்‌ 'டணார்‌, டணார்‌' என்று கேட்டது. அந்த உலைக்‌ களங்களில்‌ குடியானவர்களுக்கு 
வேண்டிய ஏர்க்கொழு, மண்வெட்டி, கடப்பாரை முதலியவற்றுடன்‌, கத்திகள்‌, கேடயங்கள்‌, 
வேல்கள்‌, ஈட்டிகள்‌ முதலியன குப்பல்‌ குப்பலாகக்‌ கிடந்தன. அவற்றை வாங்கிக்‌ கொண்டு 
போகக்‌ குடியானவர்களும்‌ போர்‌ வீரர்களும்‌ போட்டி போட்டுக்‌ கொண்டு காத்திருந்தார்கள்‌. 


சிறிய கிராமங்களிலும்‌ சின்னஞ்சிறு கோவில்கள்‌ காட்சி அளித்தன. கோவிலுக்குள்ளே 
சேமக்கலம்‌ அடிக்கும்‌ சத்தமும்‌, நகரா முழங்கும்‌ சத்தமும்‌, மந்திரகோஷமும்‌, தேவாரப்‌ 
பண்பாடலும்‌ எழுந்தன. மாரியம்மன்‌ முதலிய கிராம தேவதைகளை மஞ்சத்தில்‌ எழுந்தருளப்‌ 
பண்ணிக்‌ கொண்டு பூசாரிகள்‌ கரகம்‌ எடூத்து ஆடிக்‌ கொண்டும்‌ உடுக்கு அடித்துக்‌ கொண்டும்‌ 
வந்து நெல்‌ காணிக்கை தண்டினார்கள்‌. கழுத்தில்‌ மணி கட்டிய மாடுகளைச்‌ சிறுவர்கள்‌ 
மேய்ப்பதற்கு ஓட்டிப்‌ போனார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ புல்லாங்குழல்‌ வாசித்தார்கள்‌! 


குடியானவர்கள்‌ வயலில்‌ வேலை செய்த அலுப்புத்‌ தீர மரத்தடியில்‌ உட்கார்ந்து 
இளைப்பாநினார்கள்‌. அப்போது செம்மறியாடுகளைச்‌ சண்டைக்கு ஏவிவிட்டு அவர்கள்‌ 
வேடிக்கை பார்த்தார்கள்‌. வீட்டுக்‌ கூரைகளின்‌ மேல்‌ பெண்‌ மயில்கள்‌ உட்கார்ந்து கூவ, அதைக்‌ 
கேட்டு ஆண்‌ மயில்கள்‌ தோகையைத்‌ தூக்க முடியாமல்‌ தூக்கிக்‌ கொண்டு ஜிவ்வென்று பறந்து 
போய்‌ அப்பெண்‌ மயில்களுக்கு பக்கத்தில்‌ அமர்ந்தன. புறாக்கள்‌ அழகிய கழுத்தை அசைத்துக்‌ 
கொண்டு அங்குமிங்கும்‌ சுற்றின. பாவம்‌! கூண்டுகளில்‌ அடைபட்ட கிளிகளும்‌ மைனாக்களும்‌ 
சோக கீதங்கள்‌ இசைத்தன. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம்‌ பார்த்துக்‌ களித்துக்‌ 
கொண்டு வந்தியத்தேவன்‌ குதிரையை மெல்ல செலுத்திக்‌ கொண்டு சென்றான்‌. 


அவனுடைய கண்களுக்கு நிறைய வேலை இருந்தது. மனமும்‌ இந்தப்‌ பல்வேறு 
காட்சிகளைப்‌ பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஆயினும்‌ அவன்‌ உள்மனத்திலே இலேசாகப்‌ 
பனியினால்‌ மூடுண்டது போல்‌, ஒரு பெண்ணின்‌ முகம்‌ தெரிந்து கொண்டேயிருந்தது. ஆகா! 
அந்தப்‌ பெண்‌ அவளுடைய செவ்விதழ்களைத்‌ திறந்து தன்னுடன்‌ சில வார்த்தை பேசியிருக்கக்‌ 
கூடாதா? பேசியிருந்தால்‌ அவளுக்கு என்ன நஷ்டமாகியிருக்கும்‌? அந்தப்‌ பெண்‌ 
யாராயிருக்கும்‌? யாராயிருந்தாலும்‌ கொஞ்சம்‌ மரியாதை என்பது வேண்டாமா? என்னைப்‌ 
பார்த்தால்‌ அவ்வளவு அலட்சியம்‌ செய்வதற்குரியவனாகவா தோன்றுகிறது? அந்தப்‌ பெண்‌ யார்‌ 
என்பதைச்‌ சொல்லாமலே அந்தச்‌ சோதிடக்‌ கிழவன்‌ ஏமாற்றிவிட்டார்‌ அல்லவா! அவர்‌ 
கெட்டிக்காரர்‌; அசாத்தியக்‌ கெட்டிக்காரர்‌. பிறருடைய மனத்தை எப்படி ஆழம்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறார்‌? எவ்வளவு உலக அனுபவத்துடன்‌ வார்த்தை சொல்லுகிறார்‌? முக்கியமான விஷயம்‌ 
ஒன்றும்‌ அவர்‌ சொல்லவில்லைதான்‌! இராஜாங்க சம்பந்தமான பேச்சுக்களில்‌ அவர்‌ மிகவும்‌ 
ஜாக்கிரதையாக எதுவும்‌ சொல்லாமல்‌ தப்பித்துக்‌ கொண்டார்‌. அல்லது எல்லோருக்கும்‌ 
தெரிந்ததையே விகசித சாதுரியத்துடனே சொல்லிச்‌ சமாளித்துக்‌ கொண்டார்‌. ஆனாலும்‌ 
தன்னுடைய அதிர்ஷ்ட கிரகங்கள்‌ உச்சத்துக்கு வந்திருப்பதாக நல்ல வார்த்தை சொன்னார்‌ 
அல்லவா? குடந்தை ஜோதிடர்‌ நன்றாயிருக்கட்டும்‌... 


இவ்வாறெல்லாம்‌ சிந்தித்துக்‌ கொண்டு வந்தியத்தேவன்‌ சென்றான்‌. அவ்வப்போது 
எதிர்ப்பட்ட காட்சிகள்‌ இடையிடையே அவனைச்‌ சிந்தனை உலகத்திலிருந்து இவ்வுலகத்துக்கு 
இழுத்தன. கடைசியில்‌ அரிசிலாற்றங்‌ கரையை அடைந்தான்‌. சிறிது தூரம்‌ ஆற்றங்‌ கரையோடு 
சென்றதும்‌, பெண்களின்‌ கைவளை குலுங்கும்‌ சத்தமும்‌, கலகலவென்று சிரிக்கும்‌ ஒலியும்‌ 
கேட்டன. அவர்கள்‌ இருக்குமிடம்‌ தெரியாமல்‌ அரிசிலாற்றங்‌ கரையில்‌ அடர்ந்து வளர்ந்திருந்த 
மரங்கள்‌ மறைத்துக்‌ கொண்டிருந்தன. எங்கிருந்து அப்பெண்களின்‌ குரல்‌ ஒலி வருகிறது என்று 
கண்டுபிடிக்க வந்தியத்தேவன்‌ ஆற்றங்கரை ஓரத்தை உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டே சென்றான்‌. 


திடீரென்று, "ஐயோ! ஐயோ! முதலை! முதலை! பயமாயிருக்கிறதே!" என்ற அபயக்‌ 
குரலையும்‌ கேட்டான்‌. குரல்‌ வந்த திசையை நோக்கிக்‌ குதிரையைத்‌ தட்டி விட்டான்‌. அந்தப்‌ 


78 


பெண்கள்‌ இருந்த இடம்‌ இரு மரங்களின்‌ இடைவெளி வழியாக அவனுக்குத்‌ தெரிந்தது. 
அவர்களில்‌ பலருடைய முகங்களில்‌ பீதி குடிகொண்டிருந்தது. அதிசயம்‌! அதிசயம்‌! அவர்களிலே 
இருவர்‌ ஜோதிடர்‌ வீட்டிற்குள்ளே வந்தியத்தேவன்‌ பிரவேசித்ததும்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றவர்கள்தான்‌. இதையெல்லாம்‌ நொடி நேரத்தில்‌ வந்தியத்தேவன்‌ பார்த்துத்‌ தெரிந்து 
கொண்டான்‌. அதை மட்டுமா பார்த்தான்‌? ஓர்‌ அடர்ந்த நிழல்‌ தரும்‌ பெரிய மரத்தின்‌ அடியில்‌, 
வேரோடு வேராக, பாதி தரையிலும்‌ பாதி தண்ணீரிலுமாக ஒரு பயங்கரமான முதலை வாயைப்‌ 
பிளந்து கொண்டிருந்தது. சமீபத்திலேதான்‌ கொள்ளிட நதியில்‌ ஒரு கொடூரமான முதலை 
வாயைப்‌ பிளந்து கொண்டு வந்ததை வந்தியத்தேவன்‌ பார்த்திருந்தான்‌. முதலை எவ்வளவு 
பயங்கரமான பிராணி என்பதையும்‌ கேட்டிருந்தான்‌. ஆகவே இந்த முதலையைப்‌ பார்த்ததும்‌ 
அவன்‌ உள்ளம்‌ கலங்கி, உடல்‌ பதறிப்‌ போனான்‌. ஏனெனில்‌, அந்த முதலை சற்றுமுன்‌ 
கலகலவென்று சிரித்துக்‌ கொண்டிருந்த பெண்களுக்கு வெகு சமீபத்தில்‌ இருந்தது. வாயைப்‌ 
பிளந்து கொண்டு, கோரமான பற்களைக்‌ காட்டிக்‌ கொண்டு, பயங்கர வடிவத்துடன்‌ இருந்தது. 
முதலை இன்னும்‌ ஒரு பாய்ச்சல்‌ பாய வேண்டியதுதான்‌. அந்தப்‌ பெண்களின்‌ கதி அதோகதியாகி 
விடும்‌! அந்தப்‌ பெண்களோ, பின்னால்‌ அடர்த்தியாயிருந்த மரங்களினால்‌ தப்பி ஓடுவதற்கும்‌ 
முடியாத நிலையில்‌ இருந்தார்கள்‌. 


வந்தியத்தேவனுடைய உள்ளம்‌ எவ்வளவு குழம்பியிருந்தாலும்‌ அவன்‌ உறுதி அணுவளவும்‌ 
குன்றவில்லை. தான்‌ செய்ய வேண்டியது என்னவென்பதைப்‌ பற்றியும்‌ அவன்‌ ஒரு கணத்துக்கு 
மேல்‌ சிந்திக்கவில்லை. கையிலிருந்த வேலைக்‌ குறி பார்த்து ஒரே வீச்சாக வீசி எறிந்தான்‌. வேல்‌ 
முதலையின்‌ கெட்டியான முதுகில்‌ பாய்ந்து சிறிது உள்ளேயும்‌ சென்று செங்குத்தாக நின்றது. 
உடனே நமது வீரன்‌ உடைவாளை உருவிக்‌ கொண்டு முதலையை ஒரேயடியாக வேலை தீர்த்து 
விடுவது என்ற உறுதியுடன்‌ பாய்ந்து ஓடி வந்தான்‌. 


முன்போலவே, அந்தச்‌ சமயத்தில்‌ அப்பெண்கள்‌ கலகலவென்று சிரிக்கும்‌ சத்தம்‌ 
கேட்டது. வந்தியத்தேவன்‌ காதுக்கு அது நாராசமாயிருந்தது. இத்தகைய அபாயகரமான 
வேளையில்‌ எதற்காக அவர்கள்‌ சிரிக்கிறார்கள்‌? பாய்ந்து ஓடி வந்தவன்‌ ஒரு கணம்‌ திகைத்து 
நின்றான்‌. அப்பெண்களின்‌ முகங்களைப்‌ பார்த்தான்‌. பயமோ பீதியோ அம்முகங்களில்‌ அவன்‌ 
காணவில்லை. அதற்கு மாறாகப்‌ பரிகாசச்‌ சிரிப்பின்‌ அறிகுறிகளையே கண்டான்‌. 


சற்றுமுன்‌, "ஐயோ ஐயோ!" என்று கத்தியவர்கள்‌ அவர்கள்தான்‌ என்றே நம்ப 
முடியவில்லை. 


அவர்களில்‌ ஒருத்தி... ஜோதிடர்‌ வீட்டில்‌ தான்‌ பார்த்த பெண்‌ - கம்பீரமான இனிய 
குரலில்‌, "பெண்களே! சும்மா இருங்கள்‌, எதற்காகச்‌ சிரிக்கிறீர்கள்‌?" என்று அதட்டும்‌ குரலில்‌ 
கூறியது கனவில்‌ கேட்பது போல அவன்‌ காதில்‌ விழுந்தது. 


முதலையண்டை பாய்ந்து சென்றவன்‌ வாளை ஓங்கியவண்ணம்‌ தயங்கி நின்றான்‌. 
முதலையை உற்றுப்‌ பார்த்தான்‌; அந்தப்‌ பெண்களின்‌ முகங்களையும்‌ இன்னொரு தடவை உற்றுப்‌ 
பார்த்தான்‌. அவன்‌ உள்ளத்தை வெட்கி மருகச்‌ செய்த, உடலைக்‌ குன்றச்‌ செய்த, ஒரு சந்தேகம்‌ 
உதித்தது. இதற்குள்ளாக அந்தப்‌ பெண்மணி மற்றவர்களைப்‌ பிரிந்து முன்னால்‌ வந்தாள்‌. 
முதலைக்கு எதிர்ப்புறத்தில்‌ அதைக்‌ காப்பாற்றுகிறவளைப்‌ போல்‌ நின்றாள்‌. 


"ஐயா! தங்களுக்கு மிக்க வந்தனம்‌ தாங்கள்‌ வீணில்‌ சிரமப்பட வேண்டாம்‌!" என்றாள்‌. 


79 


பதினைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
வானதியின்‌ ஜாலம்‌ 


இளையபிராட்டி குந்தவைதேவியும்‌ கொடும்பாளூர்‌ இளவரசி வானதியும்‌ ரதத்தில்‌ 
ஏறிக்‌ குடந்தை நகரை நோக்கிச்‌ சென்றார்கள்‌ அல்லவா? அதன்‌ பிறகு படகில்‌ இருந்த 
பெண்கள்‌ என்ன பேசினார்கள்‌, என்ன செய்தார்கள்‌ என்பதை நாம்‌ சிறிது தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


"அடியே, தாரகை!, இந்தக்‌ கொடும்பாளூர்க்காரிக்கு வந்த யோகத்தைப்‌ பாரடி! அவள்‌ 
பேரில்‌ நம்‌ இளையபிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை?" என்றாள்‌ ஒருத்தி. 


"ஆசையுமில்லை, ஒன்றுமில்லையடி, வாரிணி! நாலு மாதமாக அந்தப்‌ பெண்‌ ஒரு மாதிரி 
கிறுக்குப்‌ பிடித்தவள்‌ போல்‌ இருக்கிறாள்‌. அடிக்கடி மயக்கம்‌ போட்டு விழுந்து 
தொலைக்கிறாள்‌. தாய்‌ தகப்பனார்‌ இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே 
என்று இளையபிராட்டிக்குக்‌ கவலை. அதனால்தான்‌, வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று 
கேட்கச்‌ சோதிடரிடம்‌ அழைத்துப்‌ போயிருக்கிறார்‌! ஏதாவது பேய்‌ பிசாசுகளின்‌ 
சேஷ்டையாயிருக்கலாம்‌ அல்லவா? அப்படியிருந்தால்‌ ஏதாவது மந்திரம்‌ கிந்திரம்‌ போட்டு ஓட்ட 
வேண்டும்‌ அல்லவா?" என்றாள்‌ தாரகை. 


"பேயுமில்லை, பிசாசுமில்லையடி! இவளை வந்து எந்தப்‌ பிசாசு பிடிக்கப்‌ போகிறது? 
இவளே நூறு பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே?" என்றாள்‌ வாரிணி. 


"வானதி மயக்கம்‌ போட்டு விழுவது கூடப்‌ பாசாங்குதானடி! இப்படியெல்லாம்‌ 
செய்தால்‌ மெதுவாக இளவரசரைத்‌ தன்‌ வலையில்‌ போட்டுக்‌ கொண்டு விடலாம்‌ என்று 
அவளுடைய எண்ணம்‌!" என்றாள்‌ இன்னொருத்தி. 


"நிரவதி சொல்லுவதுதான்‌ சரி! அது மட்டுமா! அன்றைக்கு தீபத்‌ தட்டைக்‌ கீழே 
போட்டாளே? அதுகூடத்‌ தன்னை அவர்‌ கவனிக்க வேண்டுமென்பதற்காகச்‌ செய்த 
காரியந்தான்‌! இரண்டு கையாலும்‌ ஏந்திக்‌ கொண்டிருந்த தட்டு அப்படித்‌ தவறி விழுந்து விடுமா? 
அல்லது நம்‌ இளவரசர்‌ என்ன புலியா, கரடியா, அவரைப்‌ பார்த்து இவள்‌ பயப்படுவதற்கு?" 
என்றாள்‌ வாரிணி. 


"உடனே மூர்ச்சை போட்டூ விழுந்து விட்டதாகப்‌ பாசாங்கு செய்தாளே? அதற்கு 
எவ்வளவு கெட்டிக்காரத்தனம்‌ வேண்டும்‌?" என்றாள்‌ நிரவதி. 


"அவள்‌ செய்த ஜாலத்தைக்‌ காட்டிலும்‌ அந்த ஜாலத்தில்‌ குந்தவைதேவியும்‌ இளவரசரும்‌ 
ஏமாந்து போனார்களே, அதுதான்‌ பெரிய வேடிக்கை!" என்றாள்‌ செந்திரு என்பவள்‌. 


"பொய்யும்‌ புனைசுருட்டூம்‌ ஜாலமும்‌ மாய்மாலமும்‌ செய்கிறவர்களுக்குத்தான்‌ இது 
காலம்‌!" என்றாள்‌ மந்தாகினி என்பவள்‌. 


"யுத்தத்துக்குப்‌ புறப்பட்டான பிறகு இளவரசர்‌, திரும்பி வந்து இந்த வானதியைப்‌ 
பார்த்துவிட்டுப்‌ போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்‌? அவளுடைய மாயாஜாலம்‌ எவ்வளவு 
தூரம்‌ பலித்து விட்டது பார்த்தாயா?" என்றாள்‌ வாரிணி. 


"அதெல்லாம்‌ ஒன்றுமில்லை; இளவரசர்‌ அவ்வளவு மேன்மையான குணமுள்ளவர்‌. ஒரு 
பெண்‌ மயக்கம்‌ போட்டு விழுந்து விட்டாள்‌ என்றால்‌, அவளைப்‌ பார்த்து விசாரியாமல்‌ 
போவாராடி? அதிலிருந்து நீ ஒன்றும்‌ அர்த்தம்‌ கற்பிக்க வேண்டாம்‌!" என்றாள்‌ தாரகை. 


60 


"இளவரசரைப்‌ பற்றி நீ சொல்வது உண்மைதான்‌. அவரைப்‌ போன்ற குணசாலி இந்த 
ஈரேழு பதினாலு உலகத்திலும்‌ வேறு யார்‌ இருக்க முடியும்‌? கதைகளிலும்‌ காவியங்களிலும்‌ 
கூடக்‌ கிடையாது; ஆனால்‌ நான்‌ சொல்கிறது வேறு. இவள்‌ - இந்த வானதி - மயக்கம்‌ போட்டு 
விழுந்தாளே, அது என்ன மயக்கம்‌ தெரியுமா? அதைக்‌ கேட்கக்‌ ஜோதிடரிடமே போயிருக்க 
வேண்டியதில்லை. என்னைக்‌ கேட்டிருந்தால்‌ நானே சொல்லியிருப்பேன்‌!" என்றாள்‌ வாரிணி. 


"அது என்ன மயக்கமடி? எங்களுக்குத்தான்‌ சொல்லேன்‌!" என்றாள்‌ செந்திரு. 


வாரிணி செந்திருவின்‌ காதோடு ஏதோ சொன்னாள்‌. "என்னடி இரகசியம்‌ சொன்னாள்‌? 
எங்களுக்குத்‌ தெரியக்‌ கூடாதா?" என்று நிரவதி கேட்டாள்‌. 


"அது சாதாரண மயக்கமில்லையாம்‌! மையல்‌ மயக்கமாம்‌!'' என்றாள்‌ செந்திரு. 


உடனே எல்லோரும்‌ கலகலவென்று சிரித்தார்கள்‌. அதைக்‌ கேட்டூ விட்டு நதிக்‌ கரை 
மரங்களில்‌ இருந்த பறவைகள்‌ சடசடவென்று இறக்கையை அடித்துக்‌ கொண்டு பறந்து 
சென்றன. 


"நம்‌ இளவரசர்‌ இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால்‌ மறுபடியும்‌ இவள்‌ மாயப்பொடி 
போடப்‌ பார்ப்பாள்‌. அதற்கு நாம்‌ இடங்கொடுத்துவிடாமல்‌ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌!" 
என்று சொன்னாள்‌ நிரவதி. 


"இளவரசர்‌ திரும்பி வருவதற்குள்‌ இந்த வானதி பைத்தியம்‌ பிடித்துப்‌ பிதற்ற 
ஆரம்பிக்காவிட்டால்‌ என்‌ பெயர்‌ தாரகை இல்லை; பெயரைத்‌ தாடகை என்று மாற்றி வைத்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌!" என்றாள்‌ தாரகை. 


"அது கிடக்கட்டுமடி! இளையபிராட்டி சொல்லிவிட்டுப்‌ போன காரியத்தை அவர்‌ 
வருவதற்குள்‌ செய்து வைக்க வேண்டாமா? வாங்களடி" என்றாள்‌ மந்தாகினி. 


பிறகு அப்பெண்களில்‌ இருவர்‌ படகின்‌ அடியில்‌ ஏற்கெனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு 
பலகையைப்‌ பெயர்த்து எடுத்தார்கள்‌. பெயர்க்கப்பட்ட இடத்தில்‌ நீளமான பெட்டி போல்‌ 
அமைந்த பள்ளத்தில்‌ ஒரு முதலை கிடந்தது! அதாவது செத்துப்போன முதலையின்‌ உடலைப்‌ 
பதப்படுத்தி உள்ளே பஞ்சும்‌ நாரும்‌ திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை. அதை எடுத்து 
வெளியில்‌ வைத்துக்‌ கொண்டார்கள்‌. படகைச்‌ சிறிது தூரம்‌ செலுத்திக்‌ கொண்டு சென்று, 
நதிக்கரை ஓரத்தில்‌ பெரிய பெரிய வேர்கள்‌ விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெருமரத்தின்‌ அருகில்‌ 
வந்தார்கள்‌. அம்மரத்தின்‌ ஓரத்தில்‌ அத்தோல்‌ முதலையை எடுத்து விட்டார்கள்‌.அது மர 
வேர்களிலே பாதியும்‌ நதி வெள்ளத்தில்‌ பாதியுமாகக்‌ கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலையைப்‌ 
போலவே பயங்கரமான தோற்றம்‌ அளித்தது. வெள்ளம்‌ அடித்துக்‌ கொண்டு போய்‌ விடாமல்‌ ஒரு 
சிறிய மணிக்‌ கயிற்றை அதன்‌ கால்‌ ஒன்றில்‌ கட்டி வேரோடு சேர்த்துப்‌ பிணைத்தார்கள்‌. கயிறு 
வெளியில்‌ தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுங்கியிருக்கும்படி கட்டினார்கள்‌. 


"ஏனடி, மந்தாகினி! எதற்காக இந்தப்‌ பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில்‌ கட்டி 
வைக்கச்‌ சொல்லியிருக்கிறார்‌ இளையபிராட்டி?" என்று தாரகை கேட்டாள்‌. 


"உனக்குத்‌ தெரியாதா? வானதி மிக்க பயந்தாங்கொள்ளியாயிருக்கிறாள்‌ அல்லவா? 
அவளுடைய பயத்தைப்‌ போக்கித்‌ தைரியசாலி ஆக்குவதற்குத்தான்‌!'' என்றாள்‌ மந்தாகினி. 


"எல்லாவற்றையும்‌ சேர்த்துப்‌ பார்த்தால்‌, வானதியை இளவரசருக்குக்‌ கலியாணம்‌ 
பண்ணி வைத்துவிட வேண்டும்‌ என்றே குந்தவைதேவி உத்தேசித்திருக்கிறார்‌ போலிருக்கிறது!" 
என்றாள்‌ நிரவதி. 


61 


"அப்படி ஏதாவது பேச்சு வந்தால்‌ நான்‌ இந்த வானதிக்கு விஷத்தைக்‌ கொடுத்துக்‌ 
கொன்று விடுகிறேன்‌. பார்த்துக்‌ கொண்டிரு!" என்றாள்‌ பொறாமைக்காரியான வாரிணி. 


"நீ இப்படியெல்லாம்‌ எரிச்சல்‌ அடைவதற்குக்‌ காரணமே இல்லை. மானிய கேடத்து 
இரட்டை மண்டலச்‌ சக்கரவர்த்தியும்‌ வேங்கி நாட்டின்‌ மன்னரும்‌ கலிங்க தேசத்து ராஜாவும்‌ 
வடக்கே வெகு தூரத்தில்‌ உள்ள கன்னோசி சக்கரவர்த்தியும்‌ கூட நம்‌ இளவரசருக்குப்‌ பெண்‌ 
கொடுக்கக்‌ காத்திருக்கிறார்களாம்‌! அப்படியிருக்க இந்தக்‌ கொடும்பாளூர்‌ வானதியை யாரடி 
இலட்சியம்‌ செய்யப்‌ போகிறார்கள்‌!" என்றாள்‌ மந்தாகினி. 


"நீ சொல்லுகிறபடி அந்த அரசர்கள்‌ காத்திருக்கலாமடி! ஆனால்‌ நம்‌ இளவரசருடைய 
விருப்பம்‌ அல்லவா முக்கியம்‌? இளவரசர்‌ 'நான்‌ எப்போதாவது கலியாணம்‌ செய்து கொண்டால்‌ 
தமிழகத்துப்‌ பெண்ணைத்தான்‌ மணந்து கொள்வேன்‌' என்று சொல்லிக்‌ கொண்டிருக்கிறாராம்‌! 
உங்களுக்கெல்லாம்‌ இது தெரியாதா?" என்றாள்‌ செந்திரு. 


"அப்படியானால்‌ மிகவும்‌ நல்லதாய்ப்‌ போயிற்று. நாம்‌ எல்லோரும்‌ சேர்ந்து 
தனித்தனியே நம்‌ கைவரிசையைக்‌ காட்ட வேண்டியதுதானே? இந்த வானதியினால்‌ முடிகிற 
காரியம்‌ நம்மால்‌ முடியாது போய்விடுமா? அவளிடம்‌ உள்ள மாயப்‌ பொடி நம்மிடமும்‌ இல்லையா, 
என்ன?" என்றாள்‌ தாரகை. 


இப்படியெல்லாம்‌ இந்தப்‌ பெண்கள்‌ பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி 
என்னவென்பதை நேயர்களுக்கு இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம்‌. 


பதினாறாம்‌ அத்தியாயம்‌ 
அருள்மொழிவர்மர்‌ 


இன்றைக்குச்‌ சுமார்‌ (1950ல்‌ எழுதப்பட்டது) 980 ஆண்டுகளுக்கு முன்னால்‌ கோ 
இராசகேசரிவர்மர்‌ பராந்தக சுந்தர சோழ மன்னர்‌ தென்னாட்டில்‌ இணையில்லாத 
சக்கரவர்த்தியாக விளங்கி வந்தார்‌. நம்‌ கதை நடக்கும்‌ காலத்துக்குப்‌ பன்னிரண்டு 
ஆண்டுகளுக்கு முன்பு இவர்‌ சிங்காசனம்‌ ஏறினார்‌. சென்ற நூறாண்டுகளாகச்‌ சோழர்களின்‌ கை 
நாளுக்கு நாள்‌ வலுத்து வந்தது. சோழ சாம்ராஜ்யம்‌ நாலா திசையிலும்‌ பரவி வந்தது. எனினும்‌ 
சுந்தர சோழர்‌ பட்டத்துக்கு வந்த சமயத்தில்‌ தெற்கேயும்‌ வடக்கேயும்‌ விரோதிகள்‌ 
வலுப்பெற்றிருந்தார்கள்‌. சுந்தர சோழருக்கு முன்னால்‌ அரசு புரிந்த கண்டராதித்தர்‌ சிவ 
பக்தியில்‌ திளைத்துச்‌ 'சிவஞான கண்டராதித்தர்‌' என்று புகழ்பெற்றவர்‌. அவர்‌ இராஜ்யத்தை 
விஸ்தரிப்பதில்‌ அவ்வளவாகச்‌ சிரத்தை கொள்ளவில்லை. கண்டராதித்தருக்குப்‌ பிறகு பட்டத்து 
க்கு வந்த அவருடைய சகோதரர்‌ அரிஞ்சயர்‌ ஓர்‌ ஆண்டு காலந்தான்‌ சிம்மாசனத்தில்‌ இருந்தார்‌. 
அவர்‌ தொண்டை நாட்டிலுள்ள 'ஆற்றூரில்‌ துஞ்சிய' பின்னர்‌, அவருடைய புதல்வர்‌ பராந்தக 
சுந்தர சோழர்‌ தஞ்சைச்‌ சிம்மாசனம்‌ ஏறினார்‌. 


பேரரசர்‌ ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லாச்‌ சிறந்த அம்சங்களும்‌ சுந்தர சோழ 
சக்கரவர்த்தியிடம்‌ பொருந்தியிருந்தன. போர்‌ ஆற்றல்‌ மிக்க சுந்தர சோழர்‌ தம்‌ ஆட்சியின்‌ 
ஆரம்பத்திலேயே தென்‌ திசைக்குப்‌ படையெடுத்துச்‌ சென்றார்‌. சேவூர்‌ என்னுமிடத்தில்‌ சோழ 
சைன்யத்துக்கும்‌ பாண்டிய சைன்யத்துக்கும்‌ பெரும்‌ போர்‌ நடைபெற்றது. அச்சமயம்‌ மதுரை 
மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்குத்‌ துணை செய்வதற்காகச்‌ சிங்கள நாட்டு அரசன்‌ மகிந்தன்‌ 
ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தான்‌. சோழர்களின்‌ மாபெரும்‌ வீர சைன்யம்‌ 
பாண்டியர்களுடைய சேனையையும்‌ சிங்கள நாட்டுப்‌ படையையும்‌ சேவூரில்‌ முறியடித்தது. 
வீரபாண்டியன்‌ படையிழந்து, முடியிழந்து, துணையிழந்து, உயிரை மட்டும்‌ காப்பாற்றிக்‌ கொண்டு 


62 


போர்க்களத்திலிருந்து ஓடித்‌ தப்பித்தான்‌. பாலை நிலப்‌ பகுதியொன்றின்‌ நடுவில்‌ இருந்த 
மலைக்‌ குகையில்‌ ஒளிந்து கொண்டு காலங்கழிக்கலானான்‌. சேவூர்ப்‌ போரில்‌ ஈழத்துப்‌ படை 
அநேகமாக நிர்மூலமாகி விட்டது. எஞ்சிய வீரர்கள்‌ சிலர்‌ போர்க்களத்தில்‌ புகழையும்‌ 
வீரத்தையும்‌ உதிர்த்துவிட்டு, உயிரை மட்டும்‌ கைக்கொண்டு ஈழநாட்டுக்கு ஓடிச்‌ சென்றார்கள்‌. 


இவ்விதம்‌ பாண்டியர்களுக்கும்‌ சோழர்களுக்கும்‌ நடக்கும்‌ போர்களில்‌ சிங்கள 
மன்னர்கள்‌ தலையிட்டுப்‌ பாண்டியர்க்கு உதவிப்‌ படை அனுப்புவது சில காலமாக வழக்கமாய்ப்‌ 
போயிருந்தது. இந்த வழக்கத்தை அடியோடு ஒழித்து விடச்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தி 
விரும்பினார்‌. ஆகையினால்‌ சோழ சைன்யம்‌ ஒன்றை இலங்கைக்கு அனுப்பிச்‌ சிங்கள 
மன்னர்களுக்குப்‌ புத்தி கற்பிக்க எண்ணினார்‌. கொடும்பாளூர்ச்‌ சிற்றரசர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த 
பராந்தகன்‌ சிறிய வேளான்‌ என்னும்‌ தளபதியின்‌ தலைமையில்‌ ஒரு பெரும்‌ படையைச்‌ 
சிங்களத்துக்கு அனுப்பினார்‌. துரதிர்ஷ்டவசமாக சோழர்‌ படை சிங்களத்துக்கு ஒரே தடவையில்‌ 
போய்ச்‌ சேரவில்லை. அதற்குத்‌ தேவையான கப்பல்‌ வசதிகள்‌ இல்லை. முதல்‌ தடவை சென்ற 
சேனை முன்‌ யோசனையின்றித்‌ துணிந்து முன்னேறத்‌ தொடங்கியது. மகிந்தராஜனுடைய 
தளபதி ஸேனா என்பவனின்‌ தலைமையில்‌ சிங்களப்‌ படை எதிர்பாராதவிதத்தில்‌ வந்து சோழப்‌ 
படையின்‌ பகுதியை வளைத்துக்‌ கொண்டது. பயங்கரமான பெரும்‌ போர்‌ நடந்தது. அதில்‌ சோழ 
சேனாதிபதியான பராந்தகன்‌, சிறிய வேளான்‌ தன்‌ வீரப்‌ புகழை நிலைநிறுத்திவிட்டு 
இன்னுயிரைத்‌ துறந்தான்‌! "ஈழத்துப்‌ பட்ட பராந்தகன்‌ சிறிய வேளான்‌' என்று சரித்திரக்‌ 
கல்வெட்டுக்களில்‌ பெயர்‌ பெற்றான்‌. 


இந்த செய்தியானது பாலைவனத்தில்‌ மலைக்‌ குகையில்‌ ஒளிந்து கொண்டிருந்த 
வீரபாண்டியனுக்கு எட்டியதும்‌ அம்மன்னன்‌ மீண்டும்‌ துணிவு கொண்டு வெளிவந்தான்‌. மறுபடியும்‌ 
பெருஞ்‌ சேனை திரட்டிப்‌ போரிட்டான்‌. இம்முறை பாண்டிய சேனை அதோகதி அடைந்ததுடன்‌, 
வீரபாண்டியனும்‌ உயிர்‌ துறக்க நேர்ந்தது. இந்தப்‌ போரில்‌ சுந்தர சோழரின்‌ முதற்‌ குமாரர்‌ 
ஆதித்த கரிகாலர்‌ முன்னணியில்‌ நின்று பராக்கிரமச்‌ செயல்கள்‌ புரிந்தார்‌; 'வீரபாண்டியன்‌ தலை 
கொண்ட கோப்பரகேசரி' என்ற பட்டத்தையும்‌ அடைந்தார்‌. 


எனினும்‌, சிங்கள மன்னன்‌ மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம்‌ கற்பிக்க வேண்டும்‌ என்ற 
விருப்பம்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு மட்டுமல்ல, சோழ நாட்டுத்‌ தளபதிகள்‌, சாமந்தகர்கள்‌, 
சேனா வீரர்கள்‌ எல்லாருடைய மனத்திலும்‌ குடிக்கொண்டிருந்தது. படையெடுத்துச்‌ செல்ல ஒரு 
பெரிய சைன்யமும்‌ ஆயத்தமாயிற்று. அதற்குத்‌ தலைமைவகித்துச்‌ செல்வது யார்‌ என்னும்‌ கேள்வி 
எழுந்தது. சுந்தர சோழரின்‌ மூத்த புதல்வர்‌ - பட்டத்து இளவரசராகிய ஆதித்த கரிகாலர்‌, 
அச்சமயம்‌ வடதிசைக்குச்‌ சென்றிருந்தார்‌. திருமுனைப்பாடி நாட்டிலும்‌ தொண்டை 
மண்டலத்திலும்‌ சில நாளாக ஆதிக்கம்‌ செலுத்தி வந்த இரட்டை மண்டலப்‌ படைகளை 
(ராஷ்டிரகூடர்களை) முறியடித்து விரட்டி விட்டுப்‌ புராதனமான காஞ்சி நகரைத்‌ தமது 
வாசஸ்தலமாகச்‌ செய்து கொண்டிருந்தார்‌. மேலும்‌ வடதிசையில்‌ படையெடுத்துச்‌ செல்லுவதற்கு 
ஆயத்தமும்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 


இந்நிலைமையில்‌, ஈழமண்டலப்‌ படைக்குத்‌ தலைமை வகித்துச்‌ செல்லச்‌ சோழ 
நாட்டின்‌ மற்றத்‌ தளபதிகளுக்குள்ளே பெரும்‌ போட்டி ஏற்பட்டது. போட்டியிலிருந்து 
பொறாமையும்‌ புறங்கூறலும்‌ எழுந்தன. பழந்தமிழ்நாட்டில்‌ போருக்குப்‌ போகாமல்‌ தப்பித்துக்‌ 
கொள்ள விரும்பியவரைக்‌ காண்பது மிக அருமை. போர்க்களத்துக்குச்‌ செல்வது யார்‌ 
என்பதிலேதான்‌ போட்டி உண்டாகும்‌. அதிலிருந்து சில சமயம்‌ பொறாமையும்‌ விரோதமும்‌ 
வளருவதுண்டு. 


ஈழநாட்டுக்குச்‌ சென்று மகிந்தனைப்‌ பழிக்குப்‌ பழி வாங்கிச்‌ சோழரின்‌ வீரப்புகழை 
நிலைநாட்டுவது யார்‌ என்பது பற்றி இச்சமயம்‌ சோழ நாட்டுத்‌ தலைவர்களிடையிலே போட்டி 
மூண்டது. இந்தப்‌ போட்டியை அடியோடு நீக்கி அனைவரையும்‌ சமாதானப்படுத்தும்படியாகச்‌ 
சுந்தர சோழ மன்னரின்‌ இளம்‌ புதல்வர்‌ அருள்மொழிவர்மர்‌ முன்வந்தார்‌. 


83 


"அப்பா! பழையாறை அரண்மனையில்‌ அத்தைகளுக்கும்‌ பாட்டிகளுக்குமிடையில்‌ 
இத்தனை நாள்‌ நான்‌ செல்லப்பிள்ளையாக வளர்ந்தது போதும்‌. தென்‌ திசைச்‌ சைன்யத்துக்கு 
மாதண்ட நாயகனாக என்னை நியமனம்‌ செய்யுங்கள்‌. ஈழப்‌ போருக்குத்‌ தலைமை வகித்து நடத்த 
நானே இலங்கை சென்று வருகிறேன்‌!" என்றார்‌ இளங்கோ அருள்மொழிவர்மர்‌. 


அருள்மொழிவர்மருக்கு அப்போது பிராயம்‌ பத்தொன்பதுதான்‌. அவர்‌ சுந்தர சோழரின்‌ 
கடைக்குட்டிச்‌ செல்வப்‌ புதல்வர்‌; பழையாறை அரண்மனைகளில்‌ வாழ்ந்த 
ராணிமார்களுக்கெல்லாம்‌ செல்லக்‌ குழந்தை; சோழ நாட்டுக்கே அவர்‌ செல்லப்பிள்ளை. சுந்தர 
சோழ மன்னர்‌ நல்ல அழகிய தோற்றம்‌ வாய்ந்தவர்‌. அவருடைய தந்தை அரிஞ்சயர்‌, சோழ 
குலத்துக்கு எதிரிகளாக இருந்த வைதும்பராயர்‌ வம்சத்துப்‌ பெண்ணாகிய கலியாணியை 
அவளுடைய மேனி அழகைக்‌ கண்டு மோகித்து மணந்து கொண்டார்‌. அரிஞ்சயருக்கும்‌ 
கலியாணிக்கும்‌ பிறந்த சுந்தர சோழருக்குப்‌ பெற்றோர்கள்‌ வைத்த பெயர்‌ பராந்தகர்‌. 
அவருடைய தோற்றத்தின்‌ வனப்பைக்‌ கண்டு நாட்டாரும்‌ நகரத்தாரும்‌ "சுந்தர சோழர்‌" என்று 
அவரை அழைத்து வந்தார்கள்‌ அதுவே அனைவரும்‌ வழங்கும்‌ பெயராயிற்று. 


அத்தகையவருக்குப்‌ பிறந்த குழந்தைகள்‌ எல்லோருமே அழகில்‌ மிக்கவர்கள்தான்‌. 
ஆனால்‌ கடைசியில்‌ பிறந்த அருள்மொழிவர்மர்‌ அழகில்‌ அனைவரையும்‌ மிஞ்சி விட்டார்‌. 
அவருடைய முகத்தில்‌ பொலிந்த அழகு, மனித குலத்துக்கு உரியதாக மட்டும்‌ இல்லை; 
தெய்வீகத்தன்மை பொருந்தியதாக இருந்தது. அவர்‌ குழந்தையாக இருந்தபோது சோழ 
வம்சத்து ராணிமார்கள்‌ அவரை முத்தமிட்டு முத்தமிட்டுக்‌ கன்னம்‌ கனியச்‌ செய்து 
விடுவார்கள்‌.எல்லாரிலும்‌ அதிகமாக அவரிடம்‌ வாஞ்சையுடனிருந்தவள்‌ அவருடைய 
தமக்கையாகிய குந்தவை.அருள்மொழிக்கு இரண்டு பிராயந்தான்‌ மூத்தவளான போதிலும்‌ 
தம்பியை வளர்க்கும்‌ பொறுப்பு தன்‌ தலைமேலேயே சுமந்திருப்பதாகக்‌ குந்தவைப்பிராட்டி 
எண்ணியிருந்தாள்‌. குந்தவையிடம்‌ அருள்மொழியும்‌ அதற்கிணையான வாஞ்சை வைத்திருந்தார்‌. 
தமக்கை இட்ட கோட்டைத்‌ தம்பி தாண்டுவது கிடையாது. இளையபிராட்டி ஒரு வார்த்தை 
சொல்லிவிட்டால்‌ போதும்‌; அதற்கு மாறாகப்‌ பிரம்மாவும்‌ விஷ்ணுவும்‌ சிவனும்‌ சேர்ந்து வந்து 
சொன்னாலும்‌ அருள்மொழிவர்மர்‌ பொருட்படுத்த மாட்டார்‌. தமக்கையின்‌ வாக்கே தம்பிக்குத்‌ 
தெய்வத்தின்‌ வாக்காயிருந்தது. 


தம்பியின்‌ முகத்தைத்‌ தமக்கை அடிக்கடி உற்று நோக்குவாள்‌. விழித்துக்‌ 
கொண்டிருக்கும்போது மட்டுமல்லாமல்‌ அவன்‌ தூங்கும்‌ போது கூட நாழிகைக்‌ கணக்கில்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருப்பாள்‌. "இந்தப்‌ பிள்ளையிடம்‌ ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது! அதை 
வெளிப்படுத்திப்‌ பிரகாசிக்கச்‌ செய்ய வேண்டியது என்‌ பொறுப்பு!" என்று எண்ணமிடூவாள்‌. தம்பி 
தூங்கும்போது அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்துப்‌ பார்ப்பாள்‌. அந்தக்‌ கைகளில்‌ 
உள்ள ரேகைகள்‌ சங்கு சக்கர வடிவமாக அவளுக்குத்‌ தோன்றும்‌. "ஆகா! உலகத்தை ஒரு குடை 
நிழலில்‌ புரந்திடப்‌ பிறந்தவன்‌ அல்லவோ இவன்‌!" என்று சிந்தனை செய்வாள்‌. 


ஆனால்‌, சோழ சிங்காதனத்தில்‌ இவன்‌ ஏறுவான்‌ என்று எண்ணுவதற்கே 
இடமிருக்கவில்லை. இவனுக்கு மூத்தவர்கள்‌ - பட்டத்துக்கு உரியவர்கள்‌, இரண்டு பேர்‌ 
இருந்தார்கள்‌. பின்‌, இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம்‌ வரப்போகிறது! எந்தச்‌ சிம்மாசனத்தில்‌ 
இவன்‌ ஏறப்‌ போகிறான்‌? கடவுள்‌ சித்தம்‌ எப்படியோ, யார்‌ கண்டது? உலகம்‌ மிக்க விசாலமானது 
எத்தனையோ தேசங்கள்‌, எத்தனையோ ராஜ்யங்கள்‌ இந்நிலவுலகில்‌ இருக்கின்றன. புஜபல 
பராக்கிரமத்தினால்‌ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடூ சென்று சிங்காதனம்‌ ஏறி ராஜ்யம்‌ 
ஆண்டவர்களைப்‌ பற்றிக்‌ கதைகளிலும்‌ காவியங்களிலும்‌ நாம்‌ கேட்டதில்லையா? கங்கை நதி 
பாயும்‌ வங்க நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இளவரசன்‌ படகிலேறி இலங்கைக்குச்‌ 
சென்று அரசு புரியவில்லையா? ஆயிரம்‌ வருஷமாக அந்தச்‌ சிங்கள ராஜ வம்சம்‌ நிலைத்து 
நிற்கவில்லையா? 


64 


இவ்விதமாகக்‌ குந்தவைப்பிராட்டி ஓயாது சிந்தித்து வந்தாள்‌. கடைசியாக, 
இலங்கைக்கு அனுப்பும்‌ சைன்யத்துக்கு யார்‌ தளபதியாகப்‌ போவது என்பது பற்றி விவாதம்‌ 
எழுந்த போது அதற்குரியவன்‌ அருள்மொழிதான்‌ என்ற முடிவுக்கு வந்தாள்‌. 


"தம்பி, அருள்மொழி! உன்னை ஒருகணம்‌ பிரிந்திருப்பதென்றாலும்‌ எனக்கு 
எத்தனையோ கஷ்டமாகத்தானிருக்கிறது. ஆயினும்‌ நானே உன்னைப்‌ போகச்‌ சொல்ல 
வேண்டிய சமயம்‌ வந்து விட்டது. இலங்கைப்‌ படையின்‌ தலைவனாக நீதான்‌ போக வேண்டும்‌!" 
என்றாள்‌. 


இளவரசர்‌ குதூகலத்துடன்‌ இதற்குச்‌ சம்மதித்தார்‌. அரண்மனை வாழ்விலிருந்தும்‌ 
அந்தப்புர மாதரசிகளின்‌ அரவணைப்பிலிருந்தும்‌ எப்போது தப்புவோம்‌ என்று 
அருள்மொழிவர்மரின்‌ உள்ளம்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தது. அருமைத்‌ தமக்கையே இப்போது 
போகச்‌ சொல்லிவிட்டாள்‌! இனி என்ன தடை? குந்தவைதேவி மனம்‌ வைத்து விட்டால்‌ சோழ 
சாம்ராஜ்யத்தில்‌ நடவாத காரியம்‌ ஒன்றுமே கிடையாது! சுந்தர சோழ சக்கரவர்த்திக்குத்‌ தம்‌ 
செல்வக்‌ குமாரியிடம்‌ அவ்வளவு ஆசை; அவ்வளவு நம்பிக்கை! 


இளங்கோ அருள்மொழிவர்மர்‌ தென்திசைச்‌ சோழ சைன்யத்தின்‌ மாதண்ட நாயகர்‌ 
ஆனார்‌. இலங்கைக்கும்‌ போனார்‌, அங்கே படைத்‌ தலைமை வகித்துச்‌ சில காலம்‌ போர்‌ 
நடத்தினார்‌. ஆனால்‌, போர்‌ எளிதில்‌ முடிகிறதாயில்லை. அவர்‌ போர்‌ நடத்திய முறைக்கும்‌ 
மற்றவர்களின்‌ போர்‌ முறைக்கும்‌ வித்தியாசம்‌ இருந்தது. தாய்நாட்டிலிருந்து அவர்‌ 
வேண்டியபடியெல்லாம்‌ தளவாடங்களும்‌ சாமக்‌ கிரியைகளும்‌ சரியாக வந்து சேரவில்லை. 
ஆகையால்‌ இடையில்‌ ஒரு தடவை தாய்நாட்டுக்கு வந்திருந்தார்‌. தந்தையிடம்‌ சொல்லித்‌ தம்‌ 
விருப்பத்தின்படி எல்லா ஏற்பாடுகளையும்‌ செய்து கொண்டார்‌. மறுபடியும்‌ ஈழத்துக்குச்‌ செல்ல 
ஆயத்தமானார்‌. 


அருமைத்‌ தம்பியைப்‌ போர்‌ முகத்துக்கு அனுப்புவதற்குக்‌ குந்தவைதேவி 
பழையாறையின்‌ பிரதான மாளிகையில்‌ மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாள்‌. 
அருள்மொழித்தேவர்‌ புறப்பட்ட போது அரண்மனை முற்றத்தில்‌ வெற்றி முரசுகள்‌ முழங்கின; 
சங்கங்கள்‌ ஆர்ப்பரித்தன; சிறு பறைகள்‌ ஒலித்தன; வாழ்த்து கோஷங்கள்‌ வானை அளாவின. 
சோழ குலத்துத்‌ தாய்மார்கள்‌ அனைவரும்‌ அரண்மனையின்‌ செல்லக்‌ குழந்தைக்கு ஆசி கூறி, 
நெற்றியில்‌ மந்திரித்த திருநீற்றை இட்டு, திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள்‌. 


அரண்மனை வாசலின்‌ முகப்பில்‌, அருள்மொழிவர்மர்‌ வீதி வாசற்படியில்‌ இறங்க 
வேண்டிய இடத்தில்‌, குந்தவைதேவியின்‌ தோழிப்‌ பெண்கள்‌ கைகளில்‌ தீபமேற்றிய தங்கத்‌ 
தட்டுகளை ஏந்திக்‌ கொண்டு நின்றார்கள்‌. தோழிப்‌ பெண்கள்‌ என்றால்‌, சாமான்யப்பட்டவர்களா? 
தென்னாட்டிலுள்ள புகழ்பெற்ற சிற்றரசர்களின்‌ குடும்பங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌. பழையாறை 
அரண்மனையில்‌ செம்பியன்‌ மாதேவிக்குப்‌ பணிவிடை செய்வதையும்‌ குந்தவைபிராட்டிக்குத்‌ 
தோழியாக இருப்பதையும்‌ பெறற்கரும்‌ பாக்கியமாகக்‌ கருதி வந்திருந்தவர்கள்‌. அவர்களிலே 
கொடும்பாளூர்‌ சிறிய வேளானின்‌ புதல்வி வானதியும்‌ இருந்தாள்‌. இளவரசர்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ 
வருவதைப்‌ பார்த்ததும்‌, அந்தப்‌ பெண்கள்‌ எல்லோருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள்‌. 
இளவரசர்‌ அருகில்‌ வந்ததும்‌ கையில்‌ ஏந்திய தட்டுகளைச்‌ சுற்றி ஆலாத்தி எடுத்தார்கள்‌. 


அப்போது வானதியின்‌ மேனி முழுதும்‌ திடீரென்று நடுங்கிற்று. கையிலிருந்த தட்டு 
தவறிக்‌ கீழே விழுந்து 'டணார்‌' என்ற சத்தத்தை உண்டாக்கியது. "அடடா! இது என்ன 
அபசகுனம்‌!" என்ற எண்ணம்‌ எல்லாருடைய மனத்திலும்‌ உண்டாயிற்று. ஆனால்‌ தட்டு கீழே 
விழுந்த பிறகும்‌ திரி மட்டும்‌ எரிந்து கொண்டிருப்பதைப்‌ பார்த்துவிட்டு அனைவரும்‌ நிம்மதி 
அடைந்தார்கள்‌. 'இது மிக நல்ல சகுனம்‌' என்றே முதியவர்கள்‌ உறுதி கூறினார்கள்‌. 


எவ்விதக்‌ காரணமும்‌ இன்றிப்‌ பீதியும்‌ கலக்கமும்‌ அடைந்து தட்டை நழுவவிட்ட 
பெண்ணைப்‌ பார்த்துப்‌ புன்னகை புரிந்துவிட்டு இளங்கோ அருள்மொழிவர்மர்‌ மேலே சென்றார்‌. 


85 


அவர்‌ அப்பால்‌ சென்றதும்‌ வானதியும்‌ மயக்கமடைந்து கீழே சுருண்டு விழுந்து விட்டாள்‌. 'ஆகா! 
இப்பேர்ப்பட்ட தவறு செய்து விட்டோமே' என்ற எண்ணமே வானதியை அவ்வாறு 
மூர்ச்சையடைந்து விழும்படிச்‌ செய்து விட்டது. குந்தவையின்‌ கட்டளையின்‌ பேரில்‌ அவளை 
மற்றப்‌ பெண்கள்‌ தூக்கிச்‌ சென்று, ஓர்‌ அறையில்‌ மேடையில்‌ கிடத்தினார்கள்‌. 
குந்தவைப்பிராட்டி தம்‌ சகோதரர்‌ புறப்படுவதைப்‌ பார்ப்பதற்குக்‌ கூட நில்லாமல்‌ உள்ளே 
சென்று வானதிக்கு மூர்ச்சை தெளிக்க முயன்றாள்‌. வாசலில்‌ நின்றபடியே வானதி சுருண்டு 
விழுந்ததைப்‌ பார்த்துவிட்ட அருள்மொழிவர்மர்‌ தாம்‌ குதிரை மீது ஏறுவதற்கு முன்னால்‌, "விழுந்த 
பெண்ணுக்கு எப்படியிருக்கிறது? மயக்கம்‌ தெளிந்ததா?" என்று விசாரித்துவர ஆள்‌ அனுப்பினார்‌. 
விசாரிக்க வந்தவனிடம்‌ குந்தவைதேவி, "இளவரசரை இங்கே சிறிது வந்து பார்த்துவிட்டுப்‌ 
போகச்‌ சொல்லு!" என்று திருப்பிச்‌ சொல்லி அனுப்பினாள்‌. தமக்கையின்‌ சொல்லை என்றும்‌ 
தட்டியறியாத இளவரசர்‌ அவ்விதமே மீண்டும்‌ அரண்மனைக்குள்‌ வந்தார்‌. வானதியைத்‌ தம்‌ 
தமக்கை மார்பின்‌ மீது சாத்திக்‌ கொண்டு மூர்ச்சை தெளிவிக்க முயன்று கொண்டிருந்த காட்சி 
அவருடைய மனத்தை உருக்கியது. 


"அக்கா! இந்தப்‌ பெண்‌ யார்‌? இவள்‌ பெயர்‌ என்ன?" என்று இளங்கோ கேட்டார்‌. 


"கொடும்பாளூர்ச்‌ சிறியவேளாரின்‌ மகள்‌; இவள்‌ பெயர்‌ வானதி; கொஞ்சம்‌ பயந்த 
சுபாவமுடையவள்‌!" என்றாள்‌ குந்தவை. 


"ஆகா! இப்போது இவள்‌ மூர்ச்சையாகி விழுந்ததின்‌ காரணம்‌ தெரிந்தது. இந்தப்‌ 
பெண்ணின்‌ தந்தைதானே இலங்கை சென்று மீண்டும்‌ வராமல்‌ போர்க்களத்தில்‌ மாண்டார்‌? 
அதை நினைத்துக்‌ கொண்டாள்‌ போலிருக்கிறது!" என்றார்‌ இளவரசர்‌. 


"இருக்கலாம்‌, ஆனால்‌ இவளைப்‌ பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்‌! நான்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறேன்‌! இலங்கை சென்று விரைவில்‌ வெற்றி வீரனாகத்‌ திரும்பி வா! அடிக்கடி எனக்குச்‌ 
செய்தி அனுப்பிக்‌ கொண்டிரு!" என்றாள்‌ இளையபிராட்டி. 


"ஆகட்டும்‌; இங்கே ஏதாவது விசேஷம்‌ நிகழ்ந்தாலும்‌ எனக்குச்‌ செய்தி அனுப்புங்கள்‌!" 
என்றார்‌ இளங்கோ. 


இச்சமயத்தில்‌, இளவரசரின்‌ இனிய குரலின்‌ மகிமையினால்தானோ என்னவோ, 
வானதிக்கு மூர்ச்சை தெளிந்து நினைவு வரத்‌ தொடங்கியது. அவளுடைய கண்கள்‌ முதலில்‌ 
இலேசாகத்‌ திறந்தன. எதிரில்‌ இளவரசரைப்‌ பார்த்ததும்‌ கண்கள்‌ அகன்று விரிந்தன; பின்னர்‌ 
முகமும்‌ மலர்ந்தது. அவளது பவழச்‌ செவ்வாயில்‌ தோன்றிய புன்னகையினால்‌ கன்னங்கள்‌ 
குழிந்தன. உணர்வு வந்ததும்‌ நாணமும்‌ கூட வந்தது, சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள்‌. 
பின்னால்‌ திரும்பிப்‌ பார்த்தாள்‌; தன்னை இளையபிராட்டி தாங்கிக்‌ கொண்டிருப்பதைத்‌ 
தெரிந்து கொண்டு வெட்கினாள்‌, நடந்ததெல்லாம்‌ ஒரு கணத்தில்‌ நினைவு வந்தது. 


"அக்கா! இந்த மாதிரி செய்து விட்டேனே?" என்று கண்களில்‌ நீர்மல்கக்‌ கூறினாள்‌. 


இதற்குக்‌ குந்தவை மறுமொழி சொல்வதற்குள்‌ இளவரசர்‌, "அதற்காக நீ ஒன்றும்‌ 
கவலைப்பட வேண்டாம்‌. வானதி! தவறுவது யாருக்கும்‌ நேரிடுகிறதுதான்‌. மேலும்‌ உனக்கு 
அவ்விதம்‌ நேருவதற்கு முக்கியக்‌ காரணமும்‌ இருக்கிறது; அதைத்‌ தான்‌ இளையபிராட்டியிடம்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌!" என்றார்‌. 


வானதிக்குத்‌ தான்‌ காண்பது உண்மையா, கேட்பது மெய்யா என்ற சந்தேகமே வந்து 
விட்டது. பெண்களைச்‌ சாதாரணமாக ஏறிட்டுப்‌ பார்க்காமலே போகும்‌ வழக்கமுடைய 
இளவரசரா என்னுடன்‌ பேசுகிறார்‌? எனக்கு ஆறுதல்‌ மொழி கூறித்‌ தேற்றுகிறார்‌? என்‌ 
பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? ஆகா! உடம்பு புல்லரிக்கிறதே! மறுபடியும்‌ மயக்கம்‌ 
வந்துவிடும்‌ போலிருக்கிறதே... 


86 


இளவரசர்‌, "அக்கா! சேனைகள்‌ காத்திருக்கின்றன, நான்‌ போய்‌ வருகிறேன்‌. நீங்கள்‌ 
எனக்குச்‌ செய்தி அனுப்பும்போது இந்தப்‌ பெண்ணுக்கு உடம்பு எப்படியிருக்கிறது என்றும்‌ 
சொல்லி அனுப்புங்கள்‌. தாய்‌ தகப்பனில்லாத இப்பெண்ணை நன்றாகப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌!" என்று சொல்லிவிட்டுக்‌ கிளம்பிச்‌ சென்றார்‌. 


இவற்றையெல்லாம்‌ குந்தவைதேவியின்‌ மற்றத்‌ தோழிப்‌ பெண்கள்‌ மேல்‌ 
மாடங்களிலிருந்து பலகணிகளின்‌ வழியாகப்‌ பார்த்துக்‌ கொண்டும்‌ கேட்டுக்‌ 
கொண்டுமிருந்தார்கள்‌. அவர்களுடைய உள்ளங்களில்‌ பொறாமைத்‌ தீ கொழுந்து விட 
ஆரம்பித்தது. அன்று முதல்‌ குந்தவைப்பிராட்டி வானதியிடம்‌ தனி அன்பு காட்டத்‌ 
தொடங்கினாள்‌. இணைபிரியாமல்‌ தன்னுடனேயே வைத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. தான்‌ 
கற்றிருந்த கல்வியையும்‌ கலைகளையும்‌ அவளுக்கும்‌ கற்பித்தாள்‌. எங்கே போனாலும்‌ அவளைத்‌ 
தவறாமல்‌ கூட அழைத்துச்‌ சென்றாள்‌. அரண்மனை நந்தவனத்துக்கு வானதியை அடிக்கடி 
அழைத்துச்‌ சென்று குந்தவைதேவி அவளிடம்‌ அந்தரங்கம்‌ பேசினாள்‌. தன்‌ இளைய 
சகோதரனுடைய வருங்கால மேன்மையைக்‌ குறித்து, தான்‌ கண்டு வந்த கனவுகளையெல்லாம்‌ 
அவளிடமும்‌ சொன்னாள்‌; அதையெல்லாம்‌ வானதியும்‌ சிரத்தையுடன்‌ கேட்டாள்‌. 


மேலே கூறிய நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு, வானதி இன்னும்‌ நாலைந்து தடவை உணர்வு 
இழந்து மூர்ச்சையடைந்தாள்‌. அப்போதெல்லாம்‌ குந்தவைப்பிராட்டி அவளுக்குத்‌ தக்க சிகிச்சை 
செய்து திரும்ப உணர்வு வருவித்தாள்‌. மூர்ச்சை தெளியும்போது வானதி விம்மி விம்மி அழுது 
கொண்டே எழுந்திருப்பாள்‌. 


"என்னடி, அசடே! எதற்காக இப்படி அழுகிறாய்‌!" என்று குந்தவை கேட்பாள்‌. 
"தெரியவில்லையே, அக்கா! மன்னியுங்கள்‌!" என்பாள்‌ வானதி. 


குந்தவை அவளைக்‌ கட்டிக்‌ கொண்டு உச்சி மோந்து ஆறுதல்‌ கூறுவாள்‌. 
இவையெல்லாம்‌ மற்றப்‌ பெண்களுக்கு மேலும்‌ மேலும்‌ பொறாமையை வளர்த்துக்‌ 
கொண்டிருந்தன. எனவே, குந்தவையும்‌ வானதியும்‌ ரதம்‌ ஏறிக்‌ குடந்தை ஜோதிடரின்‌ வீட்டுக்குப்‌ 
போன பிறது அப்பெண்கள்‌ மேற்கூறியவாறெல்லாம்‌ பேசிக்‌ கொண்டது இயல்பேயல்லவா? 


பதினேழாம்‌ அத்தியாயம்‌ 
குதிரை பாய்ந்தது! 


ஒப்புவமையில்லாத தன்‌ சகோதரன்‌ அருள்மொழிவர்மனுக்குத்‌ தகுந்த மணமகள்‌ 
வானதிதான்‌ என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள்‌.ஆனால்‌ வான மடம்‌ ஒரே ஒரு குறை 
இருந்தது; அது அவளுடைய பயந்த சுபாவந்தான்‌. வீராதி வீரனை மணக்கப்‌ போகிறவள்‌, 
உலகத்தை ஒரு குடை நிழலில்‌ ஆளப்‌ போகும்‌ புதல்வனைப்‌ பெறப்‌ போகிறவள்‌, இப்படி 
பயங்கொள்ளியாயிருக்கலாமா? அவளுடைய பயந்த சுபாவத்தை மாற்றி அவளைத்‌ தீரமுள்ள வீர 
மங்கையாக்க வேண்டுமென்று குந்தவை விரும்பினாள்‌. அதற்காகவே இந்தப்‌ பொம்மை முதலை 
விளையாட்டை ஏற்படுத்தியிருந்தாள்‌. ஆனால்‌ அந்தச்‌ சோதனையில்‌ கொடுூம்பாளூர்க்‌ குமாரி 
வெற்றியுடன்‌ தேறிவிட்டாள்‌. 


குடந்தை ஜோதிடர்‌ வீட்டிலிருந்து குந்தவைதேவியும்‌ வானதியும்‌ திரும்பி வந்ததும்‌ 
அன்னப்‌ படகில்‌ ஏறிக்‌ கொண்டார்கள்‌. படகு சிறிது தூரம்‌ சென்றது; ஆற்றங்கரையின்‌ 
இருபுறமும்‌ மரமடர்ந்த ஓரிடத்தில்‌ படகை நிறுத்திவிட்டு, குந்தவையும்‌ அவளுடைய தோழிகளும்‌ 
நீரில்‌ இறங்கி விளையாடுவது வழக்கம்‌. அந்த இடத்துக்கே இன்றும்‌ போய்‌ அவர்கள்‌ 


67 


இறங்கினார்கள்‌. எல்லாரும்‌ இறங்கியானதும்‌, அப்பெண்களில்‌ ஒருத்தி, "ஐயோ முதலை!" 
என்று கூவினாள்‌. அவர்கள்‌ எந்தப்‌ பெரிய மரத்தின்‌ அடியில்‌ இறங்கினார்களோ, அந்த மரத்து 
க்கு மறுபக்கத்தை அப்பெண்‌ சுட்டிக்காட்டிக்‌ கொண்டே, "முதலை! முதலை!" என்று 
அலறினாள்‌. உடனே எல்லாப்‌ பெண்களும்‌ சேர்ந்து, "ஐயோ! முதலை! பயமாமிருக்கிறதே!" 
என்றெல்லாம்‌ கூச்சலிட்டுக்‌ கொண்டு ஓடினார்கள்‌. 


ஆனால்‌ பயந்த சுபாவமுள்ள வானதி மட்டும்‌ அச்சமயம்‌ சிறிதும்‌ பயப்படவில்லை. திறந்த 
வாயுள்ள பயங்கர முதலையைத்‌ திடீரென்று சமீபத்தில்‌ கண்டும்‌ அவள்‌ பீதி அடைந்து 
விடவில்லை. மற்றவர்கள்‌ எல்லாரும்‌ குந்தவைதேவி கூறியிருந்தபடி மிகவும்‌ பயந்தது போல்‌ 
பாசாங்கு செய்தும்‌ வானதி பயப்படவில்லை. 


"அக்கா! முதலைக்குத்‌ தண்ணீரில்‌ இருக்கும்போதுதான்‌ பலமெல்லாம்‌! கரையில்‌ 
கிடக்கும்போது அதனால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது. இவர்களைப்‌ பயப்படாதிருக்கச்‌ 
சொல்லுங்கள்‌!" என்றாள்‌ கொடும்பாளூர்க்‌ குமரி. 


"அடி, பொல்லாத கள்ளி! 'இது நிஜ முதலையல்ல; பொம்மை முதலை' என்பது உனக்கு 
முன்னாலேயே தெரியும்‌ போலிருக்கிறது! யாரோ உனக்குச்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌!" என்று 
மற்றப்‌ பெண்கள்‌ கூறினார்கள்‌. 


"நிஜ முதலையாயிருந்தால்‌ கூட எனக்குப்‌ பயம்‌ கிடையாது. பல்லி, கரப்பான்‌ 
பூச்சிகளைக்‌ கண்டால்தான்‌ எனக்குப்‌ பயம்‌!" என்றாள்‌ வானதி. 


இந்தச்‌ சமயத்திலேதான்‌ அப்பெண்களைப்‌ பயங்கரமான முதலை வாயிலிருந்து 
காப்பாற்றுவதற்கு வந்தியத்தேவன்‌ வந்து சேர்ந்தான்‌. குதிரை மேலிருந்து ஒரே குதியாய்க்‌ 
குதித்து ஓடி வந்து வேலையும்‌ வீசினான்‌. 


முதலைக்கு முன்புறத்தில்‌ வந்து நின்று அந்தக்‌ கம்பீரத்‌ தோற்றமுடைய மங்கை 
பேசியதைக்‌ கேட்ட வல்லவரையனுக்கு உடம்பு புல்லரித்தது. அவள்‌ தன்னோடு பேசவில்லையே 
என்று குடந்தை சோதிடர்‌ வீட்டில்‌ அவனுக்கு ஏற்பட்ட மனக்குறை தீர்ந்தது. ஆனால்‌, அந்த 
முதலை - அவள்‌ பின்னால்‌ கிடந்த திறந்த வாயுடைய பயங்கர முதலை - ஏனோ அது, அவனுக்கு 
மனச்‌ சங்கடத்தை அளித்துக்‌ கொண்டிருந்தது. முதலைக்கு முன்னால்‌ இவள்‌ வந்து நிற்கும்‌ 
காரணம்‌ என்ன? அதைப்‌ பற்றிச்‌ சிரமம்‌ வேண்டாம்‌ என்று இவள்‌ சொல்வதின்‌ பொருள்‌ என்ன? 
இவ்வளவு நேரமும்‌ அம்முதலை கிடந்த இடத்திலேயே கிடப்பதன்‌ காரணந்தான்‌ என்ன? 


அந்த யுவதி மேலும்‌ பேசினாள்‌ "ஐயா! குடந்தையில்‌ நீங்கள்‌ அவசரப்பட்டூச்‌ சோதிடர்‌ 
வீட்டுக்குள்ளே வந்ததற்காக வருத்தம்‌ தெரிவித்தீர்கள்‌. அதற்கு மறுமொழி சொல்லாமலே 
நாங்கள்‌ வந்து விட்டோம்‌. இதிலிருந்து சோழ நாட்டுப்‌ பெண்களே மரியாதை அறியாதவர்கள்‌ 
என்ற கருத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம்‌. அப்படி நீங்கள்‌ எண்ணிக்‌ கொள்ள வேண்டாம்‌. 
என்னுடன்‌ வந்த பெண்ணுக்குத்‌ திடீரென்று மயக்கம்‌ வந்துவிட்டபடியால்‌, என்‌ மனம்‌ சிறிது 
கலங்கியிருந்தது. ஆகையினால்தான்‌ தங்களுக்கு மறுமொழி சொல்லவில்லை!..." 


அடாடா! இது என்ன இனிமையான குரல்‌! இவள்‌ பேசும்‌ மொழிகளைக்‌ கேட்டு என்‌ 
நெஞ்சு ஏன்‌ இப்படிப்‌ பொங்குகிறது? தொண்டை ஏன்‌ விக்கிக்‌ கொள்கிறது? குழலும்‌ வீணையும்‌ 
மத்தளமும்‌ போர்முரசுங்கூட இப்படி என்னைக்‌ களிவெறி கொள்ளச்‌ செய்ததில்லையே? இப்படி 
என்னைக்‌ குலுக்கிப்‌ போட்டதில்லையே? இந்த மங்கையின்‌ பேச்சில்‌ குறுக்கிட்டு ஏதேனும்‌ 
சொல்ல வேண்டும்‌ என்று பார்த்தால்‌, ஏன்‌ என்னால்‌ முடியவில்லை? ஏன்‌ நாக்கு மேலண்ணத்தில்‌ 
இப்படி ஒட்டிக்‌ கொள்கிறது? ஏன்‌ இப்படிக்‌ காற்றோட்டம்‌ அடியோடு நின்று போயிருக்கிறது? 
ஏன்‌ இந்த அரிசிலாற்றின்‌ வெள்ளம்‌ ஓடாமல்‌ நின்றிருக்கிறது? அப்புறம்‌ இந்த முதலை!... இது 
ஏன்‌ இப்படிச்‌ சும்மா கிடக்கிறது. 


68 


வந்தியத்தேவனுடைய உள்ளம்‌ இவ்வாறு தத்தளிக்கையில்‌ அந்த மங்கையின்‌ குரல்‌ 
மேலும்‌ கனவில்‌ கேட்பது போலக்‌ கேட்டது: "இப்போது கூட அபலைப்‌ பெண்ணாகிய 
எங்களைக்‌ காப்பாற்றுவதாக எண்ணிக்‌ கொண்டு தான்‌ இந்தக்‌ காரியம்‌ செய்தீர்கள்‌! 
முதலையின்‌ மேல்‌ வேலை எறிந்தீர்கள்‌. இவ்வளவு வேகமாகவும்‌ குறி தவறாமலும்‌ வேல்‌ 
எறியக்கூடிய வீரர்களைக்‌ காண்பது அரிது!...." 


மரத்தடியில்‌ ஒதுங்கி நின்று கேட்டுக்‌ கொண்டிருந்த பெண்கள்‌ இப்போது மறுபடியும்‌ 
கலீர்‌ என்று சிரித்தார்கள்‌. அச்சிரிப்பினால்‌ வந்தியத்தேவனுடைய மோகக்‌ கனவு கலைந்தது. 
அந்த மங்கையின்‌ பேச்சாகிய மாய மந்திரத்‌ தளை படீர்‌ என்று அறுபட்டது. முதலையை 
இன்னொரு தடவை உற்றுப்‌ பார்த்தான்‌. எதிரேயிருந்த பெண்ணைச்‌ சற்றும்‌ பொருட்படுத்தாமல்‌ 
விலகிச்‌ சென்று முதலையின்‌ சமீபம்‌ அடைந்தான்‌.அதன்‌ முதுகில்‌ பாய்ந்திருந்த தன்‌ வேலை 
அசைத்து எடுத்தான்‌! வேல்‌ குத்தியிருந்த துவாரத்தின்‌ வழியாக இரத்தம்‌ பீறிட்டுக்‌ கொண்டு 
வரவில்லை! பின்‌, என்ன வந்தது? கொஞ்சம்‌ வாழைநாரும்‌ பஞ்சும்‌ வெளிவந்தன! 


மறுபடியும்‌ அந்தத்‌ துஷ்டப்‌ பெண்கள்‌ சிரித்தார்கள்‌. இம்முறை கெக்கலி கொட்டிப்‌ 
பலமாகச்‌ சிரித்தார்கள்‌. வல்லவரையனுடைய உள்ளமும்‌ உடலும்‌ குன்றிப்‌ போயின. இம்மாதிரி 
அவமானத்தை இதற்குமுன்‌ அவன்‌ எக்காலத்திலும்‌ அடைந்ததில்லை. இத்தனை பெண்களுக்கு 
முன்னால்‌ இப்படிப்பட்ட பேரவமானமா? இவர்கள்‌ பெண்களா? இல்லை! இல்லை! இவர்கள்‌ 
அரக்கிகள்‌! இவர்கள்‌ பக்கத்திலேயே நிற்கக்‌ கூடாது! இவர்களுடைய முகத்தை ஏறிட்டும்‌ 
பார்க்கக்‌ கூடாது! சீச்சீ! என்‌ அருமை வேலாயுதமே! உனக்கு இந்தக்‌ கதியா நேர்ந்தது? 
இத்தகைய அவமானமா உனக்கு நேர்ந்தது? இதை எப்படி நிவர்த்தி செய்து உனக்கு நேர்ந்த 
மாசைத்‌ துடைக்கப்‌ போகிறேன்‌!... 


இவ்வளவு எண்ணமும்‌ சில கணநேரத்தில்‌ வந்தியத்தேவனுடைய மனத்தில்‌ ஊடுருவிச்‌ 
சென்றன. அங்கு நின்று சிரித்தவர்கள்‌ மட்டும்‌ ஆண்‌ மக்களாயிருந்திருந்தால்‌, அங்கேயே ஒரு 
போர்க்களம்‌ ஏற்பட்டிருக்கும்‌! சிரிக்கத்‌ துணிந்தவர்கள்‌ அக்கணமே உயிரை இழந்திருப்பார்கள்‌! 
அரிசிலாற்றின்‌ செந்நீர்ப்‌ பிரவாகத்துடன்‌ அவர்களுடைய இரத்தமும்‌ கலந்து ஓடியிருக்கும்‌! 
ஆனால்‌ இவர்கள்‌ பெண்கள்‌! இவர்களை என்ன செய்ய முடியும்‌? இவர்களை விட்டு ஓடிப்‌ 
போவது ஒன்றுதான்‌ செய்யக்கூடிய காரியம்‌! 


தன்‌ உள்ளத்தை நிலைகுலையச்‌ செய்த மங்கையின்‌ முகத்தைக்‌ கூட ஏறிட்டுப்‌ 
பார்க்காமல்‌ வந்தியத்தேவன்‌ பாய்ந்து ஓடி நதிக்‌ கரை மீது ஏறினான்‌. அங்கே நின்றிருந்த 
அவனுடைய குதிரையும்‌ அச்சமயம்‌ ஒரு கனைப்புக்‌ கனைத்தது. குதிரையும்‌ கூட 
அப்பெண்களுடன்‌ சேர்ந்து தன்னைப்‌ பார்த்துச்‌ சிரிப்ப தாகவே வந்தியத்தேவனுக்குத்‌ 
தோன்றியது. எனவே தன்‌ கோபத்தையெல்லாம்‌ அக்குதிரையின்‌ பேரில்‌ காட்டினான்‌. அதன்‌ 
மேல்‌ பாய்ந்து ஏறி உட்கார்ந்து தலைக்‌ கயிற்றினால்‌ 'சுளீர்‌, சுளீர்‌' என்று இரண்டு அடி 
கொடுத்தான்‌! அந்த ரோஷமுள்ள குதிரை நதிக்‌ கரைச்‌ சாலையின்‌ வழியாகப்‌ பிய்த்துக்‌ 
கொண்டு பாய்ந்தோடியது. 


சிறிது நேரம்‌ வரையில்‌ குந்தவைப்பிராட்டி குதிரை போன திசையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. குதிரை கிளப்பிய புழுதி அடங்கும்‌ வரையில்‌ பார்த்துக்‌ கொண்டூ நின்றாள்‌. 


பின்னர்‌, தோழிப்‌ பெண்களைத்‌ திரும்பிப்‌ பார்த்து, "பெண்களா! உங்களுக்கு 
மட்டுமரியாதை இன்னும்‌ தெரியவில்லை. நீங்கள்‌ அப்படிச்‌ சிரித்திருக்கக்‌ கூடாது. நாம்‌ 
தனியாயிருக்கும்போது, எப்படி வேண்டுமானாலும்‌ நீங்கள்‌ சிரித்துக்‌ கொம்மாளம்‌ அடிக்கலாம்‌. 
அன்னிய புருஷன்‌ வந்திருக்கும்போது அடக்கமாயிருக்க வேண்டாமா? சோழ நாட்டுப்‌ 
பெண்களைப்‌ பற்றி அந்த வாலிபன்‌ என்ன எண்ணிக்‌ கொண்டு போவான்‌?" என்று சொன்னாள்‌. 


69 


பதினெட்டாம்‌ அத்தியாயம்‌ 


இடும்பன்காரி 


கொள்ளிடத்துப்‌ பரிசில்‌ துறையில்‌ ஆழ்வார்க்கடியான்நம்பி என்னும்‌ திருமலையப்பனை 
விட்டு விட்டு வந்துவிட்டோம்‌. அந்த வீர வைஷ்ணவரை இப்போது கொஞ்சம்‌ கவனிக்கலாம்‌. 


வந்தியத்தேவன்‌ குதிரை ஏறிக்‌ குடந்தை நகர்‌ நோக்கிச்‌ சென்றதும்‌, திருமலை அவன்‌ 
போன திசையைப்‌ பார்த்துக்‌ கொண்டே தனக்குள்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 


"இந்த வாலிபன்‌ மிகப்‌ பொல்லாதவனாயிருக்கிறான்‌.நாம்‌ தட்டியில்‌ நுழைந்தால்‌ இவன்‌ 
கோலத்தில்‌ நுழைகிறான்‌. இவன்‌ உண்மையில்‌ யாருடைய ஆள்‌, எதற்காக, எங்கே போகிறான்‌ 
என்பதை நம்மால்‌ கண்டூபிடிக்க முடியவில்லை. கடம்பூர்‌ மாளிகையில்‌ நடந்த சதிக்‌ கூட்டத்தில்‌ 
இவன்‌ கலந்து கொண்டானா என்றும்‌ தெரியவில்லை. நல்ல வேளையாகக்‌ குடந்தை 
சோதிடரைப்‌ பற்றி இவனிடம்‌ சொல்லி வைத்தோம்‌. நம்மால்‌ அறிய முடியாததைக்‌ குடந்தை 
சோதிடராவது தெரிந்து கொள்ளுகிறாரா பார்க்கலாம்‌!..." 


"என்ன, சுவாமி! அரசமரத்தோடு பேசறீங்களா? உங்களுக்கு நீங்களே 
பேசிக்கிறீங்களா?" என்ற குரலைக்‌ கேட்டு திருமலையப்பன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 


கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்குக்‌ குதிரை பிடித்துக்‌ கொண்டு வந்த 
பணியாள்‌ பக்கத்தில்‌ நின்றான்‌. 


"அப்பனே! நீயா கேட்டாய்‌? நான்‌ எனக்கு நானே பேசிக்‌ கொள்ளவும்‌ இல்லை; அரச 
மரத்தோடு பேசவும்‌ இல்லை. இந்த மரத்தின்‌ மேலே ஒரு வேதாளம்‌ இருக்கிறது; அதனோடு 
சிறிது சல்லாபம்‌ செய்தேன்‌!" என்றான்‌ திருமலையப்பன்‌. 


"ஓஹோ! அப்படிங்களா! அந்த வேதாளம்‌ சைவமா? வைஷ்ணவமா?" என்றான்‌ அந்த 
ஆள்‌. 
"அதைத்தான்‌ நானும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. அதற்குள்ளே நீ வந்து 


குறுக்கிட்டாய்‌. வேதாளம்‌ மறைந்து விட்டது; போனால்‌ போகட்டும்‌! உன்‌ பெயர்‌ என்ன 
அப்பனே?" 


"எதற்காக கேட்கிறீங்க, சுவாமி!" 


"நடுக்‌ கொள்ளிடத்தில்‌ படகு கவிழாமல்‌ காப்பாற்றினாயே! அப்படிப்பட்ட 
புண்ணியவானாகிய உன்னை நான்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டாமா?" 


"என்‌ பெயர்‌. .என்‌ பெயர்‌..இடும்பன்காரி , சுவாமி!" என்று இழுத்தாற்போல்‌ சொன்னான்‌. 
"ஓ! இடும்பன்காரியா? எப்போதோ கேட்ட ஞாபகமாயிருக்கிறதே!" 


இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம்‌ செய்தான்‌.தன்னுடைய விரித்த 
கைகள்‌ இரண்டையும்‌ ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றைக்‌ குப்புறுத்தி வைத்துக்‌ கொண்டு, இரு ஓரத்துக்‌ 
கட்டை விரல்களையும்‌ ஆட்டினான்‌; ஆட்டிக்‌ கொண்டே திருமலையப்பரின்‌ முகத்தைப்‌ 
பார்த்தான்‌. "அப்பனே! இது என்ன சமிக்ஞை? எனக்கு விளங்கவில்லையே?" என்றான்‌ 
திருமலை. அப்போது இடும்பன்காரியின்‌ கரிய முகம்‌ மேலும்‌ சிறிது கருத்தது; கண்‌ புருவங்கள்‌ 
நெரிந்தன. 


90 


"நானா? நான்‌ ஒன்றும்‌ சமிக்ஞை செய்யவில்லையே?" என்றான்‌. 


"செய்தாய்‌ செய்தாய்‌! நான்தான்‌ பார்த்தேனே? பரதநாட்டிய சாஸ்திரத்தில்‌ 
திருமாலின்‌ முதல்‌ அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம்‌ பிடிப்பதுண்‌ட அதுமாதிரி செய்தாயே?" 


"திருமாலின்‌ முதல்‌ அவதாரம்‌ என்றால்‌? அது என்ன? எனக்குத்‌ தெரியவில்லை சுவாமி!" 

"விஷ்ணுவின்‌ முதல்‌ அவதாரம்‌ தெரியாதா? மச்சாவதாரம்‌." 

"மீனைச்‌ சொல்லுறீங்களா!" 

"ஆமாம்‌, அப்பனே, ஆமாம்‌!" 

"நல்லவேளை, சாமி! உங்கள்‌ கண்ணே விசித்திரமான கண்ணாயிருக்கிறதே! வெறும்‌ 
மரத்தின்‌ மேலே வேதாளம்‌ தெரிகிறது. என்‌ வெறுங்கையிலே மச்சாவதாரம்‌ தெரிகிறது! 
ஒருவேளை மீன்‌ பேரிலே சாமியாருக்குக்‌ கொஞ்சம்‌ ஆசை அதிகமோ?" 


"சேச்சே! அந்த மாதிரியெல்லாம்‌ சொல்லாதே அப்பனே! அது போனால்‌ போகட்டும்‌. 
நம்மோடு படகிலே ஒரு வீர சைவர்‌ வந்தாரே, அவர்‌ எந்தப்‌ பக்கம்‌ போனார்‌ பார்த்தாயா?" 


"பார்க்காமலென்ன? பார்த்தேன்‌ நான்‌ குதிரை வாங்கப்‌ போன பக்கந்தான்‌ அவரு 
வந்தார்‌; உங்களைப்‌ பற்றித்‌ திட்டிக்‌ கொண்டே வந்தார்‌..." 


"என்னவென்று என்னைத்‌ திட்டினார்‌?" 


"உங்களை மறுபடியும்‌ அந்த வீர சைவர்‌ பார்த்தால்‌ உங்கள்‌ முன்‌ குடுமியைச்‌ சிரைத்துத்‌ 
தலையை மொட்டையடித்து..." 


"ஓகோ! அந்த வேலை கூட அவருக்குத்‌ தெரியுமா?" 


"உங்கள்‌ திருமேனியிலுள்ள நாமத்தையெல்லாம்‌ அழித்து விட்டுத்‌ திருநீற்றைப்‌ பூசி 
விடுவாராம்‌!" 


"அப்படியானால்‌ அவரைக்‌ கட்டாயம்‌ நான்‌ பார்த்தேயாக வேண்டும்‌; அவருக்கு எந்த 
ஊர்‌ என்று உனக்குத்‌ தெரியுமா?" 


"அவருக்கு புள்ளிருக்கும்‌ வேளூர்‌ என்று அவரே சொன்னாருங்க!" 


"அந்த வீர சைவரைப்‌ போய்ப்‌ பார்த்துவிட்டுத்தான்‌ மறு காரியம்‌.அப்பனே! நீ எங்கே 
போகப்‌ போகிறாய்‌? ஒருவேளை நீயும்‌ அந்த வழி வரப்‌ போகிறாயோ?" 


"இல்லை, இல்லை நான்‌ எதற்காக அங்கே வருகிறேன்‌?. திரும்பிக்‌ கொள்ளிடத்தைத்‌ 
தாண்டிக்‌ கடம்பூருக்குத்தான்‌ போகிறேன்‌. இல்லாவிட்டால்‌ எஜமானர்‌ என்‌ கண்ணைப்‌ பிடுங்கி 
விட மாட்டாரா?" 


"அப்படியானால்‌, உடனே திரும்பு அதோ படகு புறப்படப்‌ போகிறது!" 


இடும்பன்காரி திரும்பிப்‌ பார்த்தபோது, ஆழ்வார்க்கடியான்‌ கூறியது உண்மை என்று 
தெரிந்தது; படகு புறப்படும்‌ தருவாயில்‌ இருந்தது. 


21 


"சரி, சாமியாரே! நான்‌ போகிறேன்‌" என்று சொல்லிவிட்டுப்‌ படகுத்‌ துறையை நோக்கி 
விரைந்து சென்றான்‌ இடும்பன்காரி . 


பாதி வழியில்‌ ஒரு தடவை திரும்பிப்‌ பார்த்தான்‌. அதற்குள்‌ ஆழ்வார்க்கடியான்‌ ஒரு 
விந்தையான காரியம்‌ செய்திருந்தான்‌. மளமளவென்று அந்த அரச மரத்தின்‌ மீது பாய்ந்து ஏறிக்‌ 
கிளைகள்‌ அடர்ந்திருக்கும்‌ இடத்துக்குப்‌ போய்‌ விட்டான்‌. ஆகையால்‌ இடும்பன்காரியின்‌ 
கண்ணோட்டத்தில்‌ அவன்‌ விழவில்லை. 


இடும்பன்காரி நதியின்‌ பரிசில்‌ துறையை அடைந்தான்‌. படகோட்டிகளில்‌ ஒருவன்‌, 
"அக்கரைக்கு வருகிறாயா, அப்பா?" என்று கேட்டான்‌. 


"இல்லை, அடுத்த படகில்‌ வரப்‌ போகிறேன்‌; நீ போ!" என்றான்‌ இடும்பன்காரி. 


"அடே! இவ்வளவுதானா? நீ வருகிற வேகத்தைப்‌ பார்த்துவிட்டு அல்லவா படகை 
நிறுத்தினேன்‌!" என்று சொல்லி ஓடக்காரன்‌ கோல்‌ போட்டு ஓடத்தை நதியில்‌ செலுத்தினான்‌. 


இதற்குள்‌ அரசமரத்தின்‌ நடூமத்தி வரையில்‌ ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து 
கொண்ட திருமலை, "ஓகோ! நான்‌ நினைத்தது சரியாகப்‌ போயிற்று. இவன்‌ படகில்‌ ஏறவில்லை; 
திரும்பித்தான்‌ வரப்போகிறான்‌. வந்த பிறகு எந்தப்‌ பக்கம்‌ போகிறான்‌ என்று பார்க்க வேண்டும்‌. 
இவனுடைய கைகள்‌ மச்சஹஸ்த முத்திரை காட்டியதை நான்‌ நன்றாகப்‌ பார்த்தேன்‌. அதன்‌ 
பொருள்‌ என்ன? மீன்‌! மீன்‌! மீன்‌ சின்னம்‌ எதைக்‌ குறிக்கிறது? ஆ! மீன்‌ பாண்டியனுடைய 
கொடியில்‌ பொறித்ததல்லவா? ஒருவேளை, ஆஹாஹா !.. அப்படியும்‌ இருக்குமோ! பார்க்கலாம்‌! 
சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம்‌. பொறுத்தவர்‌ பூமி ஆள்வார்‌, பொங்கியவர்‌ 
காடாள்வார்‌... ஆனால்‌, இந்தக்‌ காலத்தில்‌ பூமி ஆள்வதைக்‌ காட்டிலும்‌ காடு ஆள்வதே 
மேலானது என்று தோன்றுகிறது! ஆனாலும்‌ பொறுத்துப்‌ பார்க்கலாம்‌!.." இவ்விதம்‌ 
அரசமரத்திலிருந்த அருவமான வேதாளத்தினிடம்‌ திருமலை சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. 


விரைவில்‌ அவன்‌ எதிர்பார்த்தபடியே நடந்தது; படகு இடும்பன்காரியை ஏற்றிக்‌ 
கொள்ளாமலே சென்றது. இடும்பன்காரி நதிக்கரையிலிருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்றுப்‌ 
பார்த்தான்‌. பிறகு நாலா திசைகளிலும்‌ துளாவிப்‌ பார்த்தான்‌. ஆழ்வார்க்கடியான்‌ 
எங்குமில்லையென்பதை நன்கு தெரிந்து கொண்டூ திரும்பி அதே அரசமரத்தடிக்கு வந்து 
சேர்ந்தான்‌. இன்னும்‌ ஒரு தடவை சுற்றுமுற்றும்‌ நன்றாய்ப்‌ பார்த்து விட்டு அந்த மரத்தடியிலேயே 
உட்கார்ந்து கொண்டான்‌. எதையோ, அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன்‌ போல்‌ அவனுடைய 
கண்கள்‌ நாலாபுறமும்‌ சுழன்று நோக்கிக்‌ கொண்டிருந்தன. ஆனால்‌, மரத்தின்‌ மேலே மட்டும்‌ 
அவன்‌ அண்ணாந்து பார்க்கவில்லை. பார்த்திருந்தாலும்‌ திருமலை நன்றாகத்‌ தம்‌ திருமேனியை 
மறைத்துக்‌ கொண்டிருந்தபடியால்‌ மரத்தின்‌ மேல்‌ அவன்‌ உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்குத்‌ 
தெரிந்திராது. 


சுமார்‌ ஒரு நாழிகை நேரம்‌ இவ்விதம்‌ சென்றது. திருமலைக்குக்‌ கால்கள்‌ மரதுப்‌ போகத்‌ 
தொடங்கின. இனி வெகு நேரம்‌ மரத்தின்‌ மேல்‌ இருக்க முடியாதென்று தோன்றியது. 
இடும்பனோ, மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும்‌ வழியாகத்‌ தோன்றவில்லை. தப்பித்துப்‌ போவது 
எப்படி! எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின்‌ மறுபக்கத்தில்‌ இறங்கினாலும்‌ ஏதாவது சத்தம்‌ 
கேளாமல்‌ இராது! கேட்டால்‌ இடும்பன்காரி உடனே பார்த்து விடுவான்‌. அவனோ இடுப்பில்‌ ஒரு 
கூரிய கொடூவாளைச்‌ செருக்கிக்‌ கொண்டிருந்தான்‌. அதைத்‌ தன்‌ பேரில்‌ அவன்‌ பிரயோகிக்க 
மாட்டான்‌ என்பது என்ன நிச்சயம்‌? 


வேறு என்னதான்‌ செய்வது? பேய்‌ பிசாசைப்‌ போல்‌ பயங்கரமாகச்‌ சத்தமிட்டுக்‌ 
கொண்டு இடும்பனின்‌ மேலேயே குதிக்கலாமா? குதித்தால்‌ தன்னை வேதாளம்‌ என்று நினைத்து 
க்‌ கொண்டு அவன்‌ பயத்தினால்‌ மூர்ச்சையடைந்து விழலாம்‌ அல்லவா? அல்லது தப்பித்து ஓடப்‌ 


2 


பார்க்கலாம்‌ அல்லவா! அச்சமயம்‌ தானும்‌ தப்பி ஓடிவிடலாம்‌!... இவ்விதம்‌ திருமலை எண்ணிய 
சமயத்தில்‌, அவனுடைய சோதனை முடிவடையும்‌ எனத்‌ தோன்றியது. ஓர்‌ ஆள்‌ 
தென்மேற்கிலிருந்து, அதாவது குடந்தைச்‌ சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான்‌. 
அவனுக்காகத்தான்‌ இடும்பன்காரி இத்தனை நேரமாய்க்‌ காத்திருக்கிறான்‌ என்று திருமலையின்‌ 
உள்ளுணர்ச்சி கூறியது. 

புது ஆள்‌ வந்ததைப்‌ பார்த்ததும்‌ அரசமரத்தடியில்‌ உட்கார்ந்திருந்த இடும்பன்‌ எழுந்து 
நின்றான்‌. வந்தவன்‌, முன்னால்‌ இடும்பன்‌ செய்த சமிக்ஞையைச்‌ செய்தான்‌. அதாவது ஒரு விரித்த 
புறங்கையின்‌ மேல்‌ இன்னொரு விரித்த கையை வைத்து, இரண்டு கட்டை விரல்களை ஆட்டி, 
மச்ச சமிக்ஞை பிடித்துக்‌ காட்டினான்‌; அதைப்‌ பார்த்த இடும்பனும்‌ அதே மாதிரி செய்து 
காட்டினான்‌. 

"உன்‌ பெயர்‌ என்ன?" என்று வந்தவன்‌ கேட்டான்‌. 

"என்‌ பெயர்‌ இடும்பன்காரி ; உங்கள்‌ பெயர்‌?" 

"சோமன்‌ சாம்பவன்‌!" 

"உங்களைத்தான்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌." 

"நானும்‌ உன்னைத்‌ தேடிக்‌ கொண்டு தான்‌ வந்தேன்‌." 

"நாம்‌ எந்தத்‌ திசையில்‌ போக வேண்டும்‌?" 

"மேற்குத்‌ திசையில்தான்‌!" 

"எவ்விடத்துக்கு?"" 

"பகைவனின்‌ பள்ளிப்படைக்கு!" 


"திருப்புறம்பயம்‌ அருகில்‌..." 


"இரைந்து பேசாதே! யார்‌ காதிலாவது விழப்‌ போகிறது" என்று சொல்லிச்‌ சோமன்‌ 
சாம்பவன்‌ நாலாபக்கமும்‌ பார்த்தான்‌. 


"இங்கே ஒருவரும்‌ இல்லை; முன்னாலேயே நான்‌ பார்த்து விட்டேன்‌." 

"பக்கத்தில்‌ எங்கும்‌ ஒளிந்திருக்கவும்‌ இடமில்லையே?" 

"கிடையவே கிடையாது!" 

"அப்படியானால்‌ புறப்படு எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது. நீ முன்னால்‌ போ! 
நான்‌ சற்றுப்‌ பின்னால்‌ வருகிறேன்‌. அடிக்கடி நின்று நான்‌ பின்னால்‌ வருகிறேனா என்று பார்த்துப்‌ 


போ!" 


"ஆகட்டும்‌. வழி நல்ல வழியல்ல; காடும்‌ மேடும்‌ முள்ளும்‌ கல்லுமாயிருக்கும்‌, 
ஜாக்கிரதையாகப்‌ பார்த்து நடந்து வர வேண்டும்‌!" 


"சரி, சரி, நீ புறப்பட்டுப்‌ போ! காட்டு வழியாயிருந்தாலும்‌ யாராவது எதிர்ப்பட்டால்‌ 
மறைந்து கொள்ள வேண்டும்‌ தெரிந்ததா?" 


93 


"தெரிந்தது, தெரிந்தது!" 


இடும்பன்காரி கொள்ளிடக்‌ கரையோடு மேற்குத்‌ திசையை நோக்கிப்‌ போனான்‌. 
அவனுக்குச்‌ சற்றுப்‌ பின்னால்‌ சோமன்‌ சாம்பவனும்‌ தொடர்ந்து சென்றான்‌. இருவரும்‌ கண்ணுக்கு 
மறையும்‌ வரையில்‌ ஆழ்வார்க்கடியான்‌ மரத்தின்‌ மேலேயே இருந்தான்‌. எல்லாவற்றையும்‌ பார்த்து 
க்‌ கொண்டும்‌ கேட்டுக்‌ கொண்டும்‌ இருந்தான்‌. 


ஆஹா! காலம்‌ பொல்லாத காலம்‌! எதிர்பாராத காரியங்கள்‌ எல்லாம்‌ 
நடைபெறுகின்றன. ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தைத்‌ தெரிந்து கொள்ளக்‌ கடவுள்‌ 
அருளால்‌ சந்தர்ப்பம்‌ கிடைத்திருக்கிறது.இனி நம்முடைய சாமர்த்தியத்தைப்‌ பொறுத்தது 
விஷயத்தை அறிவது. கடம்பூர்‌ மாளிகையில்‌ அறைகுறையாகத்தான்‌ தெரிந்து கொள்ள முடிந்தது. 
இங்கே அப்படி ஏமாந்து போகக்‌ கூடாது. திருப்புறம்பயம்‌ - பள்ளிப்படையென்றால்‌, கங்க 
மன்னன்‌ பிரிதிவீபதியின்‌ பள்ளிப்படையைத்தான்‌ சொல்லியிருக்க வேண்டும்‌. அந்தப்‌ 
பள்ளிப்படையைக்‌ கட்டி நூறு வருஷம்‌ ஆகிறது. ஆகையால்‌ பாழடைந்து கிடக்கிறது; சுற்றிலும்‌ 
காடு மண்டிக்‌ கிடக்கிறது; கிராமமோ சற்றுத்‌ தூரத்தில்‌ இருக்கிறது அங்கே எதற்காக இவர்கள்‌ 
போகிறார்கள்‌! இந்த இரண்டு பேரும்‌ மட்டும்‌ பேச வேண்டிய விஷயமாயிருந்தால்‌, இங்கேயே 
பேசிக்கொள்ளுவார்கள்‌. காட்டு வழியில்‌ ஒரு காத தூரம்‌ போக வேண்டியதில்லையே? 
ஆகையால்‌, அங்கே இன்னும்‌ சிலரும்‌ வரப்‌ போகிறார்கள்‌ என்பது நிச்சயம்‌. எதற்காக? 
பிரிதிவீபதியின்‌ பள்ளிப்படையைப்‌ 'பகைவனின்‌ பள்ளிப்படை'யென்று இவர்களில்‌ ஒருவன்‌ 
சொல்வானேன்‌? பிரிதிவீபதி யாருக்குப்‌ பகைவன்‌? ஆகா! நாம்‌ நினைத்தது உண்மையாகும்‌ 
போலிருக்கிறதே! எதற்கும்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. இவர்கள்‌ கொள்ளிடக்‌ 
கரையோடு போகிறார்கள்‌. நாம்‌ மண்ணிக்‌ கரையோடு போகலாம்‌. மண்ணிக்‌ கரையில்‌ காடு 
அதிக அடர்த்தியாயிருந்தாலும்‌ பாதகமில்லை. காடும்‌ மேடும்‌ முள்ளும்‌ கல்லும்‌ நமக்கு என்ன 
இலட்சியம்‌? அவைதாம்‌ நம்மைக்‌ கண்டு பயப்பட வேண்டும்‌!... 


இவ்வாறு எண்ணிக்‌ கொண்டும்‌ வாயோடு முணுமுணுத்துக்‌ கொண்டும்‌ திருமலை 
அரசமரத்திலிருந்து இறங்கிச்‌ சற்றுத்‌ தெற்கு நோக்கிப்‌ போனான்‌. மண்ணியாறு வந்தது அதன்‌ 
கரையோடு மேற்கு நோக்கி நடையைக்‌ கட்டினான்‌. ஜன சஞ்சாரமில்லாத அடர்ந்த காடுகளின்‌ 
வழியாக ஆழ்வார்க்கடியான்‌ புகுந்து சென்று சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ சமயத்தில்‌ திருப்புறம்பயம்‌ 
பள்ளிப்படைக்‌ கோயிலை அடைந்தான்‌. 


பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
ரணகள அரணயம்‌ 


பழந்தமிழ்நாட்டில்‌ போர்க்களத்தில்‌ உயிர்துறந்த மகாவீரர்களின்‌ ஞாபகமாக வீரக்‌ கல்‌ 
நட்டுக்‌ கோயில்‌ எடுப்பது மரபு. வெறும்‌ கல்‌ மட்டும்‌ ஞாபகார்த்தமாக நாட்டியிருந்தால்‌ 'நடுகற்‌ 
கோயில்‌' என்று வழங்குவார்கள்‌. அத்துடன்‌ ஏதேனும்‌ ஒரு தெய்வத்தின்‌ சிலையையும்‌ ஸ்தாபித்து 
ஆலயமாக எழுப்பியிருந்தால்‌ அது 'பள்ளிப்படை' என்று வழங்கப்படும்‌. 


குடந்தை நகருக்கு அரைக்காதம்‌ வடமேற்கில்‌ மண்ணியாற்றுக்கு வடகரையில்‌ 
திருப்புறம்பயம்‌ என்னும்‌ கிராமத்துக்கருகில்‌ ஒரு பள்ளிப்படைக்‌ கோயில்‌ இருந்தது. இது 
அந்தப்‌ பிரதேசத்தில்‌ நடந்த ஒரு மாபெரும்‌ போரில்‌ உயிர்‌ நீத்த கங்க மன்னன்‌ பிரிதிவீபதியின்‌ 
ஞாபகமாக எடுத்தது. உலக சரித்திரம்‌ அறிந்தவர்கள்‌ வாடர்லூர்ச்‌ சண்டை, பானிபெத்‌ சண்டை, 
பிளாசிச்‌ சண்டை போன்ற சில சண்டைகளின்‌ மூலம்‌ சரித்திரத்தின்‌ போக்கே மாறியது என்பதை 
அறிவார்கள்‌. தமிழ்நாட்டைப்‌ பொறுத்த வரையில்‌ திருப்புறம்பயம்‌ சண்டை அத்தகைய முக்கியம்‌ 
வாய்ந்தது. நமது கதை நடந்த காலத்துக்குச்‌ சுமார்‌ நூறு ஆண்டு காலத்துக்கு முன்னால்‌ 


94 


அச்சண்டை நடந்தது. அதன்‌ வரலாறு தமிழ்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ தெரிந்திருக்க வேண்டியது 
அவசியம்‌. 


'கரிகால்‌ வளவன்‌' பெருநற்கிள்ளி, இளஞ்சேட்‌ சென்னி, தொடித்தோட்‌ செம்பியன்‌ 
முதலிய சோழகுல மன்னர்கள்‌ சீரும்‌ சிறப்புமாக சோழ நாட்டை ஆண்டிருந்த காலத்துக்குப்‌ 
பிறகு ஏறக்குறைய ஐந்நூறு அறுநூறு வருஷ காலம்‌ சோழர்‌ குலத்தின்‌ கீர்த்தியை நீடித்த 
கிரகணம்‌ பிடித்திருந்தது. தெற்கே பாண்டியர்களும்‌, வடக்கே பல்லவர்களும்‌ வலிமை 
மிக்கவர்களாகிச்‌ சோழர்களை நெருக்கி வந்தார்கள்‌. கடைசியாக, சோழ குலத்தார்‌ 
பாண்டியர்களின்‌ தொல்லையைப்‌ பொறுக்க முடியாமல்‌ அவர்களுடைய நெடூங்காலத்‌ 
தலைநகரமான உறையூரை விட்டூ நகர வேண்டி வந்தது. அப்படி நகர்ந்தவர்கள்‌ குடந்தைக்கு 
அருகில்‌ இருந்த பழையாறை என்னும்‌ நகருக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. ஆயினும்‌ உறையூர்‌ தங்கள்‌ 
தலைநகரம்‌ என்னும்‌ உரிமையை விட்டு விடவில்லை. 'கோழி வேந்தர்‌' என்னும்‌ பட்டத்தையும்‌ 
விட்டுவிடவில்லை. 


பழையாறைச்‌ சோழ மன்னர்களில்‌ விஜயாலய சோழர்‌ என்பவர்‌ இணையில்லா வீரப்புகழ்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ பற்பல யுத்த களங்களில்‌ முன்னணியில்‌ நின்று போர்‌ செய்து உடம்பில்‌ 
தொண்ணுற்றாறு காயங்களை அடைந்தவர்‌. 'எண்கொண்ட தொண்ணுற்றின்‌ மேலுமிரு மூன்று 
புண்கொண்ட வெற்றிப்‌ புரவலன்‌' என்றும்‌, 'புண்ணூறு தன்றிருமேனியிற்‌ பூணாகத்‌ தொண்ணூறும்‌ 
ஆறுஞ்‌ சுமந்தோனும்‌' என்றெல்லாம்‌ பிற்கால ஆஸ்தானப்‌ புலவர்களால்‌ பாடப்‌ பெற்றவர்‌. 
இவருடைய மகன்‌ ஆதித்த சோழன்‌ தந்தைக்கு இணையான பெரு வீரனாக விளங்கினான்‌. 
இவனும்‌ பல போர்களில்‌ கலந்து கொண்டு புகழ்பெற்றான்‌. 


விஜயாலய சோழர்‌ முதுமைப்‌ பிராயத்தை அடைந்து மகனுக்குப்‌ பட்டங்கட்டி விட்டு 
ஓய்ந்திருந்தார்‌. அச்சமயத்தில்‌ பாண்டியர்களுக்கும்‌ பல்லவர்களுக்கும்‌ பகைமை முற்றி அடிக்கடி 
சண்டை நடந்து கொண்டிருந்தது. அந்தக்‌ காலத்துப்‌ பாண்டிய மன்னனுக்கு வரகுணவர்மன்‌ 
என்று பெயர்‌; பல்லவ அரசனுக்கு அபராஜிதவர்மன்‌ என்று பெயர்‌. இந்த இரண்டு 
பேரரசர்களுக்குள்‌ நடந்த சண்டைகள்‌ பெரும்பாலும்‌ சோழ நாட்டில்‌ நடைபெற்றன. யானையும்‌ 
யானையும்‌ மோதிச்‌ சண்டையிடும்போது நடுவில்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளும்‌ சேவல்‌ கோழியைப்‌ 
போல்‌ சோழ நாடு அவதிப்பட்டது. சோழ நாட்டு மக்கள்‌ துன்புற்றார்கள்‌. எனினும்‌ 
இப்போர்களை விஜயாலய சோழர்‌ தமக்குச்‌ சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டார்‌. ஒவ்வொரு 
போரிலும்‌ ஏதாவது ஒரு கட்சியில்‌ தம்முடைய சிறிய படையுடன்‌ போய்க்‌ கலந்து கொண்டார்‌. 
வெற்றி தோல்விகள்‌ மாறி மாறி வந்தாலும்‌ சோழ நாட்டில்‌ போர்க்குணம்‌ மிகுந்து வந்தது. 


காவேரி நதியிலிருந்து பல கிளை நதிகள்‌ பிரிந்து சோழ நாட்டை வளப்படுத்துவதை 
யாவரும்‌ அறிவார்கள்‌. அக்கிளை நதிகள்‌ யாவும்‌ காவிரிக்குத்‌ தெற்கே பிரிகின்றன. 
கொள்ளிடத்திலிருந்து பிரிந்து காவிரிக்கும்‌ கொள்ளிடத்துக்கும்‌ நடுவில்‌ பாயும்‌ நதி ஒன்றே 
ஒன்றுதான்‌; அதற்கு மண்ணியாறு என்று பெயர்‌. இந்த மண்ணியாற்றின்‌ வடகரையில்‌, 
திருப்புறம்பயம்‌ கிராமத்துக்கு அருகில்‌, பாண்டியர்களுக்கும்‌ பல்லவர்களுக்கும்‌ இறுதியான 
பலப்பரீட்சை நடந்தது. இரு தரப்பிலும்‌ படைபலம்‌ ஏறக்குறைய சமமாக இருந்தது. பல்லவ 
அபராஜிதவர்மனுக்குத்‌ துணையாக கங்க நாட்டூ பிரிதிவீபதி வந்திருந்தான்‌. ஆதித்த சோழனும்‌ 
அபராஜிதவர்மனுடைய கட்சியில்‌ சேர்ந்திருந்தான்‌. 


பாண்டிய சைன்யத்துடனும்‌ பல்லவ சைன்யத்துடனும்‌ ஒப்பிட்டால்‌, சோழ சைன்யம்‌ 
மிகச்‌ சிறியதாகவே இருந்தது.எனினும்‌, இம்முறை பாண்டியன்‌ வெற்றி பெற்றால்‌, சோழ வம்சம்‌ 
அடியோடு நாசமாக நேரும்‌ என்று ஆதித்தன்‌ அறிந்திருந்தான்‌. ஆகையால்‌, பெரிய 
சமுத்திரத்தில்‌ கலக்கும்‌ காவேரி நதியைப்‌ போல்‌ பல்லவரின்‌ மகா சைன்யத்தில்‌ தன்னுடைய 
சிறு படையையும்‌ சேர்ந்திருந்தான்‌. 


காத தூரத்துக்குக்‌ காத தூரம்‌ ரணகளம்‌ பரவியிருந்தது. ரத, கஜ, துரக, பதாதிகள்‌ 
என்னும்‌ நாலுவகைப்‌ படைகளும்‌ போரில்‌ ஈடுபட்டிருந்தன. மலையோடு மலை முட்டுவது போல்‌ 


95 


யானைகள்‌ ஒன்றையொன்று தாக்கிய போது நாலா திசைகளும்‌ அதிர்ந்தன. புயலோடூ புயல்‌ 
மோதுவது போல்‌ குதிரைகள்‌ ஒன்றின்‌ மீது ஒன்று பாய்ந்த போது குதிரை வீரர்களின்‌ 
கையிலிருந்த வேல்கள்‌ மின்வெட்டுகளைப்‌ போல்‌ பிரகாசித்தன. ரதத்தோடு ரதம்‌ மோதிச்‌ 
சுக்குநூறாகித்‌ திசையெல்லாம்‌ பறந்தன. காலாள்‌ வீரர்களின்‌ வாள்களோடூ வாள்களும்‌, 
வேல்களோடு வேல்களும்‌ உராய்ந்த போது எழுந்த ஜங்கார ஒலிகளினால்‌ திக்குத்‌ திகாந்தங்கள்‌ 
எல்லாம்‌ நடுநடுங்கின. மூன்று நாள்‌ இடைவிடாமல்‌ சண்டை நடந்த பிறகு, ரணகளம்‌ முழுவதும்‌ 
ரத்தக்‌ கடலாகக்‌ காட்சியளித்தது. அந்தக்‌ கடலில்‌ செத்த யானைகளும்‌ குதிரைகளும்‌ திட்டுத்‌ 
திட்டாகக்‌ கிடந்தன. உடைந்த ரதங்களின்‌ பகுதிகள்‌ கடலில்‌ கவிழ்ந்த கப்பலின்‌ பலகைகளைப்‌ 
போல்‌ மிதந்தன. இரு தரப்பிலும்‌ ஆயிரம்‌ பதினாயிரம்‌ வீரர்கள்‌ உயிரிழந்து கிடந்தார்கள்‌. 


மூன்று நாள்‌ இவ்விதம்‌ கோர யுத்தம்‌ நடந்த பிறகு பல்லவர்‌ சைன்யத்தில்‌ ஒரு 
பகுதிதான்‌ மிஞ்சியிருந்தது. மிஞ்சியவர்களும்‌ மிகக்‌ களைத்திருந்தார்கள்‌. பாண்டிய நாட்டூ வீர 
மறவர்களோ, களைப்பையே அறியாத வரம்‌ வாங்கி வந்தவர்களைப்‌ போல்‌, மேலும்‌ மேலும்‌ வந்து 
தாக்கினார்கள்‌. அபராஜிதவர்மனுடைய கூடாரத்தில்‌ மந்திராலோசனை நடந்தது. அபராஜிதன்‌, 
பிரதிவீபதி, ஆதித்தன்‌ ஆகிய மூன்று மன்னர்களுடன்‌ படைத்தலைவர்களும்‌ கலந்து 
ஆலோசித்தார்கள்‌. இனி எதிர்த்து நிற்க முடியாது என்றும்‌, பின்வாங்கிக்‌ கொள்ளிடத்துக்கு 
வடகரைக்குச்‌ சென்று விடுவதே உசிதம்‌ என்றும்‌ முடிவு செய்தார்கள்‌. 


இப்படிப்பட்ட நிலைமையில்‌ போர்களத்தில்‌ ஓர்‌ அதிசயம்‌ நடந்தது. முதுமையினால்‌ 
தளர்ந்தவனும்‌, உடம்பில்‌ தொண்ணூற்று காயவடூக்கள்‌ உள்ளவனும்‌, கால்களில்‌ பட்ட கொடிய 
காயத்தினால்‌ எழுந்து நிற்கும்‌ சக்தியை இழந்தவனுமான விஜயாலய சோழன்‌ எப்படியோ யுத்த 
அரங்கத்துக்கு வந்து விட்டான்‌. பல்லவ சைன்யம்‌ பின்வாங்கிக்‌ கொள்ளிடத்துக்கு வடக்கே 
போய்விட்டால்‌, சோழ நாடு மறுபடியும்‌ நெடுங்காலம்‌ தலையெடுக்க முடியாது என்பதை 
உணர்ந்திருந்த அந்தக்‌ கிழச்‌ சிங்கத்தின்‌ கர்ஜனை, பல்லவர்‌ கட்சியில்‌ எஞ்சியிருந்த 
வீரர்களுக்குப்‌ புத்துயிர்‌ அளித்தது. 


"ஒரு யானை! எனக்கு ஒரு யானை கொடுங்கள்‌!" என்றான்‌. 


"நமது யானைப்‌ படை முழுதும்‌ அதமாகி விட்டது; ஒன்று கூடத்‌ தப்பவில்லை" 
என்றார்கள்‌. 
"ஒரு குதிரை, ஒரு குதிரையாவது கொண்டு வாருங்கள்‌!" என்றான்‌. 


"உயிருள்ள குதிரை ஒன்று கூட மிஞ்சவில்லை" என்று சொன்னார்கள்‌. 


"சோழ நாட்டுச்‌ சுத்த வீரர்கள்‌ இருவரேனும்‌ மிஞ்சி உயிரோடு இருக்கிறார்களா? 
இருந்தால்‌ வாருங்கள்‌!" என்று விஜயாலயன்‌ அலறினான்‌. 


இருவருக்கு பதிலாக இருநூறு பேர்‌ முன்னால்‌ வந்தார்கள்‌. 


"இரண்டு பேர்‌ தோளில்‌ வலியும்‌ நெஞ்சில்‌ உரமும்‌ உள்ள இரண்டு பேர்‌ என்னைத்‌ 
தோள்‌ கொடுத்துத்‌ தூக்கிக்‌ கொள்ளுங்கள்‌. மற்றவர்கள்‌ இரண்டு இரண்டு பேராகப்‌ பின்னால்‌ 
வந்து கொண்டிருங்கள்‌. என்னைச்‌ சுமக்கும்‌ இருவர்‌ விழுந்தால்‌, பின்னால்‌ வரும்‌ இருவர்‌ 
என்னைத்‌ தூக்கி கொள்ளுங்கள்‌!" என்றான்‌ அந்த வீராதி வீரன்‌. அப்படியே இரண்டு 
பீமசேனர்கள்‌ முன்னால்‌ வந்து விஜயாலயனைத்‌ தோளில்‌ தூக்கிக்‌ கொண்டார்கள்‌. 


"போங்கள்‌! போர்‌ முனைக்குப்‌ போங்கள்‌!" என்று கர்ஜித்தான்‌. 


போர்களத்தில்‌ ஓரிடத்தில்‌ இன்னமும்‌ சண்டை நடந்து கொண்டிருந்தது. தெற்கத்தி 
மறவர்கள்‌ கீழைநாட்டாரைத்‌ தாக்கிப்‌ பின்வாங்கச்‌ செய்து கொண்டே வந்தார்கள்‌. 


96 


இருவருடைய தோள்களில்‌ அமர்ந்த விஜயாலயன்‌ அந்தப்‌ போர்‌ முனைக்குப்‌ போனான்‌. இரண்டு 
கைகளிலும்‌ இரண்டு நீண்ட வாள்களை வைத்துக்‌ கொண்டு திருமாலின்‌ சக்ராயுதத்தைப்‌ போல்‌ 
சுழற்றிக்‌ கொண்டு, எதிரிகளிடையே புகுந்தான்‌. அவனைத்‌ தடுக்க யாராலும்‌ முடியவில்லை. 
அவன்‌ புகுந்து சென்ற வழியெல்லாம்‌ இருபுறமும்‌ பகைவர்களின்‌ உடல்கள்‌ குவிந்து 
கொண்டேயிருந்தன. 


ஆம்‌; இந்த அதிசயத்தைப்‌ பார்ப்பதற்காகப்‌ பின்வாங்கிய வீரர்கள்‌ பலரும்‌ முன்னால்‌ 
வந்தார்கள்‌. விஜயாலயனுடைய அமானுஷ்ய வீரத்தைக்‌ கண்டு முதலில்‌ சிறிது திகைத்து 
நின்றார்கள்‌. பிறகு ஒருவரையொருவர்‌ உற்சாகப்படூத்திக்‌ கொண்டு தாங்களும்‌ போர்முனையில்‌ 
புகுந்தார்கள்‌. அவ்வளவுதான்‌; தேவி ஜயலக்ஷமியின்‌ கருணாகடாட்சம்‌ இந்தப்‌ பக்கம்‌ திரும்பி 
விட்டது. 


பல்லவர்‌ படைத்‌ தலைவர்கள்‌ பின்வாங்கிக்‌ கொள்ளிடத்துக்கு வடகரை போகும்‌ 
யோசனையைக்‌ கைவிட்டார்கள்‌. மூன்று வேந்தர்களும்‌ தமக்குரிய மூலபல வீரர்கள்‌ புடைசூழப்‌ 
போர்முனையில்‌ புகுந்தார்கள்‌. சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ பாண்டிய வீரர்கள்‌ பின்வாங்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. கங்க மன்னன்‌ பிரதிவீபதி அன்றைய போரில்‌ செயற்கரும்‌ செயல்கள்‌ பல 
புரிந்த பிறகு, தன்‌ புகழுடம்பை அப்போர்க்களத்தில்‌ நிலைநாட்டி விட்டு வீர சொர்க்கம்‌ 
சென்றான்‌. அத்தகைய வீரனுடைய ஞாபகார்த்தமாக அப்போர்களத்தில்‌ வீரக்‌ கல்‌ 
நாட்டினார்கள்‌. பிறகு பள்ளிப்படைக்‌ கோயிலும்‌ எடுத்தார்கள்‌. 


அத்தகைய கொடூரமான பயங்கர யுத்தம்‌ நடந்த ரணகளம்‌ சில காலம்‌ புல்‌ பூண்டுகள்‌ 
முளையாமல்‌ கிடந்தது. அந்தப்‌ பக்கம்‌ மக்கள்‌ போவதேயில்லை. சிறிது காலத்துக்குப்‌ பிறகு 
அங்கே காடு மண்ட ஆரம்பித்தது. பள்ளிப்படைக்‌ கோவிலைச்‌ சுற்றிக்‌ காடு அடர்ந்தது, 
புதர்களில்‌ நரிகள்‌ குடிபுகுந்தன. இருண்ட மரக்கிளைகளில்‌ ஆந்தைகளும்‌ கோட்டான்களும்‌ 
வாசம்‌ செய்தன. நாளடைவில்‌ அப்பள்ளிப்படைக்‌ கோயிலுக்கு யாரும்‌ போவதை நிறுத்தி 
விட்டார்கள்‌. எனவே, கோயிலும்‌ நாளுக்கு நாள்‌ தகர்ந்து போய்‌ வந்தது. நமது கதை நடக்கும்‌ 
காலத்தில்‌ பாழடைந்து கிடந்தது. 


இத்தகைய பாழடைந்த பள்ளிப்படைக்‌ கோயிலுக்கு இருட்டுகிற நேரத்தில்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ வந்து சேர்ந்தான்‌. அக்கோயிலின்‌ மேல்‌ மண்டப விளிம்பில்‌ அமைந்த காவல்‌ 
பூதகணங்கள்‌ அவனைப்‌ பயமுறுத்தப்‌ பார்த்தன. ஆனால்‌ அந்த வீர வைஷ்ணவ சிகாமணியா 
பயப்படுகிறவன்‌? பள்ளிப்படைக்‌ கோயில்‌ மண்டபத்தின்‌ மீது தாவி ஏறினான்‌. மண்டபத்தின்‌ மீது 
கவிந்திருந்த மரக்கிளையின்‌ மறைவில்‌ உட்கார்ந்து கொண்டான்‌. நாலாபுறமும்‌ கவனமாகப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவனுடைய கண்கள்‌ அடர்த்தியான இருளைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு பார்க்கும்‌ சக்தியைப்‌ பெற்றிருந்தன. அவனுடைய செவிகளும்‌ அவ்வாறே மிக மெல்லிய 
இசையையும்‌ கேட்கக்கூடிய கூர்மை பெற்றிருந்தன. 


இருட்டி ஒரு நாழிகை; இரண்டூ நாழிகை; மூன்று நாழிகையும்‌ ஆயிற்று. சுற்றிலும்‌ 
சூழ்ந்திருந்த அந்தகாரம்‌ அவனை அடியோடூ அமுக்கி, மூச்சுத்‌ திணறச்‌ செய்தது. அவ்வப்போது 
காட்டு மரங்களினிடையே சலசலவென்று ஏதோ சத்தம்‌ கேட்டது. அதோ ஒரு மரநாய்‌ மரத்தின்‌ 
மேல்‌ ஏறுகிறது! அதோ ஒரு ஆந்தை உறுமுகிறது! இந்தப்‌ பக்கம்‌ ஒரு கோட்டான்‌ கூவுகிறது! 
மரநாய்க்குப்‌ பயந்து ஒரு பறவை சடசடவென்று சிறகை அடித்துக்‌ கொண்டு மேல்‌ கிளைக்குப்‌ 
பாய்கிறது. அதோ, நரிகள்‌ ஊளையிடத்‌ தொடங்கி விட்டன. தலைக்கு மேலே ஏதோ சத்தம்‌ 
கேட்டது. அண்ணாந்து பார்த்தான்‌; அணிலோ, ஓணானோ, அல்லது அத்தகைய வேறொரு சிறிய 
பிராணியோ மரக்கிளைகளின்‌ மீது தாவி ஏறிற்று. 


மரக்கிளைகளின்‌ இடுக்குகளின்‌ வழியாக வானத்தில்‌ ஒரு சிறு பகுதி தெரிந்தது. 
விண்மீன்கள்‌ 'முணுக்‌', 'முணுக்‌'கென்று மின்னிக்‌ கொண்டூ கீழே எட்டிப்‌ பார்த்தன. அந்தத்‌ 
தனிமை மிகுந்த கனாந்தகாரத்தினிடையே வானத்து நட்சத்திரங்கள்‌ அவனுடன்‌ நட்புரிமை 


97 


கொண்டாடுவதுபோல்‌ தோன்றின. எனவே, ஆழ்வார்க்கடியான்‌ மரக்கிளைகளின்‌ வழியாக 
எட்டிப்‌ பார்த்த நட்சத்திரங்களைப்‌ பார்த்து மெல்லிய குரலில்‌ பேசினான்‌; 


"ஓ! நட்சத்திரங்களே! உங்களை இன்றைக்குப்‌ பார்த்தால்‌ பூவுலக மக்களின்‌ 
அறிவீனத்தைப்‌ பார்த்துக்‌ கேலி செய்து கண்சிமிட்டிச்‌ சிரிப்பவர்களைப்‌ போலத்‌ தோன்றுகிறது. 
சிரிப்பதற்கு உங்களுக்கு வேண்டிய காரணம்‌ உண்டு. நூறு வருஷத்துக்கு முன்னால்‌ இதே 
இடத்தில்‌ நடந்த பெரும்‌ போரையும்‌, போர்‌ நடந்த பிறகு இங்கே வெகு நாள்‌ வரை இரத 
வெள்ளம்‌ பெருகிக்‌ கிடந்ததையும்‌ பார்த்திருக்கிறீர்கள்‌. மனிதர்கள்‌ எதற்காக இப்படி 
ஒருவரையொருவர்‌ பகைக்க வேண்டும்‌ என்று அதிசயிக்கிறீர்கள்‌. எதற்காக இப்படி மனித 
இரத்தத்தைச்‌ சிந்தி வெள்ளமாக ஓடச்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌ வியக்கிறீர்கள்‌ இதற்குப்‌ பெயர்‌ 
வீரமாம்‌. " 


"ஒரு மனிதன்‌ இறந்து நூறு வருஷம்‌ ஆகியும்‌ அவனிடம்‌ பகைமை பாராட்டுகிறார்கள்‌! 
இந்தப்‌ பள்ளிப்படை பகைவனுடைய பள்ளிப்படையாம்‌! பகைவன்‌ பள்ளிப்படைக்கு அருகில்‌ 
கூடி யோசிக்கப்‌ போகிறார்களாம்‌. செத்துப்‌ போனவர்களின்‌ பெயரால்‌ உயிரோடிருப்பவர்களை 
இம்சிப்பதற்கு! வானத்து விண்மீன்களே! நீங்கள்‌ ஏன்‌ சிரிக்க மாட்டீர்கள்‌? நன்றாய்ச்‌ சிரியுங்கள்‌! 


"கடவுளே! இங்கு வந்தது வீண்தானா? இன்றிரவெல்லாம்‌ இப்படியே கழியப்‌ 
போகிறதா? எதிர்பார்த்த ஆட்கள்‌ இங்கே வரப்போவதி ல்லையா? என்‌ காதில்‌ விழுந்தது தவறா? 
நான்‌ சரியாகக்‌ கவனிக்கவில்லையா? அல்லது அந்த மச்சஹஸ்த சமிக்ஞையாளர்கள்‌ தங்கள்‌ 
யோசனையை மாற்றிக்‌ கொண்டு வேறிடத்துக்குப்‌ போய்‌ விட்டார்களா! என்ன ஏமாற்றம்‌? 
இன்றைக்கு மட்டும்‌ நான்‌ ஏமாந்து போனால்‌ என்னை நான்‌ ஒரு நாளும்‌ மன்னித்துக்‌ கொள்ள 
முடியாது!... ஆ! அதோ சிறிது வெளிச்சம்‌ தெரிகிறது! அது என்ன? வெளிச்சம்‌ மறைகிறது; 
மறுபடி தெரிகிறது சந்தேகமில்லை. அதோ, சுளுந்து கொளுத்திப்‌ பிடித்துக்‌ கொண்டு யாரோ 
ஒருவன்‌ வருகிறான்‌! இல்லை இரண்டு பேர்‌ வருகிறார்கள்‌ காத்திருந்து வீண்‌ போகவில்லை!..." 


வந்தவர்கள்‌ இருவரும்‌ பள்ளிப்படையைத்‌ தாண்டிக்‌ கொண்டு சிறிது அப்பால்‌ 
போனார்கள்‌. அடர்ந்த காட்டுக்கு மத்தியில்‌ சிறிது இடைவெளி இருந்த இடத்தில்‌ நின்றார்கள்‌. 
ஒருவன்‌ உட்கார்ந்து கொண்டான்‌; கையில்‌ சுளுந்து வைத்திருந்தவன்‌ சுற்றும்முற்றும்‌ பார்த்து 
கொண்டிருந்தான்‌. யாருடைய வரவையோ அவன்‌ எதிர்பார்த்தான்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை.சற்று நேரத்துக்கெல்லாம்‌ இன்னும்‌ இரண்டு பேர்‌ வந்தார்கள்‌. அவர்கள்‌ இதற்கு 
முன்‌ இந்த இடத்துக்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌ இந்த இருளில்‌, 
அடர்ந்த காட்டில்‌, வழி கண்டுபிடித்துக்‌ கொண்டு வர முடியுமா? 


முதலில்‌ வந்தவர்களும்‌ பின்னால்‌ வந்தவர்களும்‌ ஏதோ பேசிக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ காதில்‌ அது ஒன்றும்‌ விழவில்லை. 'அடடா, இத்தனை கஷ்டப்பட்டு வந்தும்‌ 
பிரயோஜனம்‌ ஒண்ணும்‌ இராது போலிருக்கிறதே! ஆட்களின்‌ அடையாளம்‌ கூடத்‌ தெரியாது 
போலிருக்கிறதே!' 


பிறகு இன்னும்‌ இரண்டு பேர்‌ வந்தார்கள்‌; முன்னால்‌ வந்தவர்களும்‌ கடைசியில்‌ 
வந்தவர்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. கடைசியாக வந்தவர்களில்‌ ஒருவன்‌ 
கையில்‌ ஒரு பை கொண்டு வந்திருந்தான்‌. அதை அவன்‌ அவிழ்த்து அதனுள்‌ இருந்தவற்றைக்‌ 
கொட்டினான்‌. சுளுந்து வெளிச்சத்தில்‌ தங்க நாணயங்கள்‌ பளபளவென்று ஒளிர்ந்தன. 


கொட்டிய மனிதன்‌ பைத்தியம்‌ பிடித்தவனைப்‌ போல்‌ சிரித்து, "நண்பர்களே! சோழ 
நாட்டுப்‌ பொக்கிஷத்தைக்‌ கொண்டே சோழ ராஜ்யத்துக்கு உலைவைக்கப்‌ போகிறோம்‌! இது 
பெரிய வேடிக்கையல்லவா?" என்று சொல்லிவிட்டு மறுபடியும்‌ கலகலவென்று சிரித்தான்‌. 


"ரவிதாஸரே! இரைச்சல்‌ போட வேண்டாம்‌; கொஞ்சம்‌ மெதுவாகப்‌ பேசலாம்‌" 
என்றான்‌ ஒருவன்‌. 


98 


"ஆகா! இங்கு இப்படிப்‌ பேசினால்‌ என்ன? நரிகளும்‌, மரநாய்களும்‌, கூகைகளும்‌ 
கோட்டான்களுந்தான்‌ நம்‌ பேச்சைக்‌ கேட்கும்‌! நல்லவேளையாக அவை யாரிடமும்‌ போய்ச்‌ 
சொல்லாது! என்றான்‌ ரவிதாஸன்‌. 


" இருந்தாலும்‌ கொஞ்சம்‌ மெதுவாகப்‌ பேசுவதே நல்லது அல்லவா?" 


பிறகு அவர்கள்‌ மெல்லப்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. ஆழ்வார்க்கடியானுக்கு 
அவர்களுடைய பேச்சைக்‌ கேட்டறியாமல்‌ மண்டபத்தின்‌ பேரில்‌ உட்கார்ந்து இருப்பது வீண்‌ 
என்று தோன்றியது. மண்டபத்திலிருந்து இறங்கி கூட்டம்‌ நடக்கும்‌ இடத்திற்கு அருகில்‌ நின்று 
ஒட்டுக்‌ கேட்டே தீர வேண்டும்‌. அதனால்‌ விளையும்‌ அபாயத்தையும்‌ சமாளித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ - இவ்விதம்‌ எண்ணி ஆழ்வார்க்கடியான்‌ மண்டபத்திலிருந்து இறங்க முயன்றபோது 
மரக்கிளைகளில்‌ அவன்‌ உடம்பு உராய்ந்ததால்‌ சலசலப்புச்‌ சத்தம்‌ உண்டாயிற்று. 


பேசிக்‌ கொண்டிருந்த மனிதர்களில்‌ இருவர்‌ சட்டென்று குதித்து எழுந்து "யார்‌ 
அங்கே"" என்று கர்ஜித்தார்கள்‌. 


ஆம்வார்க்கடியானுடைய இதய துடிப்பு சிறிது நேரம்‌ நின்று போயிற்று. அவர்களிடம்‌ 
அகப்பட்டுக்‌ கொள்ளாமல்‌ தப்பி ஓடுவதைத்‌ தவிர வேறு வழியில்லை. ஓடினாலும்‌ காட்டில்‌ 
சலசலப்புச்‌ சத்தம்‌ கேட்கத்தானே செய்யும்‌! அவர்கள்‌ வந்து தன்னைப்‌ பிடித்து விடலாம்‌ 
அல்லவா? அச்சமயத்தில்‌, கோட்டான்‌ ஒன்று சப்பட்டையை விரித்து உயர்த்தி அடித்துக்‌ 
கொண்டதுடன்‌ "ஊம்‌ ஊம்‌" என்று உறுமியது. 


இருபதாம்‌அத்தியாயம்‌ 
"முதற்‌ பகைவன்‌!" 


தக்க சமயத்தில்‌ ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான்‌ மனத்திற்குள்‌ பெரிதும்‌ 
பாராட்டினான்‌. ஏனெனில்‌, காட்டின்‌ மத்தியில்‌ கூடியிருந்த சதிகாரர்கள்‌, சிறகடித்துக்‌ கொண்டு 
உறுமிய ஆந்தையைப்‌ பார்த்து அதனால்‌ ஏற்பட்ட சத்தந்தான்‌ என்று எண்ணிக்‌ கொண்டார்கள்‌. 


"அடே! இந்தக்‌ கோட்டான்‌ நம்மைப்‌ பயப்படுத்திவிட்டது! வெட்டுடா அதை!" என்றான்‌ 
ஒருவன்‌. 


"வேண்டாம்‌! உங்கள்‌ கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்குப்‌ பத்திரப்படுத்தி 
வையுங்கள்‌. நம்‌ பகைவர்களைப்‌ பூண்டோடூ ஒழிப்பதற்குக்‌ கூராக்கி வையுங்கள்‌! ஆந்தையும்‌ 
கோட்டானும்‌ நம்‌ பகைவர்களல்ல; அவை நம்‌ சினேகிதர்கள்‌! மனிதர்கள்‌ சாதாரணமாய்‌ 
உறங்கும்‌ சமயங்களில்‌ நாம்‌ கண்‌ விழித்திருக்கிறோம்‌. நம்மோடு ஆந்தைகளும்‌ கூகைகளும்‌ கண்‌ 
விழித்திருக்கின்றன!' என்றான்‌ ரவிதாஸன்‌ என்பவன்‌. 


அவனுடைய பேச்சைக்‌ கேட்டுக்‌ கொண்டே மெள்ள மெள்ள அடிமேல்‌ அடியெடுத்து 
வைத்து நடந்து திருமலையப்பன்‌ ஒரு பெரிய மருதமரத்தின்‌ சமீபத்தை அடைந்தான்‌. நூறு 
வயதான அந்த மரத்தின்‌ பெரிய வேர்கள்‌ நாலாபுறத்திலும்‌ ஓடியிருந்தன. ஓர்‌ ஆணிவேருக்கும்‌ 
இன்னோர்‌ ஆணிவேருக்கும்‌ மத்தியில்‌ தரையிலும்‌ இடைவெளியிருந்தது; மரத்தின்‌ 
அடிப்பக்கத்திலும்‌ நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில்‌ மரத்தோடு மரமாகச்‌ 
சாய்ந்து கொண்ட ஆழ்வார்க்கடியான்‌ நின்றான்‌. 


99 


"தஞ்சாவூர்‌ இராஜ்யத்தின்‌ பொக்கிஷம்‌ இருக்கும்‌ வரையில்‌ நமக்கு வேண்டிய 
பொருளுக்குக்‌ குறைவு இல்லை. எடூத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நெஞ்சுத்‌ துணிவு 
வேண்டும்‌. காரியம்‌ முடிகிற வரையில்‌ வெளியில்‌ தெரியாதபடி இரகசியத்தைப்‌ பேணும்‌ சக்தி 
வேண்டும்‌! நமக்குள்‌ இரண்டு பிரிவாகப்‌ பிரிந்து கொள்ள வேண்டும்‌. ஒரு பிரிவினர்‌ உடனே 
இலங்கைக்குப்‌ போக வேண்டும்‌ இன்னொரு பிரிவினர்‌ தொண்டை மண்டலம்‌ சென்று காரிய 
சித்திக்குத்‌ தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும்‌. ஏறக்குறைய இரண்டு காரியங்களும்‌ 
ஒரே சமயத்தில்‌ முடிய வேண்டும்‌. ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம்‌ கொடுத்தால்‌, 
இன்னொரு பகைவன்‌ ஜாக்கிரதையாகிவிடுவான்‌! அதற்கு இடமே கொடுக்கக்‌ கூடாது. 
தெரிகிறதா? உங்களில்‌ இலங்கைக்குப்‌ போக யார்‌ யார்‌ ஆயத்தமாயிருக்கிறீர்கள்‌?" என்றான்‌ 
ரவிதாஸன்‌. 


"நான்‌ போகிறேன்‌!", "நான்தான்‌ போவேன்‌!" என்று பல குரல்கள்‌ ஒரே சமயத்தில்‌ 
கேட்டன. 


"யார்‌ போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில்‌ கூடித்‌ தீர்மானிக்கலாம்‌! 
அதுவரைக்கும்‌ இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள்‌ இன்னும்‌ சில இருக்கின்றன!" என்றான்‌ 
ரவிதாஸன்‌. 


"ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது?" என்று ஒருவன்‌ கேட்டான்‌. 


"கோடிக்கரை வழியாகப்‌ போகலாம்‌, கடலைக்‌ கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால்‌ 
இங்கிருந்து கோடிக்கரை வரையில்‌ செல்வது கடினம்‌ நெடுகிலும்‌ பகைவர்கள்‌; ஆங்காங்கே 
ஒற்றர்கள்‌. ஆகையால்‌ சேதுவுக்குச்‌ சென்று அங்கே கடலைத்‌ தாண்டி மாதோட்டத்துக்கருகில்‌ 
இறங்குவதுதான்‌ நல்லது. இலங்கை போகிறவர்கள்‌ சமயத்தில்‌ படகு வலிக்கவும்‌, கட்டுமரம்‌ 
தள்ளவும்‌, கடலில்‌ நீந்தவும்‌ தெரிந்தவர்களாயிருக்க வேண்டும்‌. இங்கே யாருக்கு நீந்தத்‌ 
தெரியும்‌?" 


"எனக்குத்‌ தெரியும்‌", "எனக்கும்‌ தெரியும்‌" என்ற குரல்கள்‌ எழுந்தன. 


"முதலில்‌, இலங்கை மன்னன்‌ மகிந்தனைக்‌ கண்டு பேசிவிட்டுப்‌ பிறகு காரியத்தில்‌ 
இறங்க வேண்டும்‌.ஆகையால்‌ ஈழத்துக்குப்‌ போகிறவர்களில்‌ ஒருவருக்காவது சிங்கள மொழி 
தெரிந்திருக்க வேண்டும்‌. ஆ! நமது சோமன்‌ சாம்பவன்‌ இன்னும்‌ வந்து சேரவில்லையே? 
யாராவது அவனை இன்றைக்குப்‌ பார்த்தீர்களா?" 


"இதோ வந்து கொண்டிருக்கிறேன்‌!" என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க 
சமீபத்திலிருந்து ஒரு குரல்‌ கேட்டது. 


அடியான்‌ மேலும்‌ மரத்தோடு மரமாக ஒட்டிக்‌ கொண்டான்‌. அடாடா! இந்தப்‌ பாழும்‌ 
உடம்பு இப்படிப்‌ பெருத்துவிட்டது எவ்வளவு சங்கடமாயிருக்கிறது! புதிதாக இரண்டு பேர்‌ 
அக்கூட்டத்தில்‌ வந்து சேர்ந்து கொண்டார்கள்‌. ஆழ்வார்க்கடியான்‌ தன்‌ முகத்தில்‌ ஒரு சிறு 
பகுதியை மட்டுமே மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டிப்‌ பார்த்தான்‌. புதிதாக வந்தவர்கள்‌ 
இருவரும்‌ கொள்ளிடக்‌ கரையில்‌ அரசமரத்தடியில்‌ சந்தித்துப்‌ பேசியவர்கள்தான்‌ என்று 
தெரிந்து கொண்டான்‌. 


புது மனிதர்களைக்‌ கண்டதும்‌ ரவிதாஸன்‌, "வாருங்கள்‌! வாருங்கள்‌! ஒருவேளை 
ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ, வராமலே இருந்து விடூவீர்களோ என்று 
பயந்தேன்‌; எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள்‌?" என்றான்‌. 


100 


"கொள்ளிடக்‌ கரையோடு வந்தோம்‌, வழியில்‌ ஒரு கூட்டம்‌ நரிகள்‌ வளைத்துக்‌ 
கொண்டன. நரிகளிடம்‌ சிக்காமல்‌ தப்பித்து வருவதற்கு நேரம்‌ ஆகிவிட்டது!" என்றான்‌ சோமன்‌ 
சாம்பவன்‌. 


"புலிக்கும்‌, சிங்கத்துக்கும்‌ பயப்பட்டால்‌ பொருள்‌ உண்டு. நரிக்குப்‌ 
பயப்படுகிறவர்களால்‌ என்ன காரியத்தைச்‌ சாதித்துவிட முடியும்‌?" என்றான்‌ அந்தக்‌ கூட்டத்து 
க்கு முன்னமே வந்திருந்தவர்களில்‌ ஒருவன்‌. 


"அப்படிச்‌ சொல்லாதே, அப்பனே! சிங்கம்‌, புலியைக்‌ காட்டிலும்‌ நரி பொல்லாதது! 
ஏனெனில்‌, சிங்கமும்‌ புலியும்‌ தனித்தனியே பாய்ந்து வரும்‌ விரோதிகள்‌ அவற்றோடு 
சண்டையிட்டூச்‌ சமாளிக்கலாம்‌. ஆனால்‌ நரிகளோ கூட்டங்கூட்டமாக வருகின்றன; ஆகையால்‌, 
அவற்றுக்குப்‌ பலம்‌ அதிகம்‌. சோழ நாட்டு நரிகள்‌ பெருங்கூட்டமாக வந்ததினால்தானே நம்‌ 
ஒப்பற்ற மன்னாதி மன்னன்‌ தோற்கவும்‌ உயிர்‌ துறக்கவும்‌ நேர்ந்தது? இல்லாவிட்டால்‌ அவ்விதம்‌ 
நேர்ந்திருக்குமா?"" 


"அந்த நரிக்குலத்தை அடியோடு அழிப்போம்‌! பூண்டோடு நாசம்‌ செய்வோம்‌!" என்று 
ஆங்காரத்துடன்‌ கூவினான்‌ சோமன்‌ சாம்பவன்‌. 


"இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள்‌!" என்று ரவிதாஸன்‌ பொன்‌ நாணயங்களின்‌ 
குவியலைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 


சோமன்‌ சாம்பவன்‌ நாணயங்கள்‌ சிலவற்றைக்‌ கையில்‌ எடுத்துப்‌ பார்த்துவிட்டு, "ஆ! ஒரு 
பக்கம்‌ புலி!இன்னொரு பக்கம்‌ பனை!" என்று சொன்னான்‌. 


"சோழனுடைய பொன்‌; பழுவேட்டரையனுடைய முத்திரை. நான்‌ சொன்னது 
சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன்‌. உங்களுடைய செய்தி என்ன? நமது இடும்பன்காரி ஏதாவது 
செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமே?" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


"ஆம்‌; கொண்டு வந்திருக்கிறார்‌; கேளுங்கள்‌! அவரே சொல்லுவார்‌!" 


இடும்பன்காரி சொல்லத்‌ தொடங்கினான்‌; "தங்கள்‌ கட்டளைப்படியே சம்புவரையர்‌ 
மாளிகையில்‌ பணியாளாக நான்‌ அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன்‌. அதனுடைய பலன்‌ 
நேற்றிரவுதான்‌ சித்தித்தது. நேற்று சம்புவரையர்‌ மாளிகையில்‌ ஒரு பெரிய விருந்து நடந்தது. 
பெரிய பழுவேட்டரையர்‌, வணங்காமுடிமுனையரையர்‌, மழபாடி மழுவரையர்‌ முதலிய பலர்‌ 
வந்திருந்தார்கள்‌. குரவைக்‌ கூத்தும்‌ வேலனாட்டமும்‌ நடைபெற்றன. வேலனாட்டம்‌ ஆடிய 
தேவராளனுக்குச்‌ சந்நதம்‌ வந்து குறி சொன்னான்‌. அவன்‌ சொன்னது நம்முடைய நோக்கத்துக்கு 
அனுசரணையாகவே இருந்தது. பழுவேட்டரையருடன்‌ வந்த மூடு பல்லக்கில்‌ அவருடைய 
இளையராணி வந்திருப்பதாக எல்லாரும்‌ எண்ணியிருந்தார்கள்‌. சுந்தர சோழ மகாராஜாவுக்கு 
உடல்நலம்‌ சரியாயில்லையென்றும்‌ அதிக நாள்‌ உயிரோடிருக்க மாட்டாரென்றும்‌ 
பழுவேட்டரையர்‌ தெரிவித்தார்‌. எல்லாருமாகச்‌ சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு 
வரவேண்டியவர்‌ ஆதித்த கரிகாலர்‌ அல்ல, மதுராந்தகத்‌ தேவர்‌ என்று முடிவு செய்தார்கள்‌. 
ஆனால்‌ மதுராந்தகத்தேவர்‌ இதற்குச்‌ சம்மதிப்பாரா என்று சிலர்‌ கேட்டார்கள்‌. 'அவர்‌ 
வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூறச்‌ செய்கிறேன்‌' என்று சொல்லிப்‌ பழுவேட்டரையர்‌ மூடு 
பல்லக்கின்‌ திரையைத்‌ திறந்தார்‌. அதற்குள்ளிருந்து மதுராந்தகத்‌ தேவர்‌ வெளி வந்தார்‌! பட்டம்‌ 
கட்டிக்‌ கொள்ளத்‌ தமக்குச்‌ சம்மதம்‌ என்று அவர்‌ தெரிவித்தார்‌..." 


"இப்படி பெண்‌ வேஷம்‌ போடும்‌ பராக்கிரமசாலிக்கு முடி சூட்டப்‌ போகிறார்களாம்‌! 
நன்றாய்ச்‌ சூட்டட்டும்‌; எல்லாம்‌ நாம்‌ எதிர்பார்த்தபடியேதான்‌ நடந்து வருகிறது. இம்மாதிரி 
சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம்‌ ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிக உகந்தது. எது 
நேர்ந்தாலும்‌, என்ன நடந்தாலும்‌, நம்மை யாரும்‌ சந்தேகிக்க மாட்டார்கள்‌ அல்லவா? 


101 


இடும்பன்காரி! மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்‌. ஆனால்‌ இதெல்லாம்‌ 
எப்படித்‌ தெரிந்து கொண்டீர்‌? இதற்குச்‌ சந்தர்ப்பம்‌ எப்படி வாய்த்தது?" என்று கேட்டான்‌ 
ரவிதாஸன்‌. 


"நடு ராத்திரியில்‌ அவர்கள்‌ சபை கூடியபோது வேறு யாரும்‌ அருகில்‌ வராதபடி பார்த்து 
க்‌ கொள்ள என்னைக்‌ காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள்‌. காவல்‌ புரிந்து கொண்டே என்‌ காது 
களையும்‌ கண்களையும்‌ உபயோகப்படுத்திக்‌ கொண்டிருந்தேன்‌." 


"அப்படி உபயோகப்படூத்தியதில்‌ வேறு ஏதாவது தெரிந்ததா?" 


"தெரிந்தது, அந்த நள்ளிரவுக்‌ கூட்டத்தில்‌ நடந்ததையெல்லாம்‌ இன்னொரு வேற்று 
மனிதன்‌ கோட்டை மதில்‌ சுவர்‌ மேலிருந்து கவனித்துக்‌ கொண்டிருந்தான்‌!" 


"ஆஹா! அவன்‌ யார்‌?" 
"முன்‌ குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன்‌..." 


"ஆகா! அவன்தானா? அப்படி நான்‌ நினைத்தேன்‌! அவனை நீர்‌ என்ன செய்தீர்‌? 
சம்புவரையரிடம்‌ பிடித்துக்‌ கொடுக்கவில்லையா?" 


"இல்லை. ஒருவேளை அவன்‌ நம்மவனாயிருக்கலாம்‌ என்று நினைத்து விட்டேன்‌. 
நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினேன்‌." 


"பெரிய பிசகு செய்து விட்டீர்‌; அவன்‌ நம்மவன்‌ அல்ல. கட்டையாய்க்‌ குட்டையாய்‌ 
இருப்பான்‌; சண்டைக்காரன்‌ பெயர்‌ திருமலையப்பன்‌; 'ஆழ்வார்க்கடியான்‌' என்று சொல்லிக்‌ 
கொள்வான்‌." 


"அவனேதான்‌. நான்‌ செய்த பிசகை இன்று மத்தியானம்‌ நானே உணர்ந்து 
கொண்டேன்‌; அவன்‌ நம்‌ ஆள்‌ அல்லவென்று தெரிந்தது." 


"அதை எப்படி அறிந்தீர்‌?" 


"நேற்று இரவு கந்தன்மாறனின்‌ பாலிய நண்பன்‌ ஒருவனும்‌ கடம்பூர்‌ மாளிகைக்கு 
வந்திருந்தான்‌. அவனுக்கும்‌ பழுவேட்டரையர்‌ கூட்டத்துக்கும்‌ சம்பந்தம்‌ ஒன்றுமில்லையென்று 
தெரிந்தது. அவன்‌ அங்கேயே மூலையில்‌ படுத்து, நிம்மதியாகத்‌ தூங்கினான்‌. இன்று காலையில்‌ 
சின்ன எஜமானர்‌ தம்‌ சினேகிதனைக்‌ கொண்டு விடக்‌ கொள்ளிடக்கரை வரையில்‌ வந்தார்‌. அவர்‌ 
வரப்போவதை அறிந்து அவர்‌ முன்னால்‌ அடிக்கடி நான்‌ போய்‌ நின்றேன்‌; என்னையும்‌ வரச்‌ 
சொன்னார்‌. அவர்‌ கொள்ளிடத்தின்‌ வடகரையோடு திரும்பிவிட்டார்‌. என்னைத்‌ தென்‌ கரைக்கு 
வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்துக்‌ கொடுத்து விட்டுத்‌ திரும்பும்படி சென்னார்‌. 
அங்கிருந்து குடந்தைக்குப்‌ போய்‌ என்‌ அத்தையைப்‌ பார்த்து விட்டு வருவதாகச்‌ சொல்லிவிட்டு 
வந்தேன்‌. அதனால்தான்‌ சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது. 


"சரிதான்‌, சரிதான்‌! அந்த வீர வைஷ்ணவனைப்‌ பற்றி எவ்விதம்‌ தெரிந்து கொண்டீர்‌?" 


"கொள்ளிடத்தில்‌ படகு புறப்படும்‌ சமயத்துக்கு அந்த வீர வைஷ்ணவன்‌ வந்து படகில்‌ 
ஏறிக்‌ கொண்டான்‌. அவன்‌ கந்தன்மாறனின்‌ சிநேகிதனோடு பேசிய சில காரமான 
வார்த்தைகளிலிருந்து எனக்குச்‌ சிறிது சந்தேகம்‌ உதித்தது, அவனும்‌ நம்மைச்‌ சேர்ந்தவனோ 
என்று. மேலும்‌ கொள்ளிடத்தின்‌ தென்கரையில்‌ அவன்‌ எனக்காக காத்துக்‌ கொண்டிருந்ததாகத்‌ 
தோன்றியது. நம்முடைய அந்தரங்க சமிக்ஞையைச்‌ செய்து காட்டினேன்‌. ஆனால்‌ அவன்‌ புரிந்து 
கொள்ளவில்லை. அதன்‌ பேரில்‌ அவன்‌ நம்மவன்‌ அல்ல என்று தீர்மானித்தேன்‌..." 


102 


"நீர்‌ செய்தது பெரும்‌ பிசகு! முன்பின்‌ தெரியாதவர்களிடம்‌ நம்‌ சமிக்ஞையைச்‌ செய்து 
காட்டக்‌ கூடாது. நண்பர்களே! இதைக்‌ கேளுங்கள்‌; நம்முடைய காரியம்‌ காஞ்சீபுரத்தில்‌ 
இருக்கிறது! இலங்கையிலும்‌ இருக்கிறது. இந்த இரண்டு இடங்களிலும்‌ நம்முடைய பரம 
விரோதிகள்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ இரண்டு பேரையும்‌ காட்டிலும்‌ நம்முடைய 
கொடிய விரோதி, முதன்மையான விரோதி, ஆழ்வார்க்கடியான்‌ என்று பொய்ப்‌ பெயர்‌ பூண்டு 
திரியும்‌ திருமலையப்பன்தான்‌. அவன்‌ நம்மையும்‌ நம்‌ நோக்கத்தையும்‌ அடியோடு நாசம்‌ 
செய்யக்கூடியவன்‌. நமக்கெல்லாம்‌ இணையில்லாத்‌ தலைவியாக உள்ள தேவியை அவன்‌ 
கொண்டு போகப்‌ பார்க்கிறவன்‌. அடுத்தபடியாக அவனை உங்களில்‌ யாராவது எங்கே 
கண்டாலும்‌, எந்த நிலைமையில்‌ சந்தித்தாலும்‌, கைகளில்‌ உள்ள ஆயுதத்தை உடனே அவன்‌ 
மார்பில்‌ பாய்ச்சிக்‌ கொன்று விடுங்கள்‌. ஆயுதம்‌ ஒன்றுமில்லாவிட்டால்‌ கையினால்‌ அவனுடைய 
மென்னியைத்‌ திருகிக்‌ கொல்லுங்கள்‌. அல்லது சூழ்ச்சியால்‌ விஷத்தைக்‌ கொடுத்துக்‌ 
கொல்லுங்கள்‌. அல்லது வெள்ளத்தில்‌ தள்ளி முதலைப்‌ பசிக்கு இரையாக்குங்கள்‌. அல்லது 
ஏதாவது சாக்குச்‌ சொல்லிப்‌ பாறை உச்சிக்கு அழைத்துப்‌ போய்‌ அங்கிருந்து பிடித்துத்‌ தள்ளிக்‌ 
கொன்று விடுங்கள்‌. தேள்‌, நட்டுவாக்கிளி, பாம்பு முதலியவற்றைக்‌ கண்டால்‌ எப்படி இரக்கம்‌ 
காட்டாமல்‌ கொல்வீர்களோ, அப்படிக்‌ கொன்று விடுங்கள்‌! துர்க்கா தேவிக்கோ, 
கண்ணகியம்மனுக்கோ பலி கொடுத்து விட்டால்‌ இன்னும்‌ விசேஷம்‌. எப்படியும்‌ அவன்‌ 
உயிரோடிருக்கும்‌ வரையில்‌ நம்முடைய நோக்கத்துக்கு இடையூறாகவே இருப்பான்‌!..."' 


"ரவிதாஸரே! நீங்கள்‌ இவ்வளவு தூரம்‌ வற்புறுத்திச்‌ சொல்வதற்கு அவன்‌ பெரிய 
கைகாரனாயிருக்க வேண்டும்‌ அப்படிப்பட்டவன்‌ யார்‌?" 


"யாரா? அவன்‌ பயங்கர ஆற்றல்‌ படைத்த ஒற்றன்‌!" 
"யாருடைய ஒற்றன்‌?" 


"எனக்கே அது வெகு காலம்‌ சந்தேகமாகத்தானிருந்தது. சுந்தர சோழரின்‌ ஒற்றனோ, 
ஆதித்த கரிகாலனின்‌ ஒற்றனோ என்று சந்தேகப்பட்டேன்‌; இல்லையென்று கண்டேன்‌. 
பழையாறையில்‌ இருக்கிறாளே, ஒரு கிழப்‌ பாதகி, அந்தப்‌ பெரிய பிராட்டியின்‌ 
ஒற்றனாயிருக்கலாம்‌ என்று இப்போது சந்தேகிக்கிறேன்‌." 


"ஆகா! அப்படியா? சிவபக்தியில்‌ மூழ்கி, ஆலயத்‌ திருப்பணி செய்து வரும்‌ அந்தச்‌ 
செம்பியன்‌ தேவிக்கு ஒற்றன்‌ எதற்கு?" 


"அதெல்லாம்‌ பொய்‌, இந்த முன்‌ குடுமிக்காரனின்‌ வீர வைஷ்ணவம்‌ எப்படி வெளி 
வேஷமோ, அப்படித்தான்‌ அந்த முதிய ராணியின்‌ சிவபக்தியும்‌. பெற்ற பிள்ளைக்கே பெரும்‌ சத்து 
ருவாயிருக்கும்‌ பிசாசு அல்லவா? அதனால்தானே, அவளுடைய சொந்தச்‌ சகோதரனாகிய 
மழவரையன்‌ கூட அவளுடன்‌ சண்டை பிடித்துக்‌ கொண்டு, பழுவேட்டரையன்‌ கட்சியில்‌ 
சேர்ந்திருக்கிறான்‌?" 


"ரவிதாஸரே! அந்த முன்‌ குடுமி வைஷ்ணவனைப்‌ போல்‌ இன்னும்‌ யாராவது உண்டோ?" 
"குடந்தையில்‌ ஒரு சோதிடன்‌ இருக்கிறான்‌. அவன்‌ பேரிலும்‌ எனக்குச்‌ சந்தேகம்‌ 
இருக்கிறது. வருகிறவர்‌ போகிறவர்களுக்கு ஜோசியம்‌ சொல்லுவது போல்‌ சொல்லி வாயைப்‌ 
பிடுங்கிப்‌ பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறான்‌. அவனிடம்‌ நீங்கள்‌ யாரும்‌ போகவே 


கூடாது; போனால்‌ எப்படியும்‌ நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள்‌." 


"அவன்‌ யாருடைய ஒற்றன்‌ என்று நினைக்கிறீர்கள்‌?" 


103 


"இன்னும்‌ அதை நான்‌ கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை தற்போது 
இலங்கையில்‌ இருக்கும்‌ போலி இளவரசனுடைய ஒற்றனாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
ஜோசியனைப்‌ பற்றி அவ்வளவு கவலை எனக்குக்‌ கிடையாது. அவனால்‌ பெரிய தீங்கு எதுவும்‌ 
நேர்ந்து விடாது. வைஷ்ணவன்‌ விஷயத்திலேதான்‌ எனக்குப்‌ பயம்‌! அவனைக்‌ கண்ட இடத்திலே 
தேள்‌, நட்டூுவாக்களி, பாம்பை அடித்துக்‌ கொல்வது போல்‌ இரக்கமின்றிக்‌ கொன்றுவிட 
வேண்டும்‌!" 


இதையெல்லாம்‌ மருத மரத்தின்‌ மறைவிலிருந்து கேட்டுக்‌ கொண்டிருந்த 
ஆழ்வார்க்கடியானுக்கு மெய்‌ நடுங்கியது; உடம்பெல்லாம்‌ வியர்த்தது. அந்த மரத்தடியிலிருந்து 
உயிரோடு தப்பித்துப்‌ போகப்‌ போகிறோமா என்றே அவனுக்குச்‌ சந்தேகம்‌ உண்டாகி விட்டது. 
போதும்‌ போதாதற்கு அந்தச்‌ சமயம்‌ பார்த்து அவனுக்குத்‌ தும்மல்‌ வந்தது. எவ்வளவோ அடக்கிக்‌ 
கொள்ளப்‌ பார்த்தும்‌ முடியவில்லை. துணியை வாயில்‌ வைத்து அடைத்துக்‌ கொண்டு 'நச்‌'சென்று 
தும்மினான்‌. அந்தச்‌ சமயம்‌ மேலக்காற்று நின்றிருந்தது; காட்டு மரங்களின்‌ மர்மர சத்தமும்‌ நின்று 
போயிருந்தது. ஆகையால்‌ திருமலையப்பனின்‌ அடக்கிய தும்மல்‌ சத்தம்‌ பக்கத்தில்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்த சதிகாரர்களுக்குச்‌ சிறிது கேட்டு விட்டது. 


"அந்த மருத மரத்துக்குப்‌ பின்னால்‌ ஏதோ சத்தம்‌ கேட்கிறது. சுளுந்தைக்‌ கொண்டு 
போய்‌ என்னவென்று பார்‌" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


சுளுந்து பிடித்தவன்‌ மரத்தை நாடி வந்தான்‌. அவன்‌ அருகில்‌ வர வர, வெளிச்சம்‌ 
அதிகமாகி வந்தது. ஆச்சு! இதோ மரத்தின்‌ முடுக்கில்‌ அவன்‌ திரும்பப்‌ போகிறான்‌. திரும்பிய 
உடனே சுளுந்து வெளிச்சம்‌ தன்‌ மேல்‌ நன்றாய்‌ விழப்‌ போகிறது. அப்புறம்‌ என்ன நடக்கும்‌? 
தப்பிப்‌ பிழைத்தால்‌ புனர்‌ ஜன்மந்தான்‌! 


திருமலையப்பனின்‌ மார்பு படபடவென்று அடித்துக்‌ கொண்டது. தப்புவதற்கு 
வழியுண்டா என்று சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌; வழி காணவில்லை. அண்ணாந்து பார்த்தான்‌; அங்கே 
மரத்திலிருந்து பிரிந்து சென்ற மரக்‌ கிளையில்‌ ஒரு ராட்சத வெளவால்‌ தலைகீழாகத்‌ தொங்கித்‌ 
தவம்‌ செய்து கொண்டிருந்தது! உடனே ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று கைகளை 
உயர நீட்டி அந்த வெளவாலைப்‌ பிடித்துக்‌ கையில்‌ ஆயத்தமாக வைத்துக்‌ கொண்டான்‌. சுளுந்து 
க்காரன்‌ மரத்தைத்‌ தாண்டி வந்ததும்‌, வெளவாலை அவன்‌ முகத்தின்‌ மீது எறிந்தான்‌. சுளுந்து 
கீழே விழுந்து வெளிச்சம்‌ மங்கியது. 


வெளவாலின்‌ இறக்கையால்‌ முகத்தில்‌ அடிபட்டவன்‌, "ஏ! ஏ! என்ன! என்ன?" என்று 
உளறினான்‌. பலர்‌ ஓடி வரும்‌ சத்தம்‌ கேட்டது. ஆழ்வார்க்கடியானும்‌ ஓட்டம்‌ பிடித்தான்‌; அடுத்தக்‌ 
கணம்‌ அடர்ந்த காட்டுக்குள்‌ புகுந்து மறைந்தான்‌. பலர்‌ சேர்ந்து, "என்ன? என்ன? என்று 
கூச்சலிட்டார்கள்‌. சுளுந்து ஏந்திய ஆள்‌ வெளவால்‌ தன்னைத்‌ தாக்கியது பற்றி விவரம்‌ கூறத்‌ 
தொடங்கினான்‌. இதெல்லாம்‌ திருமலையப்பனின்‌ காதில்‌ கொஞ்ச தூரம்‌ வரையில்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தது. 


இருபத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
திரை சலசலத்தது! 
ஒரே சமயத்தில்‌ ஒருவனுக்குள்ளே இரண்டு மனங்கள்‌ இயங்க முடியுமா? முடியும்‌ என்று 
அன்றைக்கு வந்தியத்தேவனுடைய அனுபவத்திலிருந்து தெரிய வந்தது. 


சோழ வள நாட்டிற்குள்ளேயே வளம்‌ மிகுந்த பிரதேசத்தின்‌ வழியாக அவன்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌. நதிகளில்‌ புதுப்புனல்‌ பொங்கிப்‌ பெருகிக்‌ கொண்டிருந்த காலம்‌. 


104 


கணவாய்கள்‌, மதகுகள்‌, மடைகளின்‌ வழியாக வாய்க்கால்களிலும்‌ வயல்களிலும்‌ குபுகுபுவென்று 
ஜலம்‌ பாய்ந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும்‌ தண்ணீர்‌ மயமாயிருந்தது. சோழ 
தேசத்தை 'வளநாடு' என்றும்‌ சோழ மன்னனை 'வளவன்‌' என்றும்‌ கூறுவது எவ்வளவு 
பொருத்தமானது? இப்படி எண்ணியவுடனே சோழ நாட்டுக்குச்‌ சோழ மன்னனுக்கும்‌ 
ஏற்பட்டிருந்த அபாயங்கள்‌ நினைவுக்கு வந்தன. இந்த நிலைமையில்‌ தன்னுடைய கடமை என்ன? 
இளவரசர்‌ கரிகாலர்‌ கொடுத்த ஓலையை மட்டும்‌ சக்கரவர்த்தியிடம்‌ சேர்ப்பித்து விட்டுத்‌ தன்‌ 
கடமை தீர்ந்தது என்று இருந்து விடுவதா? இந்த இராஜகுலத்‌ தாயாதிக்‌ காய்ச்சலிலும்‌ பூசலிலும்‌ 
நாம்‌ எதற்காகத்‌ தலையிட்டு கொள்ள வேண்டும்‌? சோழ நாட்டுச்‌ சிம்மாசனத்துக்கு யார்‌ வந்தால்‌ 
தான்‌ நமக்கு என்ன? பார்க்கப்‌ போனால்‌, நம்முடைய குலத்தின்‌ பூர்வீகப்‌ பகைவர்கள்தானே 
இவர்கள்‌? சோழர்களும்‌ கங்கர்களும்‌ வைதும்பர்களும்‌ சேர்ந்து கொண்டுதானே வாணகோப்பாடி 
ராஜ்யமே இல்லாதபடி செய்து விட்டார்கள்‌? இன்றைக்கு ஆதித்த கரிகாலர்‌ நம்மிடம்‌ அன்பாக 
இருந்ததினால்‌ அந்த அநீதியெல்லாம்‌ மறைந்து போய்விடுமா?... சேச்சே! அந்தப்‌ பழைய 
சம்பவங்களை அநீதியென்றுதான்‌ எப்படிச்‌ சொல்ல முடியும்‌? அரசர்கள்‌ என்றால்‌, 
ஒருவருக்கொருவர்‌ சண்டையிடுவது இயற்கை. அது போலவே வெற்றியும்‌ தோல்வியும்‌ மாறிமாறி 
வருவதும்‌ இயற்கை. வென்றவர்கள்‌ மீது தோற்றவர்கள்‌ கோபங்கொள்வதில்‌ பயன்‌ என்ன? 
நம்முடைய மூதாதைகள்‌ நல்ல நிலைமையில்‌ இருந்த போது அவர்களும்‌ மற்ற அரசர்களைக்‌ 
கதிகலங்கத்தானே அடித்தார்கள்‌? அடியோடு அழித்து விடத்தானே பார்த்தார்கள்‌? ஆ! அது 
என்ன பாடல்‌? இதோ ஞாபகம்‌ வந்து விட்டது! 


"சேனை தழையாக்கிச்‌ செங்குருதி நீர்தேக்கி 
ஆனை மிதித்த அருஞ்சேற்றில்‌ - மானபரன்‌ 
பாவேந்தர்‌ தம்வேந்தன்‌ வாணன்‌ பறித்து 
நட்டான்‌ மூவேந்தர்‌ தங்கள்‌ முடி!" 


இப்படியெல்லாம்‌ போர்க்களத்தில்‌ கொடூரமான காரியங்களை நம்‌ 
முன்னோர்களும்‌ செய்திருக்கிறார்கள்‌. போர்க்களத்தில்‌ தோற்றவர்களின்‌ கதி எப்போதும்‌ 
அதோகதிதான்‌. இராமரைப்‌ போலவும்‌ தர்ம புத்திரரைப்‌ போலவும்‌ எல்லா அரசர்களும்‌ கருணை 
வள்ளல்களாக இருந்து விட முடியுமா? அப்படி அவர்கள்‌ இருந்தபடியினால்தான்‌ காட்டுக்குப்‌ 
போய்த்‌ திண்டாடினார்கள்‌! வீர புருஷர்களாயிருந்தும்‌, வீரர்களின்‌ துணையிருந்தும்‌ வெகுவாகக்‌ 
கஷ்டப்பட்டார்கள்‌. இராஜரீகத்தில்‌ கருணை என்பதே கூடாது. பார்க்கப்‌ போனால்‌ சோழ 
குலத்தவர்கள்‌ சிறிது கருணையுள்ளவர்கள்‌ என்றே சொல்ல வேண்டும்‌. எதிரிகளையும்‌ 
முடியுமானால்‌ நண்பர்களாக்கிக்‌ கொள்ளவே பார்க்கிறார்கள்‌. அதற்காகக்‌ குலம்‌ விட்டூக்‌ குலம்‌ 
கலியாண சம்பந்தமும்‌ செய்து கொள்கிறார்கள்‌. சுந்தர சோழரின்‌ தந்தை அரிஞ்சய சோழர்‌ 
வைதும்பராயன்‌ மகளைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளவில்லையா? அழகுக்குப்‌ பெயர்போன 
அந்தக்‌ கலியாணியின்‌ மகனாயிருப்பதினால்தானே சுந்தர சோழரும்‌ அவருடைய மக்களும்‌ கூட 
செளந்தரியத்தில்‌ சிறந்து விளங்குகிறார்கள்‌?... ஆ! அழகி என்றதும்‌ அந்தக்‌ குடந்தை நகரத்து 
மங்கை... அரிசிலாற்றங்கரைப்‌ பெண்மணியின்‌ நினைவு வருகிறது. நினைவு புதிதாக 
எங்கிருந்தோ வந்து விடவில்லை.அவனுடைய உள்ளத்துக்குள்ளேயே கனிந்து கொண்டிருந்த 
நினைவுகள்‌. 


வந்தியத்தேவனுடைய வெளிமனம்‌ சோழ நாட்டின்‌ இயற்கை வளங்களைப்‌ பற்றியும்‌ 
இராஜரீகக்‌ குழப்பங்களைப்‌ பற்றியும்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்கையில்‌ அவனுடைய உள்மனம்‌ 
அந்த மங்கையினிடத்திலேயே ஈடுபட்டிருந்தது. இப்போது உள்மனம்‌ வெளி மனம்‌ இரண்டும்‌ 
ஒத்து அம்மங்கையைக்‌ குறித்துப்‌ பட்டவர்த்தனமாகச்‌ சிந்திக்கத்‌ தொடங்கின. பிறகு, வெளியில்‌ 
எந்த அழகான இயற்கைப்‌ பொருளைப்‌ பார்த்தாலும்‌ அந்த மங்கையின்‌ அவயங்களுடன்‌ ஒப்பிடத்‌ 
தோன்றின. வழுவழுப்பான மூங்கிலை பார்த்ததும்‌ அவளுடைய தோள்கள்‌ நினைவு வந்தன. 
ஓடைகளில்‌ மண்டிக்‌ கிடந்த குவளை மலர்கள்‌ அவளுடைய கண்களுக்கு உவமையாயின. பங்கஜ 


105 


மலர்கள்‌ அவளுடைய தங்க முகத்துக்கு இணைதானா என்ற ஐயம்‌ தோன்றியது. நதியோர 
மரங்களில்‌ குலுங்கிக்‌ கொண்டிருந்த மலர்களில்‌ வண்டுகள்‌ செய்த ரீங்காரத்தை அவள்‌ குரலின்‌ 
ஒலிக்கு உவமை சொல்வது சரியாகுமா? இப்படியெல்லாம்‌ கவிகள்‌ கற்பித்திருக்கிறார்களே 
தவிர, உண்மையில்‌ இவையெல்லாம்‌ எங்கே? அந்த மங்கையின்‌ செளந்தரியம்‌ எங்கே? 
அவளுடைய திருமுகத்தைப்‌ பார்த்தபோது மெய்சிலிர்த்ததே! இப்போது நினைத்துப்‌ 
பார்க்கும்போது கூட நெஞ்சு விம்முகிறதே! இந்தப்‌ பூக்களையும்‌ வண்டுகளையும்‌ பார்த்தால்‌ 
அத்தகைய மெய்சிலிர்ப்பு உண்டாகவில்லையே?.. சேச்சே! முதியோர்கள்‌ நமக்குச்‌ செய்த 
உபதேசத்தையெல்லாம்‌ மறந்து விட்டோம்‌! பெண்களின்‌ மோகத்தைப்‌ போல்‌ உலக 
வாழ்க்கையில்‌ பொல்லாத மாயை வேறொன்றுமில்லை. 


வாழ்க்கையில்‌ வெற்றி பெற விரும்புவோன்‌ பெண்களின்‌ மோக வலையில்‌ விழவே 
கூடாது; விழுந்தால்‌ அவன்‌ ஒழிந்தான்‌! கோவலன்‌ கதைதான்‌ அந்த விஷயத்தை அபூர்வமாய்‌ 
எடுத்துச்‌ சொல்கிறதே! கோவலன்‌ மட்டும்‌ என்ன? இந்த நாளில்‌ வீராதி வீரரும்‌ சோழ நாட்டிலே 
இணையற்ற செல்வாக்கு உள்ளவருமான பெரிய பழுவேட்டரையரைப்‌ பற்றி மக்கள்‌ பரிகாசம்‌ 
பேசுங்காரணமும்‌ அதுதானே? ஆனால்‌ மக்கள்‌ உண்மை அறியாதவர்கள்‌. மூடு பல்லக்கிலே 
வைத்துப்‌ பழுவேட்டரையர்‌ யாரைக்‌ கொண்டு வருகிறார்‌ என்று மக்களுக்குத்‌ தெரியாது! 
ஆகையால்‌ மூடத்தனமாகப்‌ பேசுகிறார்கள்‌. ஆனாலும்‌, அந்த மதுராந்தகத்‌ தேவர்‌ தம்மை 
அவ்வளவு கேவலப்படுத்திக்‌ கொள்ள வேண்டியதில்லை. சீச்சீ! மூடுபல்லக்கில்‌ உட்கார்ந்து 
கொண்டு, பழுவேட்டரையரின்‌ ராணியின்‌ ஸ்தானத்தில்‌ மறைந்து கொண்டு ஊர்‌ ஊராய்ப்‌ 
போவதா? இதுதான்‌ ஆண்மைக்கு அழகா? இப்படியாவது இராஜ்யம்‌ சம்பாதிக்க வேண்டுமா? 
இப்படிச்‌ சம்பாதித்த இராஜ்யத்தைத்தான்‌ அவரால்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முடியுமா? 
பழுவேட்டரையர்‌ முதலியோரை நம்பி அவர்களுக்கு உட்பட்டுத்தானே இராஜ்ய பரிபாலனம்‌ 
செய்ய வேண்டும்‌? இந்த விஷயத்தில்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தி செய்து வருவதே அவ்வளவு 
சிலாக்கியமில்லைதான்‌! பழுவேட்டரையர்‌ போன்றவர்களுக்கு இவ்வளவு அதிகாரமும்‌ 
செல்வாக்கும்‌ அவர்‌ அளித்திருக்கக்‌ கூடாது. அதிலும்‌ மணி மணியாக இரண்டு அருமைப்‌ 
புதல்வர்கள்‌ இருக்கும்போது? நாடெல்லாம்‌ அதிசயிக்கும்‌ அறிவும்‌ திறனும்‌ உடைய புதல்வி 
ஒருத்தி இருக்கும்‌ போது...? அந்த மங்கை, சோதிடர்‌ வீட்டில்‌ பார்த்தவள்‌, ஆற்றங்கரையில்‌ 
பேசியவள்‌, - அவள்‌ முகம்‌ யாருடைய ஜாடையாயிருக்கிறது?..அப்படியும்‌ இருக்கலாமோ? - 
பைத்தியக்காரத்தனம்‌! ஒருநாளும்‌ அப்படி இருக்க முடியாது! - ஏன்‌ இருக்க முடியாது? 
ஒருவேளை அவ்விதம்‌ இருந்தால்‌, நம்மைப்‌ போன்ற அறிவீனன்‌ வேறு யாரும்‌ இல்லை! நம்மைப்‌ 
போன்ற துரதிர்ஷ்டசாலியும்‌ இல்லை! இலங்கை முதல்‌ விந்திய பர்வதம்‌ வரையில்‌ எந்தப்‌ 
பெண்ணரசியின்‌ புகழ்‌ பரந்து விரிந்து பரவியிருக்கிறதோ, அவளிடம்‌ நாம்‌ எப்பேர்ப்பட்ட 
காட்டுமிராண்டியைப்‌ போல்‌ நடந்து கொண்டோம்‌! அப்படி இருக்கவே இருக்காது! நாளைக்கு 
அவளிடம்‌ எப்படி இளவரசரின்‌ ஓலையுடனே சென்று முகத்தைக்‌ காட்ட முடியும்‌? 


இப்படியாக என்னவெல்லாமோ வானத்தையும்‌ பூமியையும்‌ சேர்த்து எண்ணமிட்டுக்‌ 
கொண்டூ வந்தியத்தேவன்‌ காவேரி கரையோடூ வந்து திருவையாற்றை அடைந்தான்‌. அந்த 
ஊரின்‌ வளமும்‌ அழகும்‌ அவன்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை கொண்டன. அது திருவையாறுதான்‌ 
என்று கேட்டுத்‌ தெரிந்து கொண்டான்‌. அந்த அற்புத கேஷேத்திரத்தின்‌ மகிமையைப்‌ பற்றி அவன்‌ 
கேள்விப்பட்டிருந்ததெல்லாம்‌ உண்மைக்குக்‌ கொஞ்சம்‌ குறைவாகவே தோன்றியது. 
ஞானசம்பந்தர்‌ தேவாரத்தில்‌ உள்ள வர்ணனை இங்கே அப்படியே தத்ரூபமாய்க்‌ காண்கிறது. 
முந்நூறு ஆண்டு காலத்தில்‌ மாறுதல்‌ ஒன்றுமேயில்லை. அதோ காவேரியின்‌ கரையில்‌ உள்ள 
மரங்கள்‌ என்ன செழிப்பாய்‌ வளர்ந்திருக்கின்றன! பலா மரங்களில்‌ எவ்வளவு பெரிய பெரிய பலாக்‌ 
காய்கள்‌ தொங்குகின்றன. . இந்த மாதிரி தொண்டை மண்டலத்தில்‌ எங்கும்‌ பார்க்கவே முடியாது 
தான்‌.ஆகா! வளமான இடங்களுக்கென்று குரங்குகள்‌ எங்கிருந்தோ வந்து விடுகின்றன. அவை 
கிளைக்குக்‌ கிளை தாவுவது எவ்வளவு அழகாயிருக்கிறது? சம்பந்தப்‌ பெருமான்‌ என்ன 
சொல்லியிருக்கிறார்‌? இதோ ஞாபகம்‌ வருகிறது? 


திருவையாற்று வீதி முனை அரங்கங்களில்‌ பெண்கள்‌ நடனம்‌ ஆடுகிறார்கள்‌. இந்த 
ஆடலுக்கேற்ற பாடலோடூ மத்தளச்‌ சத்தமும்‌ முழங்குகிறது. அந்த முழக்கத்தைக்‌ கேட்ட 


106 


குரங்குகள்‌ மேகங்களின்‌ கர்ஜனை என்று எண்ணி உயர்ந்த மரங்களின்‌ உச்சாணிக்‌ கிளைகளில்‌ 
ஏறி மழை வருமா என்று வானத்தைப்‌ பார்க்கின்றன! அடடா! இன்றைக்கும்‌ எவ்வளவு 
பொருத்தமாயிருக்கிறது! உயர்ந்த மரங்களில்‌ உச்சாணிக்‌ கிளைகளில்‌ குரங்குகள்‌ ஏறுகின்றன! 
அது மட்டுமா? ஆடல்‌ பாடல்களுக்குரிய இனிய சத்தங்களும்‌ ஊருக்குள்ளிருந்து வருகின்றன. 
யாழ்‌, குழல்‌, முழவு, தண்ணுமை முதலிய கருவிகளின்‌ ஒலியுடன்‌ சதங்கைச்‌ சத்தமும்‌ சேர்ந்து 
ஒலிக்கின்றன. இங்கே ஆடுகிறவர்கள்‌ கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகையில்‌ ஆடியவர்களைப்‌ 
போல்‌ குரவைக்‌ கூத்தர்கள்‌ அல்ல. ஆகா! இங்கே கேட்பது பண்பட்ட இனிய கானம்‌. கலைச்‌ 
சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியம்‌ ஆடுவோரின்‌ சதங்கை ஒலி. அதோ, ஆட்டிவைக்கும்‌ நடன 
ஆசிரியர்கள்‌ கையில்‌ பிடித்த கோலின்‌ சத்தம்‌ கூடச்‌ சேர்ந்து வருகிறதே! 


"கோலோடக்‌ கோல்வளையார்‌ கூத்தாடக்‌ 
குவிமுகையார்‌ முகத்தினின்று 
சேலோடச்‌ சிலையாடச்‌ சேயிழை 
யார்‌ நடமாடுந்‌ திருவையாறே!"' 


ஆகா! சம்பந்த ஸ்வாமிகள்‌ சிறந்த சிவபக்தர்‌; அதைக்‌ காட்டிலும்‌ சிறந்த 
ரசிகர்‌! அவர்‌ அன்றைக்கு வர்ணனை செய்தபடியே இன்றைக்கும்‌ இந்தத்‌ திருவையாறு 
விளங்குகிறதே! இப்படிப்பட்ட ஊரில்‌ ஒருநாள்‌ தங்கி ஆடல்‌ பாடல்‌ விநோதங்களைப்‌ பார்த்து 
விட்டு, ஐயாறப்பரையும்‌ அறம்‌ வளர்த்த நாயகி அம்மனையும்‌ தரிசித்து விட்டுத்தான்‌ போக 
வேண்டும்‌! அடாடா, காவேரியின்‌ கரையில்‌ எத்தனை பக்தர்கள்‌ உட்கார்ந்து அனுஷ்டானம்‌ 
செய்கிறார்கள்‌? பட்டை பட்டையாக அவர்கள்‌ திருநீறு அணிந்திருப்பது எவ்வளவு 
களையாயிருக்கிறது? சில சமயம்‌ ஆடல்‌ பாடல்‌ ஒலிகளை அமுக்கிக்‌ கொண்டு, 'நமச்சிவாய' 
மந்திரத்தின்‌ ஒலி கேட்கிறதே! ஏன்‌? அதோ சம்பந்தரின்‌ தேவாரத்தையே யாரோ இனிய 
குரலில்‌ அருமையாகப்‌ பாடுகிறார்களே? இசைக்கும்‌ கலைக்கும்‌ என்றே இறைவன்‌ பணித்த ஊர்‌ 
இந்தத்‌ திருவையாறு போலும்‌! இந்த ஊரில்‌ கட்டாயம்‌ ஒரு நாள்‌ தங்கிப்‌ பார்த்து விட்டுத்தான்‌ 
போகவேண்டும்‌! தஞ்சாவூருக்கு அவசரமாகப்‌ போய்த்தான்‌ என்ன பயன்‌? கோட்டைக்குள்‌ 
பிரவேசிக்க முடிகிறதோ என்னமோ? அப்படிப்‌ பிரவேசித்தாலும்‌ மகாராஜாவின்‌ பேட்டி 
கிடைக்குமா? மகாராஜாவைத்தான்‌ இரண்டு பழுவேட்டரையர்களுமாகச்‌ சேர்ந்து சிறையில்‌ 
வைத்திருப்பது போல்‌ வைத்திருக்கிறார்களாமே...? காவேரியின்‌ வடகரைக்குப்‌ போக 
வேண்டியது தான்‌! 


இந்த முடிவுக்கு வந்தியத்தேவன்‌ வந்துவிட்ட தருணத்தில்‌ ஒரு சம்பவம்‌ நடந்தது. 
மேற்குத்‌ திசையிலிருந்து காவேரிக்‌ கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்குக்கு முன்னாலும்‌ 
பின்னாலும்‌ சில காவல்‌ வீரர்களும்‌ வந்தார்கள்‌. வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம்‌ 
தோன்றியது. பல்லக்கு அருகில்‌ வருகிற வரையில்‌ அங்கேயே நின்று காத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌; அவன்‌ நினைத்தபடியே இருந்தது. பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில்‌ 
பனை மரத்தின்‌ இலச்சினைச்‌ சித்திரம்‌ காணப்பட்டது. ஆஹா! கடம்பூரிலிருந்து வருகிற 
பல்லக்குத்தான்‌ இது! நாம்‌ குடந்தை வழியாக வர, இவர்கள்‌ வேறொரு வழியில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌! ஆனால்‌ பழுவேட்டரையரைக்‌ காணோம்‌! அவர்‌ வேறு எங்கேயாவது வழியில்‌ 
தங்கிவிட்டார்‌ போலும்‌. 


பல்லக்கு தஞ்சாவூர்‌ இருந்து தென்திசை நோக்கித்‌ திரும்பியது. அவ்வளவுதான்‌, 
வந்தியத்தேவன்‌ திருவையாற்றில்‌ தங்கும்‌ எண்ணத்தை விட்டூ விட்டான்‌. அந்தப்‌ பல்லக்கைப்‌ பின்‌ 
தொடர்ந்து செல்லத்‌ தீர்மானித்தான்‌. என்ன நோக்கத்துடன்‌ அப்படித்‌ தீர்மானித்தான்‌ என்றால்‌, 
அது அச்சமயம்‌ அவனுக்கே தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கில்‌ வீற்றி ருப்பது மதுராந்தகத்‌ தேவர்‌ 
என்று மட்டும்‌ அவனுக்கு நிச்சயமாய்த்‌ தெரிந்தது. அவர்‌ மேல்‌ ஏற்பட்டிருந்த அருவருப்பு மேலும்‌ 
சிறிது வளர்ந்தது. ஆனாலும்‌ பல்லக்கைத்‌ தொடர்ந்து கொஞ்சம்‌ போனால்‌, ஏதாவது ஒரு நல்ல 
சந்தர்ப்பம்‌ ஏற்படலாம்‌. பல்லக்கை சுமப்பவர்கள்‌ அதைக்‌ கீழே வைக்கலாம்‌ ஏதேனும்‌ ஒரு 
காரணத்துக்காக இளவரசர்‌ மதுராந்தகர்‌ வெளிப்பட்டு வரலாம்‌. அச்சமயம்‌ அவருடன்‌ பழக்கம்‌ 
செய்து கொள்ளலாம்‌. அது தஞ்சாவூர்க்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசிக்கவும்‌, சக்கரவர்த்தியைப்‌ 


107 


பார்க்கவும்‌ பயன்படலாம்‌. அதற்குத்‌ தகுந்தபடி ஏதாவது கொஞ்சம்‌ பேசி வேஷம்‌ போட்டால்‌ 
போகிறது. தந்திர மந்திரங்களைக்‌ கையாளாவிட்டால்‌ எடூத்த காரியம்‌ கைகூடாது அல்லவா? 
அதிலும்‌ இராஜாங்கக்‌ காரியங்களில்‌? 


எனவே, பல்லக்கையும்‌ பரிவாரங்களையும்‌ முன்னால்‌ போக விட்டுச்‌ சற்றுப்‌ 
பின்னாலேயே வந்தியத்தேவன்‌ போய்க்‌ கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ அவன்‌ எதிர்பார்த்த 
சந்தர்ப்பம்‌ ஒன்றும்‌ கிட்டவில்லை. காவேரிக்கும்‌ தஞ்சாவூருக்கும்‌ மத்தியிலிருந்து மற்றும்‌ நாலு 
நதிகளைக்‌ கடந்தாகிவிட்டது. அப்படியும்‌ பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை; ஒரே மூச்சாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தது. அதோ சற்றுத்‌ தூரத்தில்‌ தஞ்சாவூர்க்‌ கோட்டை மதிலும்‌ வாசலும்‌ 
தெரியத்‌ தொடங்கிவிட்டன. கோட்டைக்குள்‌ பல்லக்குப்‌ போய்விட்டால்‌, அப்புறம்‌ அவன்‌ 
எண்ணம்‌ கைகூடப்‌ போவதில்லை. அதற்குள்‌ தைரியமாகவும்‌ துணிச்சலாகவும்‌ ஏதேனும்‌ ஒன்று 
செய்தாக வேண்டும்‌. என்னதான்‌ வந்துவிடும்‌? தலையா போய்விடும்‌? அப்படிப்‌ போனால்தான்‌ 
போகிறதே? எடுத்த காரியத்தை முடிக்காமல்‌ உயிரோடு திரும்பிப்‌ போவதில்‌ என்ன லாபம்‌? 
இதற்கெல்லாம்‌ அடிப்படையில்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ பேரில்‌ வந்தியத்தேவனுக்கு கோபம்‌ வேறு 
இருந்தது. பல்லக்கின்‌ மூடுதிரையைக்‌ கிழித்தெறிந்து உள்ளேயிருப்பது பெண்ணல்ல, மீசை 
முளைத்த ஆண்‌ பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும்‌ என்று அவன்‌ கை ஊறியது; அவன்‌ 
உள்ளம்‌ துடிதுடித்தது. 

இதற்கு என்ன வழி என்று அவன்‌ தீவிரமாக யோசித்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில்‌ ஒருவன்‌, சற்றுப்‌ பின்தங்கி வந்தியத்தேவனை 
உற்றுநோக்கினான்‌. 


"நீ யார்‌ அப்பா! திருவையாற்றிலிருந்து எங்களை ஏன்‌ தொடர்ந்து வருகிறாய்‌?" என்று 
கேட்டான்‌. 


"நான்‌ உங்களைத்‌ தொடர்ந்து வரவில்லை ஐயா! தஞ்சாவூருக்குப்‌ போகிறேன்‌! இந்தச்‌ 
சாலைதானே தஞ்சாவூர்‌ போகிறது!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"இந்த சாலை தஞ்சாவூருக்குத்தான்‌ போகிறது ஆனால்‌ இதில்‌ முக்கியமானவர்கள்‌ 
மட்டுமே போகலாம்‌; மற்றவர்களுக்கு வேறு சாலை இருக்கிறது!" என்றான்‌ வீரன்‌. 


"அப்படியா? ஆனால்‌ நானும்‌ ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷன்தான்‌!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


அதைக்‌ கேட்ட அவ்வீரன்‌ புன்னகை செய்துவிட்டு, "தஞ்சைக்கு எதற்காகப்‌ 
போகிறாய்‌?" என்றான்‌. 


"என்‌ சித்தப்பா தஞ்சையில்‌ இருக்கிறார்‌; அவருக்கு நோய்‌ என்றறிந்து பார்க்கப்‌ 
போகிறேன்‌" என்று கூறினான்‌ வந்தியத்தேவன்‌. 


"உன்‌ சித்தப்பா தஞ்சையில்‌ என்ன செய்கிறார்‌? அரண்மனையில்‌ உத்தியோகம்‌ 
பார்க்கிறாரா?" 


"இல்லை, இல்லை; சத்திரத்தில்‌ மணியக்காரராயிருக்கிறார்‌!" 


"ஓகோ! அப்படியா! சரி, எங்களுக்கு முன்னால்‌ நீ போவதுதானே? ஏன்‌ பின்னாலேயே 
வந்து கொண்டிருக்கிறாய்‌?" 


"குதிரை களைத்துப்‌ போயிருக்கிறது ஐயா! அதனாலேதான்‌! இல்லாவிடில்‌ உங்கள்‌ 
முதுகைப்‌ பார்த்துக்‌ கொண்டே வருவதில்‌ எனக்கு என்ன திருப்தி?" 


108 


இப்படிப்‌ பேசிக்‌ கொண்டே வந்தியத்தேவன்‌ பல்லக்கின்‌ அருகில்‌ வந்து விட்டான்‌. 
உடனே அவன்‌ மூளையை விரட்டிக்‌ கண்டுபிடிக்க முயன்ற உபாயமும்‌ புலப்பட்டு விட்டது. 
குதிரையைக்‌ கால்களால்‌ அமுக்கி, முகக்கயிற்றை இழுத்து, பல்லக்கின்‌ பின்‌ தண்டைத்‌ 
தூக்கியவர்களின்‌ பேரில்‌ விட்டடித்தான்‌. அவர்கள்‌ பயத்துடன்‌ திரும்பிப்‌ பார்த்தார்கள்‌. 


வந்தியத்தேவன்‌ உடனே, "மஹாராஜா! மஹாராஜா! பல்லக்குத்‌ தூக்கும்‌ ஆள்கள்‌ என்‌ 
குதிரையை இடிக்கிறார்கள்‌! ஐயோ! ஐயோ!" என்று கத்தினான்‌. பல்லக்கை மூடியிருந்த திரை 
சலசலத்தது. 


இருபத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
வேளக்காரப்‌ படை 


முதலில்‌, பல்லக்கின்‌ வெளிப்புறத்திரை - பனை மரச்‌ சின்னம்‌ உடைய துணித்‌ திரை - 
விலகியது. பின்னர்‌ உள்ளிருந்த பட்டுத்‌ திரையும்‌ நகரத்‌ தொடங்கியது. முன்னொரு தடவை 
வல்லவரையன்‌ பார்த்தது போன்ற பொன்‌ வண்ணக்‌ கையும்‌ தெரிந்தது. வந்தியத்தேவன்‌ இனி, 
தான்‌ குதிரை மேலிருப்பது தகாது என்று எண்ணி ஒரு நொடியில்‌ கீழே குதித்தான்‌. 


சிவிகையின்‌ அருகில்‌ ஓடி வந்து, "இளவரசே! இளவரசே! பல்லக்குச்‌ சுமக்கும்‌ 
ஆட்கள்‌..." என்று சொல்லிக்‌ கொண்டே அண்ணாந்து பார்த்தான்‌. 


மீண்டும்‌ உற்றுப்‌ பார்த்தான்‌; கண்ணிமைகளை மூடித்‌ திறந்து மேலும்‌ பார்த்தான்‌; பார்த்த 
கண்கள்‌ கூசின! பேசிய நாக்‌ குழறியது. தொண்டையில்‌ திடீரென்று ஈரம்‌ வற்றியது. 


"இல்லை, இல்லை! தாங்கள்‌.. பழுவூர்‌ இழவரசி!.. பளுவூர்‌ இரவளசி... உங்கள்‌ 
ஆட்களின்‌ குதிரை என்‌ பல்லக்கை இடித்தது!..." என்று உளறிக்‌ கொட்டினான்‌. 


இதெல்லாம்‌ கண்‌ மூடித்‌ திறக்கும்‌ நேரத்துக்குள்‌ நடந்தது. பல்லக்கின்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ சென்ற வேல்‌ வீரர்கள்‌ ஓடி வந்து, வல்லவரையனைச்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌. அப்படி 
அவர்கள்‌ சூழ்ந்து கொண்டார்கள்‌ என்பது வல்லவரையனுக்கும்‌ தெரிந்தது. அவனுடைய கையும்‌ 
இயல்பாக உறைவாளிடம்‌ சென்றது. ஆனால்‌ கண்களை மட்டும்‌ பல்லக்கின்‌ பட்டுத்‌ திரையின்‌ 
மத்தியில்‌ ஒளிர்ந்த மோகனாங்கியின்‌ சந்திர பிம்ப வதனத்தினின்றும்‌ அவனால்‌ அகற்ற 
முடியவில்லை! 


ஆம்‌; வல்லவரையன்‌ எதிர்பார்த்ததற்கு மாறாக, இப்போது அப்பல்லக்கில்‌ அவன்‌ 
கண்டது ஒரு நிஜமான பெண்ணின்‌ வடிவந்தான்‌! பெண்‌ என்றாலும்‌, எப்படிப்பட்ட பெண்‌! 
பார்த்தவர்களைப்‌ பைத்தியமாக அடிக்கக்கூடிய இத்தகைய பெண்ணழகு இவ்வுலகில்‌ 
இருக்கக்கூடும்‌ என்று வந்தியத்தேவன்‌ எண்ணியதே இல்லை! நல்லவேளையாக, அதே 
நிமிஷத்தில்‌ வந்தியத்தேவனுடைய மூளை நரம்பு ஒன்று அசைந்தது. அதிசயமான ஓர்‌ எண்ணம்‌ 
அவன்‌ உள்ளத்தில்‌ உதயமாயிற்று. அதை உபயோகித்துக்‌ கொள்ளத்‌ தீர்மானித்தான்‌. 


ஒரு பெருமுயற்சி செய்து, தொண்டையைக்‌ கனைத்து, நாவிற்குப்‌ பேசும்‌ சக்தியை 
வரவழைத்துக்‌ கொண்டு, "மன்னிக்க வேண்டும்‌! தாங்கள்‌ பழுவூர்‌ இளையராணிதானே! 
தங்களைப்‌ பார்ப்பதற்காகத்தான்‌ இத்தனை தூரம்‌ வந்தேன்‌!" என்றான்‌. 


பழுவூர்‌ இளையராணியின்‌ பால்‌ வடியும்‌ முகத்தில்‌ இளநகை அரும்பியது. அதுகாறும்‌ 
குவிந்திருந்த தாமரை மொட்டு சிறிது விரிந்து, உள்ளே பதிந்திருந்த வெண்முத்து வரிசையை 


109 


இலேசாகப்‌ புலப்படுத்தியது. அந்தப்‌ புன்முறுவலின்‌ காந்தி நமது இளம்‌ வீரனைத்‌ 
திக்குமுக்காடித்‌ திணறச்‌ செய்தது. அவனருகில்‌ வந்து நின்ற வீரர்கள்‌ தங்கள்‌ எஜமானியின்‌ 
கட்டளைக்கு எதிர்பார்த்துக்‌ காத்திருந்ததாகத்‌ தோன்றியது. அந்தப்‌ பெண்ணரசி கையினால்‌ 
ஒரு சமிக்ஞை செய்யவே, அவர்கள்‌ உடனே அகன்று போய்ச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ விலகி 
நின்றார்கள்‌. இரண்டு வீரர்கள்‌ பல்லக்கின்‌ மீது மோதிக்‌ கொண்டு நின்ற குதிரையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


பல்லக்கிலிருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள்‌. வந்தியத்தேவனுடைய 
நெஞ்சில்‌ இரண்டூ கூரிய வேல்‌ முனைகள்‌ பாய்ந்தன! 


"ஆமாம்‌; நான்‌ பழுவூர்‌ இளைய ராணிதான்‌!" என்றாள்‌ அப்பெண்மணி. 


இவளுடைய குரலில்‌ அத்தகைய போதை தரும்‌ பொருள்‌ என்ன கலந்திருக்க முடியும்‌? 
ஏன்‌ இக்குரலைக்‌ கேட்டு நமது தலை இவ்விதம்‌ கிறுகிறுக்க வேண்டும்‌? 


"சற்று முன்னால்‌ நீ என்ன சொன்னாய்‌? ஏதோ முறையிட்டாயே? சிவிகை சுமக்கும்‌ 
ஆட்களைப்‌ பற்றி?" 


காசிப்பட்டின்‌ மென்மையும்‌, கள்ளின்‌ போதையும்‌, காட்டுத்‌ தேனின்‌ இனிப்பும்‌, 
கார்காலத்து மின்னலின்‌ ஜொலிப்பும்‌ ஒரு பெண்‌ குரலில்‌ கலந்திருக்க முடியுமா?.. அவ்விதம்‌ 
இதோ கலந்திருக்கின்றனவே! 


"பல்லக்கைக்‌ கொண்டு வந்து அவர்கள்‌ உன்‌ குதிரை மீது மோதினார்கள்‌ என்றா 
சொன்னாய்‌?"... 


பழுவூர்‌ ராணியின்‌ பவள இதழ்களில்‌ தவழ்ந்த பரிகாசப்‌ புன்னகை, அந்த வேடிக்கையை 
அவள்‌ நன்கு ரசித்ததாகக்‌ காட்டியது. இதனால்‌ வந்தியத்தேவன்‌ சிறிது துணிச்சல்‌ அடைந்தான்‌. 


"ஆம்‌, மகாராணி! இவர்கள்‌ அப்படித்‌ தான்‌ செய்தார்கள்‌! என்‌ குதிரை மிரண்டு விட்டது 
!" என்றான்‌. 


"நீயும்‌ மிரண்டு போய்த்தானிருக்கிறாய்‌! துர்கையம்மன்‌ கோயில்‌ பூசாரியிடம்‌ போய்‌ 
வேப்பிலை அடிக்கச்‌ சொல்லு! பயம்‌ தெளியட்டும்‌!" 


இதற்குள்‌ வந்தியத்தேவனுடைய பயம்‌ நன்கு தெளிந்து விட்டது; அவனுக்குச்‌ சிரிப்புச்‌ 
கூட வந்து விட்டது. 


பழுவூர்‌ ராணியின்‌ முகபாவம்‌ இப்போது மாறிவிட்டது; குறுநகையின்‌ நிலவு கோபக்‌ 
கனலாயிற்று. 


"வேடிக்கை அப்புறம்‌ இருக்கட்டும்‌; உண்மையைச்‌ சொல்‌! எதற்காகப்‌ பல்லக்கின்‌ மேல்‌ 
குதிரையைக்‌ கொண்டு வந்து மோதி நிறுத்தினாய்‌?"' 


இதற்குத்‌ தக்க மறுமொழி சொல்லித்தான்‌ ஆக வேண்டும்‌. சொல்லாவிட்டால்‌...? 
நல்லவேளையாக, ஏற்கெனவே அந்த மறுமொழி வந்தியத்தேவன்‌ உள்ளத்தில்‌ 
உதயமாகியிருந்தது. 


சற்றுத்‌ தணிந்த குரலில்‌, பிறர்‌ கேட்கக்‌ கூடாது என்று வேண்டுமென்றே தணித்த 
அந்தரங்கம்‌ பேசும்‌ குரலில்‌, "தேவி! நந்தினி தேவி! ஆழ்வார்க்கடியார்‌...அவர்‌ தான்‌, 


110 


திருமலையப்பர்‌... தங்களைச்‌ சந்திக்கும்படி சொன்னார்‌. அதற்காகவே இந்தச்‌ சூழ்ச்சி 
செய்தேன்‌; மன்னிக்க வேண்டும்‌!" என்றான்‌. 


இவ்விதம்‌ சொல்லிக்‌ கொண்டே பழுவூர்‌ ராணியின்‌ முகத்தை வந்தியத்தேவன்‌ கூர்ந்து 
கவனித்தான்‌. தன்னுடைய மறுமொழிமினால்‌ என்ன பயன்‌ விளையப்‌ போகிறதோ என்னும்‌ 
ஆவலுடன்‌ பார்த்தான்‌. கனி மரத்தின்‌ மேல்‌ கல்‌ எரிவது போன்ற காரியந்தான்‌. கனி விழுமா? 
காய்‌ விழுமா? எறிந்த கல்‌ திரும்பி விழுமா? அல்லது எதிர்பாராத இடி ஏதாவது விழுமா? பழுவூர்‌ 
ராணியின்‌ கரிய புருவங்கள்‌ சிறிது மேலே சென்றன.கண்களில்‌ வியப்பும்‌ ஐயமும்‌ தோன்றின. 
மறுகணத்தில்‌ அந்தப்‌ பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள்‌. 


"சரி; நடூுச்சாலையில்‌ நின்று பேசுவது உசிதம்‌ அல்ல; நாளைக்கு நம்‌ அரண்மனைக்கு 
வா! எல்லா விஷயமும்‌ அங்கே விவரமாகச்‌ சொல்லிக்‌ கொள்ளலாம்‌" என்றாள்‌. 
வந்தியத்தேவனுடைய உள்ளம்‌ பூரித்தது. நினைத்த காரியம்‌ வெற்றி பெற்றுவிடும்‌ போல 
காண்கிறது! ஆனால்‌, முக்கால்‌ கிணறு தாண்டிப்‌ பயனில்லை; மற்றக்‌ காற்பங்குக்‌ கிணற்றையும்‌ 
தாண்டியாக வேண்டும்‌. 


"தேவி! தேவி! கோட்டைக்குள்‌ என்னை விட மாட்டார்களே! அரண்மனைக்குள்ளும்‌ 
விட மாட்டார்களே? என்ன செய்வது?" என்று பரபரப்புடன்‌ சொன்னான்‌. 


பழுவூர்‌ ராணி உடனே பல்லக்கில்‌ தன்‌ அருகில்‌ கிடந்த ஒரு பட்டுப்‌ பையைத்‌ திறந்து, 
அதற்குள்ளிருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள்‌. 


"இதை காட்டினால்‌ கோட்டைக்குள்ளும்‌ விடுவார்கள்‌; நம்‌ அரண்மனைக்குள்ளும்‌ 
விடுவார்கள்‌!" என்று சொல்லிக்‌ கொண்டே கொடுத்தாள்‌. 


வந்தியத்தேவன்‌ அதை ஆவலுடன்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. ஒருகணம்‌ பனை இலச்சினை 
பொறித்த அந்தத்‌ தந்த மோதிரத்தைப்‌ பார்த்தான்‌. மறுபடி நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம்‌ கூற 
எண்ணிய போது பல்லக்கின்‌ திரைகள்‌ மூடிக்‌ கொண்டிருந்தன. ஆகா! பூரண சந்திரனை ராகு 
கவ்வும்‌ போது சிறிது சிறிதாகக்‌ கவ்வுகிறது. ஆனால்‌ இந்தப்‌ பல்லக்கின்‌ திரைகள்‌ அந்தப்‌ பேசும்‌ 
நிலா மதியத்தை ஒரு நொடியில்‌ கபளீகரம்‌ செய்து விட்டனவே! 


"இனியாவது என்னைப்‌ பின்‌ தொடர்ந்து வராதே! அபாயம்‌ நேரும்‌; நின்று மெதுவாக 
வா!" என்று பல்லக்குத்‌ திரைக்குள்ளிருந்து பட்டுப்‌ போன்ற குரல்‌ கேட்டது. பிறகு பல்லக்கு 
நகர்ந்தது; வீரர்கள்‌ முன்போலவே அதன்‌ முன்னும்‌ பின்னும்‌ சென்றார்கள்‌. 


வந்தியத்தேவன்‌ குதிரையின்‌ தலைக்‌ கயிற்றைப்‌ பிடித்துக்‌ கொண்டு சாலையோரமாக 
ஒதுங்கி நின்றான்‌. பழுவூர்‌ ஆள்களில்‌ தன்னை அணுகி வந்து பேசியவன்‌, இரண்டு மூன்று தடவை 
திரும்பித்‌ திரும்பிப்‌ பார்த்ததை அவனுடைய கண்கள்‌ கவனித்து உள்மனதுக்குச்‌ செய்தி 
அனுப்பின. ஆம்‌; அவனுடைய வெளி மனம்‌ பல்லக்கிலிருந்த பழுவூர்‌ ராணியின்‌ மோகன 
வடிவத்தைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்து கொண்டிருந்தது. இத்தனை நேரம்‌ கண்டது, கேட்டது எல்லாம்‌ 
உண்மைதானா? அல்லது ஒரு மாய மனோகரக்‌ கனவா? இப்படியும்‌ ஓர்‌ அழகி, ஒரு செளந்தரிய 
வடிவம்‌, இந்தப்‌ பூவுலகில்‌ இருக்க முடியுமா! 


அரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம்‌ தேவமாதர்கள்‌ இருப்பதாகப்‌ புராணங்களில்‌ 
சொல்வதுண்டு. அவர்களுடைய அழகு, முற்றும்‌ துறந்த முனிவர்களின்‌ தவத்தையும்‌ பங்கம்‌ 
செய்ததாகக்‌ கேட்டதுண்டு. ஆனால்‌ இந்த உலகத்தில்‌...பெரிய பழுவேட்டரையர்‌ இந்த 
மோகினியின்‌ காலடியில்‌ அடிமை பூண்டு கிடப்பதாக நாடு நகரங்களில்‌ பேசுவதெல்லாம்‌ 
உண்மையாகவே இருக்கலாம்‌. இருந்தால்‌, அதில்‌ வியப்பு ஒன்றும்‌ இராது! நரை திரை மூப்புக்‌ 
கண்டவரும்‌, தேகமெல்லாம்‌ போர்க்‌ காயங்களுடன்‌ கடூரமான தோற்றங்‌ கொண்டவருமான 
பழுவேட்டரையர்‌ எங்கே? சுகுமாரியும்‌, கட்டழகியுமான இந்த இளம்‌ மங்கை எங்கே? 


111 


இவளுடைய ஒரு புன்னகையைப்‌ பெறுவதற்காக அந்தக்‌ கிழவர்‌ என்ன காரியந்தான்‌ 
செய்யமாட்டார்‌?... வெகு நேரம்‌ சாலை ஓரத்தில்‌ நின்று இவ்விதச்‌ சிந்தனைகளில்‌ ஆழ்ந்திருந்த 
பிறகு, வந்தியத்தேவன்‌ குதிரை மேல்‌ ஏறிக்‌ கொண்டு மெள்ள மெள்ள அதைத்‌ தஞ்சைக்‌ 
கோட்டையை நோக்கிச்‌ செலுத்தினான்‌. 


சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ நேரத்தில்‌ பிரதான கோட்டை வாசலை அடைந்தான்‌. 
கோட்டைக்குச்‌ சற்றுத்‌ தூரத்திலேயே நகரம்‌ ஆரம்பமாகியிருந்தது. விதவிதமான பண்டங்கள்‌ 
விற்கும்‌ கடை வீதிகளும்‌, பலவகைத்‌ தொழில்களில்‌ ஈடுபட்ட மக்கள்‌ வாழும்‌ தெருக்களும்‌, 
கோட்டையைச்‌ சுற்றி அடுக்கடுக்காக அமைந்திருந்தன. வீதிகளில்‌ போவோரும்‌ வருவோரும்‌ 
பண்டங்கள்‌ வாங்குவோரும்‌ விலை கூறுவோரும்‌ மாடூ பூட்டிய வண்டிகளும்‌ குதிரை பூட்டிய 
ரதங்களும்‌ நிறைந்து, எங்கும்‌ ஒரே கலகலப்பாயிருந்தது. அந்த வீதிகளுக்குள்ளே புகுந்து 
சென்று சோழ நாட்டுப்‌ புதிய தலைநகரத்தில்‌ வாழும்‌ மக்களையும்‌, அவர்கள்‌ வாழும்‌ விதத்தையும்‌ 
பார்க்க வந்தியத்தேவனுக்கு மிக்க ஆவலாயிருந்தது. ஆனால்‌ அதற்கெல்லாம்‌ இப்போது 
அவகாசம்‌ இல்லை. வந்த காரியத்தை முதலில்‌ பார்க்க வேண்டும்‌; வேடிக்கை பார்ப்பதெல்லாம்‌ 
பிற்பாடு வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


இந்தத்‌ தீர்மானத்துடன்‌ வந்தியத்தேவன்‌ தஞ்சை நகரின்‌ பிரதான வாசலை 
அணுகினான்‌. கோட்டை வாசலின்‌ பிரம்மாண்டமான கதவுகள்‌ அச்சமயம்‌ சாத்தியிருந்தன. 
வாசலில்‌ நின்ற காவலர்கள்‌ மக்களை ஒதுங்கச்‌ செய்து, வீதி ஓரங்களில்‌ நிற்கும்படி செய்து 
கொண்டிருந்தார்கள்‌. மக்களும்‌ ஒதுங்கி நின்றார்கள்‌. ஆம்‌, அவரவர்கள்‌ தங்கள்‌ அலுவல்களைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு போவதற்குப்‌ பதிலாக, ஏதோ ஊர்வலம்‌ அல்லது பவனி பார்ப்பதற்காகக்‌ 
காத்திருப்பவர்களைப்‌ போல்‌ நின்றார்கள்‌. ஆண்கள்‌, பெண்கள்‌, குழந்தைகள்‌ வயோதிகர்‌ 
எல்லாருமே ஆவலுடன்‌ நின்றார்கள்‌. 


கோட்டை வாசலுக்கு முன்னால்‌ சிறிது தூரம்‌ வரை வெறுமையாகவே இருந்தது. 
வாசலண்டை காவலர்கள்‌ மட்டும்‌ நின்றார்கள்‌. விஷயம்‌ என்னவென்று தெரிந்து கொள்ள 
வந்தியத்தேவன்‌ ஆவல்‌ கொண்டான்‌. எல்லாரும்‌ ஒதுங்கி நிற்கும்‌ போது, தான்‌ மட்டும்‌ கோட்டை 
வாசல்‌ காப்பாளரிடம்‌ சென்று முட்டிக்‌ கொள்ள அவன்‌ விரும்பவில்லை. அதிலிருந்து வீண்‌ 
வாதமும்‌ சண்டையும்‌ மூளலாம்‌. இப்போது தனக்குக்‌ காரியம்‌ முக்கியமே தவிர வீரியம்‌ பெரிது 
அல்ல; வீண்‌ சண்டைகளில்‌ இறங்க இது தருணமல்ல. 

எனவே, வந்தியத்தேவன்‌ கோட்டை வாசலைக்‌ கவனிக்கக்கூடிய இடத்தில்‌ வீதி 
ஓரத்தில்‌ ஒதுங்கி நின்றான்‌. பக்கத்தில்‌ கம்மென்று மலரின்‌ மணம்‌ வீசியது. திரும்பிப்‌ பார்த்தான்‌; 
ஒரு வாலிபன்‌, திருநீறு ருத்திராட்சம்‌ முதலிய சிவச்‌ சின்னங்கள்‌ தரித்தவன்‌, இரண்டு கைகளிலும்‌ 
இரண்டு பூக்கூடைகளுடன்‌ நிற்பதைக்‌ கண்டான்‌. 


"தம்பி! எல்லாரும்‌ எதற்காக வீதி ஓரம்‌ ஒதுங்கி நிற்கிறார்கள்‌! ஏதாவது ஊர்வலம்‌ 
கீர்வலம்‌ வரப்‌ போகிறதா?" என்று கேட்டான்‌. 


"தாங்கள்‌ இந்தப்‌ பக்கத்து மனிதர்‌ இல்லையா, ஐயா?" 
"இல்லை, நான்‌ தொண்டை நாட்டைச்‌ சேர்ந்தவன்‌!" 


"அதனால்தான்‌ கேட்கிறீர்கள்‌; நீங்களும்‌ குதிரை மேலிருந்து இறங்கிக்‌ கீழே நிற்பது 
நல்லது." 


வாலிபனோடு பேசுவதற்குச்‌ செளகரியமாயிருக்கட்டும்‌ என்று வந்தியத்தேவன்‌ குதிரை 
மீதிருந்து குதித்தான்‌. 


"தம்பி! எதற்காக என்னை இறங்கச்‌ சொன்னாய்‌?" என்று கேட்டான்‌. 


112 


"இப்போது வேளக்காரப்‌ படை அரசரைத்‌ தரிசனம்‌ செய்து விட்டுக்‌ 
கோட்டைக்குள்ளிருந்து வரப்‌ போகிறது; அதற்காகத்தான்‌ இத்தனை ஜனங்களும்‌ ஒதுங்கி 
நிற்கிறார்கள்‌." 


"வேடிக்கை பார்க்கத்தானே?" 
"ஆமாம்‌." 
"நான்‌ குதிரை மேல்‌ உட்கார்ந்து கொண்டு பார்த்தால்‌ என்ன?" 


"பார்க்கலாம்‌; ஆனால்‌ வேளக்காரப்‌ படை வீரர்கள்‌ உங்களைப்‌ பார்த்து விட்டால்‌ 
ஆபத்து". 


"என்ன ஆபத்து? குதிரையைக்‌ கொண்டு போய்‌ விடுவார்களா?" 


"குதிரையையும்‌ கொண்டு போவார்கள்‌; ஆள்களையே கொண்டு போய்‌ விடுவார்கள்‌ 
பொல்லாதவர்கள்‌." 


"குதிரையையும்‌ ஆளையும்‌ கொண்டு போனால்‌ சும்மா விட்டு விடுவார்களா?" 


"விடாமல்‌ என்ன செய்வது? வேளக்காரப்‌ படையார்‌ வைத்ததே இந்த நகரில்‌ சட்டம்‌. 
அவர்களைக்‌ கேள்வி கேட்பார்‌ கிடையாது. பழுவேட்டரையர்கள்‌ கூட வேளக்காரப்படை 
விஷயத்தில்‌ தலையிடூவது கிடையாது." 


இச்சமயத்தில்‌ கோட்டைக்கு உட்புறத்தில்‌ பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள்‌ 
கேட்டன. நகரா முழங்கும்‌ சத்தம்‌, பறைகள்‌ கொட்டும்‌ சத்தம்‌, கொம்புகள்‌ ஊதும்‌ சத்தம்‌ 
இவற்றுடன்‌ பல நூறு மனிதர்‌ குரல்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகளும்‌ கலந்து எதிரொலி 
செய்தன. 


வேளக்கார வீரர்‌ படைகளைப்‌ பற்றி வந்தியத்தேவன்‌ நன்கு அறிந்திருந்தான்‌. பழந்தமிழ்‌ 
நாட்டில்‌, முக்கியமாகச்‌ சோழ நாட்டில்‌ இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது. 
'வேளக்காரர்‌' என்பவர்‌ அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு மெய்க்காப்பாளர்‌ போன்றவர்‌. 
ஆனால்‌ மற்ற சாதாரண மெய்க்காப்பாளருக்கும்‌ இவர்களுக்கும்‌ ஒரு வித்தியாசம்‌ உண்டு. 
இவர்கள்‌ 'எங்கள்‌ உயிரைக்‌ கொடுத்தாவது அரசரின்‌ உயிரைப்‌ பாதுகாப்போம்‌' என்று சபதம்‌ 
செய்தவர்கள்‌. தங்கள்‌ அஜாக்கிரதையினாலோ, தங்களை மீறியோ, அரசர்‌ உயிருக்கு அபாயம்‌ 
நேர்ந்து விட்டால்‌, துர்க்கையின்‌ சந்நிதியில்‌ தங்களுடைய தலையைத்‌ தங்கள்‌ கையினாலேயே 
வெட்டிக்‌ கொண்டு பலியாவதாகச்‌ சபதம்‌ எடுத்துக்‌ கொண்டவர்கள்‌. அத்தகைய கடூர சபதம்‌ 
எடூத்துக்‌ கொண்ட வீரர்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்லாத சில சலுகைகள்‌ இருப்பது 
இயல்புதானே? 


கோட்டை வாசலின்‌ கதவுகள்‌ இரண்டும்‌ 'படார்‌, படார்‌' என்று திறந்து கொண்டன. 
முதலில்‌ இரண்டு குதிரை வீரர்கள்‌ வந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்களது வலக்கையில்‌ உயரப்‌ பறந்த 
கொடி பிடித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்தக்‌ கொடியின்‌ தோற்றம்‌ விசித்திரமாக இருந்தது. 
செந்நிறமான அக்கொடியில்‌ மேலே புலியும்‌, புலிக்கு அடியில்‌ கிரீடமும்‌ 
சித்தரிக்கப்பட்டிருந்தன. கிரீடத்துக்கு அடியில்‌ ஒரு பலிபீடமும்‌, கழுத்து அறுபட்ட ஒரு 
தலையும்‌, ஒரு பெரிய பலிக்‌ கத்தியும்‌ காட்சி அளித்தன. கொடியைப்‌ பார்க்கச்‌ சிறிது 
பயங்கரமாகவே இருந்தது. கொடி தாங்கிய குதிரை வீரர்களுக்குப்‌ பின்னால்‌ ஒரு பெரிய ரிஷபம்‌ 
இரண்டு பேரிகைகளைச்‌ சுமந்து கொண்டு வந்தது இரண்டு ஆட்கள்‌ நின்று பேரிகைகளை 
முழங்கினார்கள்‌. 


113 


ரிஜபத்துக்குப்‌ பின்னால்‌ சுமார்‌ ஐம்பது வீரர்கள்‌ சிறுபறை, பெரும்பறை, தம்பட்டம்‌ 
ஆகியவற்றை முழக்கிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. அவர்களைத்‌ தொடர்ந்து இன்னும்‌ ஐம்பது பேர்‌ 
நீண்டு வளைந்த கொம்புகளை 'பாம்‌, பாம்‌, பபாம்‌' என்று ஊதிக்‌ கொண்டூ வந்தார்கள்‌. 
அவர்களுக்கும்‌ பின்னால்‌ வந்த வீரர்கள்‌ ஆயிரம்‌ பேர்‌ இருக்கலாம்‌. அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ 
பின்வரும்‌ வாழ்த்தொலிகளை இடிமுழக்கக்‌ குரலில்‌ எழுப்பிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


"பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க!" "வாழ்க, வாழ்க!" "சுந்தர சோழ 
மன்னர்‌ வாழ்க!" "வாழ்க! வாழ்க!" கோழி வேந்தர்‌ வாழ்க!" "வாழ்க! வாழ்க!" "தஞ்சையர்‌ கோன்‌ 
வாழ்க!" "வாழ்க! வாழ்க!" "வீரபாண்டியனைச்‌ சுரம்‌ இறக்கிய பெருமான்‌ வாழ்க!" "வாழ்க! 
வாழ்க!" "மதுரையும்‌ ஈழமும்‌ தொண்டை மண்டலமும்‌ கொண்ட கோ இராஜகேசரி வாழ்க!" 
"வாழ்க! வாழ்க!" "கரிகால்‌ வளவன்‌ திருக்குலம்‌ நீடூழி வாழ்க!" "வாழ்க! வாழ்க!" "துர்க்கை 
மாகாளி பராத்பரி பராசக்தி வெல்க!" "வெல்க! வெல்க!" "வீரப்‌ புலிக்கொடி பாரெல்லாம்‌ 
பரந்து வெல்க!" "வெல்க! வெல்க!" "வெற்றிவேல்‌!" "வீரவேல்‌!" 


நூற்றுக்கணக்கான வலியுள்ள குரல்களிலிருந்து எழுந்த மேற்படி கோஷங்கள்‌ 
கேட்போரை மெய்சிலிர்க்கச்‌ செய்தன. கோட்டை வாசலின்‌ வழியாக வந்த போது அந்தக்‌ 
கோஷங்கள்‌ உண்டாக்கிய பிரதித்வனிகளும்‌ சேர்ந்து கொண்டன. வீதி ஓரங்களில்‌ நின்ற 
மக்களில்‌ பலரும்‌ கோஷத்தில்‌ கலந்து கொண்டார்கள்‌. இவ்விதம்‌, (தமிழ்நாட்டின்‌ தெய்வமான 
முருகனுக்கு 'வேளக்காரன்‌' என்று ஒரு பெயர்‌ உண்டு என்பதை வாசகர்கள்‌ அறிந்திருக்கலாம்‌; 
'பக்தர்களைக்‌ காப்பாற்றுவதாகச்‌ சபதம்‌ பூண்ட தெய்வம்‌' என்பதால்‌ முருகனுக்கு அப்பெயர்‌ 
வந்தது என்று அறிஞர்கள்‌ கருதுகிறார்கள்‌). வேளக்காரப்‌ படை வீரர்கள்‌ தஞ்சைக்‌ கோட்டை 
வாசல்‌ வழியாக வெளிவரத்‌ தொடங்கி, வீதி வழியாகச்‌ சென்று, தூரத்தில்‌ மறையும்‌ வரையில்‌ 
ஒரே அல்லோலகல்லோலமாக இருந்தது. 


இருபத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
அமுதனின்‌ அன்னை 


வேளக்கார வீரர்‌ படை பெரிய கடைவீதியின்‌ வழியாகப்‌ போயிற்று. படையின்‌ 
கடைசியில்‌ சென்ற சில வீரர்கள்‌ கடைத்தெருவில்‌ சில திருவிளையாடல்களைப்‌ புரிந்தார்கள்‌. 
ஒருவன்‌ ஒரு பட்சணக்‌ கடையில்‌ புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்துக்‌ கொண்டு 
வந்து மற்ற வீரர்களுக்கு விநியோகித்தான்‌.பிறகு வெறும்‌ கூடையைக்‌ கடைக்காரனுடைய 
தலையிலே கவிழ்த்த போது, வீரர்களும்‌ வீதியில்‌ சென்றவர்களும்‌ 'ஹஹ்ஹஹ்ஹா' என்று 
இரைந்து சிரித்தார்கள்‌. இன்னொரு வீரன்‌ வழியில்‌ எதிர்ப்பட்ட ஒரு மூதாட்டியின்‌ கையிலிருந்த 
பூக்கூடையைப்‌ பிடுங்கினான்‌. பூவையெல்லாம்‌ வாரி இறைத்துக்‌ கொண்டே "பூமாரி 
பொழிகிறதடா!" என்றான்‌. அவன்‌ வாரி வீசிய பூக்களைப்‌ பிடிக்க முயன்ற வீரர்கள்‌ குதித்தும்‌ 
சிரித்தும்‌ கொம்மாளமடித்தார்கள்‌. எதிரில்‌ வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன்‌ 
நிறுத்தி, மாட்டை வண்டியிலிருந்து பூட்டு அவிழ்த்து விரட்டி அடித்தான்‌. மாடு மிரண்டு மக்கள்‌ 
கூட்டத்திடையே புகுந்து சிலரைத்‌ தள்ளிக்‌ கொண்டு ஓடியது; மீண்டும்‌ ஒரே கோலாகலச்‌ 
சிரிப்புத்தான்‌! 


இதையெல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த வந்தியத்தேவன்‌, "ஆகா! 
பழுவேட்டரையரின்‌ வீரர்களைப்‌ போல்‌ இவர்களும்‌ விளையாடுகிறார்கள்‌. இவர்களுடைய 
விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது. நல்லவேளை, இவர்களுடைய பார்வை 
நம்மீது விழாமல்‌ ஒதுங்கி நின்றோம்‌. இல்லாவிடில்‌ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும்‌. வந்த காரியம்‌ 
கெட்டுப்‌ போயிருக்கும்‌" என்று எண்ணிக்‌ கொண்டான்‌. 


114 


ஆனால்‌ ஒரே ஒரு வித்தியாசமும்‌ அவனுக்குப்‌ புலனாயிற்று. வேளக்காரப்‌ படை 
வீரர்களின்‌ விளையாடல்களை இங்குள்ள ஜனங்கள்‌ அவ்வளவாக வெறுக்கவில்லை. 
அவர்களுடைய கொம்மாளத்தில்‌ ஜனங்களும்‌ சேர்ந்து சிரித்துக்‌ குதூகலித்தார்கள்‌! இதைப்‌ 
பற்றிக்‌ கேட்கலாம்‌ என்று திரும்பிப்‌ பார்த்தபோது பூக்குடலைகளுடன்‌ நின்ற சிறுவனை 
வந்தியத்தேவன்‌ காணவில்லை. கூட்டத்திலும்‌ கோலாகலத்திலும்‌ அந்த வாலிபன்‌ எங்கேயோ 
போய்‌ விட்டான்‌. ஒருவேளை அவனுடைய வேலையைப்‌ பார்க்கப்‌ போயிருக்கக்கூடும்‌. 


வேளக்காரப்‌ படை மாலையில்‌ கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும்‌ 
உள்ளே விடூவதில்லையென்று வந்தியத்தேவன்‌ அறிந்து கொண்டான்‌. இரவு பகல்‌ எந்த 
நேரத்திலும்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசிக்கும்‌ உரிமை பெற்றவர்கள்‌ அரச குடும்பத்தைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌, அமைச்சர்களும்‌, தண்டநாயகர்களுந்தான்‌. பழுவேட்டரையர்களின்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன்‌ தெரிந்து கொண்டான்‌. எனவே, 
இராத்திரியே கோட்டைக்குள்‌ போக வேண்டும்‌ என்ற உத்தேசம்‌ அவனுக்கு மாறி விட்டது. 
தன்னிடமிருந்த இலச்சினை மோதிரத்தைக்‌ காட்டிச்‌ சோதனை செய்ய வந்தியத்தேவன்‌ 
விரும்பவில்லை. அதை விட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரைச்‌ சுற்றிப்‌ பார்த்து 
விட்டு நாளை உதயத்துக்குப்‌ பிறகு கோட்டைக்குள்‌ செல்வதே நல்லது. இராத்திரியில்‌ 
அப்படியே கோட்டைக்குள்‌ பிரவேசித்தாலும்‌ அரசரைத்‌ தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத 
காரியமேயல்லவா? 


கோட்டை மதிலைச்‌ சுற்றிலும்‌ இருந்த வீதிகளின்‌ வழியாக வந்தியத்தேவன்‌ வேடிக்கை 
பார்த்துக்‌ கொண்டே மெதுவாகச்‌ சென்றான்‌. அன்று பல காத தூரம்‌ பிரயாணம்‌ செய்திருந்த 
அவனுடைய குதிரை மிகக்‌ களைத்திருந்தது. சீக்கிரத்தில்‌ அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது 
தான்‌. இல்லாவிடில்‌ நாளைக்கு அவசியம்‌ ஏற்படும்‌ போது இக்குதிரையினால்‌ பயனில்லாமல்‌ 
போய்‌ விடும்‌! வசதியாகத்‌ தங்குவதற்கு ஓரிடம்‌ விரைவில்‌ கண்டுபிடித்தாக வேண்டும்‌! தஞ்சைபுரி 
அப்போது புதிதாகப்‌ பல்கிப்‌ பெருகிப்‌ பரந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம்‌. அதிலும்‌ அப்போது 
மாலை நேரம்‌; நூற்றுக்கணக்கான வீதி விளக்குகள்‌ ஏற்றப்பட்டு ஒளிவீசத்‌ தொடங்கியிருந்தன. 


வீதிகளெல்லாம்‌ 'ஜே, ஜே' என்று ஒரே ஜனக்‌ கூட்டம்‌. வெளியூர்களிலிருந்து பல 
அலுவல்களின்‌ நிமித்தமாக வந்தவர்கள்‌ அங்குமிங்கும்‌ சென்று கொண்டிருந்தார்கள்‌. அவர்களில்‌ 
சோழ நாட்டூப்‌ பட்டணங்களிலிருந்தும்‌ கிராமங்களிலிருந்தும்‌ வந்தவர்களும்‌ இருந்தார்கள்‌. 
புதிதாக சோழ சாம்ராஜயத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும்‌ 
காணப்பட்டார்கள்‌. பொருணை நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலும்‌ கீழைக்‌ 
கடற்கரையிலிருந்து மேற்குக்‌ கடற்கரை வரையிலும்‌ பரந்திருந்த தேசங்களிலிருந்து 
தலைநகருக்குப்‌ பலர்‌ வந்திருந்தார்கள்‌. விந்திய மலைக்கு வடக்கேயிருந்து வந்தவர்களும்‌ கடல்‌ 
கடந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களுங்கூடச்‌ சிலர்‌ அம்மாநகரின்‌ வீதிகளில்‌ ஆங்காங்கே 
தோன்றினார்கள்‌. 


ஆப்பம்‌, அதிரசம்‌ முதலிய தின்பண்டங்கள்‌ விற்ற கடைகளில்‌ மக்கள்‌ ஈ மொய்ப்பது 
போல்‌ மொய்த்து, அப்பண்டங்களை வாங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. வாழைப்‌ பழங்களும்‌ வேறு 
பலவிதக்‌ கனிகளும்‌ மலை மலையாகக்‌ குவிந்து கிடந்தன. பூக்‌ கடைகளைப்‌ பற்றியோ சொல்ல 
வேண்டியதில்லை. முல்லையும்‌ மல்லிகையும்‌ திருஆத்தியும்‌ செண்பகமும்‌ புஷ்பக்‌ குன்றுகளைப்‌ 
போல்‌ காட்சி தந்தன. அந்த மலர்க்‌ குன்றுகளைச்‌ சுற்றிப்‌ பெண்மணிகள்‌ வண்டுகளைப்‌ போல்‌ 
ரீங்காரம்‌ செய்து கொண்டு மொய்த்தார்கள்‌. 


புஷ்பக்‌ கடைகளினருகில்‌ சென்றதும்‌ வந்தியத்தேவன்‌ அந்தப்‌ பூக்கார வாலிபனை 
நினைத்துக்‌ கொண்டான்‌. அவனை மறுபடியும்‌ பார்க்கக்கூடுமானால்‌ எவ்வளவு 
செளகரியமாயிருக்கும்‌? இந்த நகரில்‌ வசதியாகத்‌ தங்குவதற்கு ஓரிடம்‌ அவனைக்‌ கேட்டுத்‌ 
தெரிந்து கொள்ளலாமல்லவா?... இப்படி எண்ணியபோதே சற்றுத்‌ தூரத்தில்‌ அந்த வாலிபன்‌ 
வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன்‌ கண்டான்‌. குதிரையிலிருந்து இறங்கி அவனை 
அணுகினான்‌. 


112 


"தம்பி! பூக்குடலைகளில்‌ ஒன்றையும்‌ காணோமே" பூவெல்லாம்‌ எங்கே? 
விற்றாகிவிட்டதா?" என்றான்‌. 


"விற்பதற்காக நான்‌ பூக்‌ கொண்டு வரவில்லை. கோயில்‌ பூஜைக்காகப்‌ பூக்‌ கொண்டு 
வந்தேன்‌; பூவைக்‌ கொடுத்தாகி விட்டது; வீட்டுக்குத்‌ திரும்பிப்‌ போகிறேன்‌." 


"எந்தக்‌ கோயிலுக்கு நீ இந்தப்‌ புஷ்பக்‌ கைங்கரியம்‌ செய்கிறாய்‌?" 
"தளிக்குளத்தார்‌ ஆலயம்‌ என்று கேட்டதுண்டா?" 


"ஓகோ! தஞ்சைத்‌ தளிக்குளத்தார்‌ என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. அந்தக்‌ கோவில்‌ 
தான்‌ போலிருக்கிறது பெரிய கோவிலா அது?" 


"இல்லை; சிறிய கோவில்தான்‌ கொஞ்சகாலமாக இத்தஞ்சையில்‌ துர்க்கையம்மன்‌ 
கோவிலுக்குத்தான்‌ மகிமை அதிகம்‌. அங்கேதான்‌ பூஜை, பொங்கல்‌, பலி திருவிழா 
ஆர்ப்பாட்டங்கள்‌ அதிகம்‌. அரச குடும்பத்தாரும்‌ பழுவேட்டரையர்களும்‌ துர்க்கை அம்மன்‌ 
கோவிலுக்குத்தான்‌ அதிகமாகப்‌ போகிறார்கள்‌. தளிக்குளத்தார்‌ கோவிலுக்கு அவ்வளவு மகிமை 
இல்லை; தரிசனம்‌ செய்ய ஜனங்கள்‌ அவ்வளவாக வருவதில்லை..." 


"நீ இந்தப்‌ புஷ்பக்‌ கைங்கரியம்‌ செய்து வருகிறாயே? இதற்காக ஏதேனும்‌ சன்மானம்‌ 
உண்டா?" 


"எங்கள்‌ குடும்பத்துக்கு இதற்காக மானியம்‌ இருக்கிறது. என்‌ பாட்டனார்‌ 
காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிவந்தம்‌ உண்டு. தற்சமயம்‌ நானும்‌ என்‌ 
தாயாரும்‌ இந்தக்‌ கைங்கரியத்தைச்‌ செய்து வருகிறோம்‌." 


"தளிக்குளத்தார்‌ கோயில்‌ செங்கல்‌ திருப்பணியா? அல்லது கருங்கல்‌ பணி 
செய்திருக்கிறார்களா?"' என்று வல்லவரையன்‌ கேட்டான்‌. 


அவன்‌ வருகின்ற வழியில்‌ பல செங்கல்‌ கோயில்களுக்குக்‌ கருங்கல்‌ திருப்பணி நடந்து 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்திருந்தபடியால்‌ இவ்விதம்‌ கேட்டான்‌. 


"இப்போது செங்கல்‌ கோயில்தான்‌; கருங்கல்‌ திருப்பணி விரைவில்‌ தொடங்கும்‌ என்று 
கேள்வி. இந்தத்‌ திருப்பணியை உடனே நடத்த வேண்டும்‌ என்று பழையாறைப்‌ பெரிய 
பிராட்டியார்‌ விரும்புகிறாராம்‌ ஆனால்‌..." என்று அந்த வாலிபன்‌ தயங்கி நிறுத்தினான்‌. 


"ஆனால்‌ என்ன?.." 

"பராபரியாகக்‌ கேள்விப்பட்டதையெல்லாம்‌ சொல்வதில்‌ என்ன பயன்‌? பகலில்‌ பக்கம்‌ 
பார்த்துப்‌ பேசு, இரவில்‌ அதுவும்‌ பேசாதே என்று சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌. இதுவோ 
நாற்சந்தியும்‌ கூடும்‌ இடம்‌; நம்மைச்‌ சுற்றிலும்‌ ஜனங்கள்‌..." 


"இந்த மாதிரி இடத்திலே நின்றுதான்‌ தைரியமாக எந்த ரகசியமும்‌ பேசலாம்‌. இந்தப்‌ 
பெருங்கூட்டத்திலும்‌ இரைச்சலிலும்‌ நம்முடைய பேச்சு யார்‌ காதிலும்‌ விழாது." 


"பேசுவதற்கு இரகசியம்‌ என்ன இருக்கிறது?" என்றான்‌ அந்த வாலிபன்‌, 
வந்தியத்தேவனைக்‌ கொஞ்சம்‌ சந்தேகத்துடன்‌ பார்த்து. 


116 


ஆகா! இந்தப்‌ பிள்ளை நல்ல புத்திசாலி! இவனுடன்‌ சிநேகம்‌ செய்து கொள்வதில்‌ 
லாபம்‌ உண்டு! பல விஷயங்களை அறியலாம்‌! ஆனால்‌ இவன்‌ மனத்தில்‌ வீண்‌ சந்தேகத்தை 
உண்டாக்கக்‌ கூடாது - இவ்விதம்‌ வந்தியத்தேவன்‌ எண்ணி, "ஆமாம்‌; இரகசியம்‌ என்ன 
இருக்கிறது? ஒன்றுமில்லைதான்‌. போனால்‌ போகட்டும்‌, தம்பி! இரவு எங்கேயாவது நான்‌ 
நிம்மதியாகத்‌ தூங்க வேண்டும்‌. வெகு தூரம்‌ பிரயாணம்‌ செய்து மிகவும்‌ 
களைப்படைந்திருக்கிறேன்‌. எங்கே தங்கலாம்‌? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி 
செய்ய முடியுமா?" என்று கேட்டான்‌. 


"இந்த நகரில்‌ தங்குவதற்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள்‌ எத்தனையோ 
இருக்கின்றன; அயல்நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கென்று ஏற்பட்ட ராஜாங்க விடுதிகளும்‌ 
இருக்கின்றன. ஆனால்‌, உங்களுக்கு இஷ்டமாயிருந்தால்‌..." 


"தம்பி! உன்‌ பெயர்‌ என்ன?" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 
"அமுதன்‌; சேந்தன்‌ அமுதன்‌." 


"அடடா! எவ்வளவு நல்ல பெயர்‌? கேட்கும்போதே என்‌ நாவில்‌ அமுது ஊறுகிறதே... 
எனக்கு இஷ்டமாயிருந்தால்‌ உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம்‌ என்றுதானே நீ சொல்லத்‌ 
தொடங்கினாய்‌?" 


"ஆமாம்‌, அது எப்படி உங்களுக்குத்‌ தெரிந்தது?" 


"என்னிடம்‌ மந்திர வித்தை இருக்கிறது; அதனால்‌ தெரிந்து கொண்டேன்‌ உன்‌ வீடு 
எங்கே இருக்கிறது?" 


"நகர எல்லையைத்‌ தாண்டிக்‌ கூப்பிடு தூரத்தில்‌ எங்கள்‌ பூந்தோட்டம்‌ இருக்கிறது; 
தோட்டத்துக்குள்ளே எங்கள்‌ வீடும்‌ இருக்கிறது" என்றான்‌ அமுதன்‌. 


"ஆகா! அப்படியானால்‌ உன்‌ வீட்டுக்கு நான்‌ வந்தே தீருவேன்‌. இந்தப்‌ பட்டணத்துச்‌ 
சந்தடியில்‌ என்னால்‌ இன்றிரவைக்‌ கழிக்க முடியாது. மேலும்‌ உன்னைப்‌ போன்ற உத்தமப்‌ 
புதல்வனைப்‌ பெற்ற உத்தமியைத்‌ தரிசிக்க விரும்புகிறேன்‌." 


"என்னைப்‌ பெற்ற அன்னை உத்தமிதான்‌; ஆனால்‌ துர்ப்பாக்கியசாலி ..." 
"அடாடா! ஏன்‌ அவ்வாறு சொல்கிறாய்‌" 
"ஒருவேளை உன்‌ தந்தை..." 


"என்‌ தந்தை இறந்துதான்‌ போனார்‌; ஆனால்‌ அது மட்டுமில்லை என்‌ தாய்‌ 
பிறவியிலேயே துர்பாக்கியசாலி . பார்த்தால்‌ தெரிந்து கொள்வீர்கள்‌ வாருங்கள்‌ போகலாம்‌." 


அரை நாழிகை நேரம்‌ நடந்து அவர்கள்‌ நகர்ப்புறத்துக்கு அப்பாலிருந்த பூந்தோட்டத்து 
க்கு வந்து சேர்ந்தார்கள்‌. இரவில்‌ மலரும்‌ பூக்களின்‌ இனிய மணம்‌ வந்தியத்தேவனுக்கு அபூர்வ 
சுகமயக்கத்தை ஊண்டாக்கியது. நகரத்தின்‌ வீதிகளில்‌ எழுந்த கோலாகல இரைச்சலும்‌ 
சந்தடியும்‌ அங்கே அவ்வளவாகக்‌ கேட்கவில்லை. பூந்தோட்டத்தின்‌ மத்தியில்‌ ஓட்டு வீடு ஒன்று 
இருந்தது. பக்கத்தில்‌ இரு குடிசைகள்‌ இருந்தன.தோட்ட வேலையில்‌ உதவி செய்த இரு 
குடும்பத்தார்‌ அக்குடிசைகளில்‌ இருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவனை அமுதன்‌ அழைத்து, 
வந்தியத்தேவனுடைய குதிரைக்குத்‌ தீனி வைத்து மரத்தடியில்‌ கட்டி வைக்கும்படி கூறினான்‌. 


117 


பிறகு, வீட்டுக்குள்‌ அழைத்துச்‌ சென்றான்‌. அமுதனுடைய தாயாரைப்‌ பார்த்ததும்‌ 
வந்தியத்தேவனுக்கு அவளுடைய துர்ப்பாக்கியம்‌ இத்தகையது என்று தெரிந்து விட்டது. அந்த 
மூதாட்டி பேசும்‌ சக்தியற்ற ஊமை, காதும்‌ கேளாது என்று தெரிந்தது. ஆனால்‌ அந்த மாதரசியின்‌ 
முகத்தில்‌ கருணையும்‌ அன்பும்‌ நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன்‌ கண்டான்‌. கூரிய 
அறிவின்‌ ஒளியும்‌ அம்முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக, ஏதாவது ஒரு அங்கத்தில்‌ 
ஊனமுற்றவர்கள்‌ மற்றபடி சிறந்த அறிவுக்‌ கூர்மையுள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி 
விசித்திரங்களில்‌ ஒன்று அல்லவா? 


அமுதன்‌ சில சமிக்ஞைகள்‌ செய்ததும்‌ அந்த மூதாட்டி வந்திருப்பவன்‌ அயல்‌ 
தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள்‌. முகபாவத்தினாலேயே 
தன்னுடைய பரிவையும்‌ வரவேற்பையும்‌ தெரிவித்தாள்‌. சற்று நேரத்துக்கெல்லாம்‌ இலை போட்டு 
அந்த அம்மாள்‌ உணவு பரிமாறினாள்‌. முதலில்‌ இடியாப்பமும்‌ இனிப்பான தேங்காய்ப்‌ பாலும்‌ 
வந்தன. அந்த மாதிரி இனிய பலகாரத்தை வந்தியத்தேவன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ அருந்தியதில்லை. 
பத்துப்‌ பன்னிரண்டு இடியாப்பமும்‌, அரைப்படி தேங்காய்ப்‌ பாலும்‌ சாப்பிட்டான்‌. பிறகு 
புளிக்கறியும்‌ சோளமாப்‌ பணியாரமும்‌ வந்தன; அவற்றையும்‌ ஒரு கை பார்த்தான்‌. அப்படியும்‌ அவன்‌ 
பசி அடங்கவில்லை; கடைசியாக காற்படி அரிசிச்‌ சோறும்‌ அரைப்படி தயிரும்‌ நுங்கினான்‌! 
பிறகுதான்‌ அவன்‌ இலையிலிருந்து எழுந்தான்‌. 


சாப்பிடம்போதே சில விஷயங்களை அமுதனிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொண்டான்‌. 
தஞ்சைக்‌ கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும்‌ அவருடைய 
அரண்மனைப்‌ பரிவாரங்களையும்‌ தவிர, இன்னும்‌ முக்கியமாக யார்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
விசாரித்தான்‌. பெரிய பழுவேட்டரையர்‌, சின்ன பழுவேட்டரையர்‌ இவர்களின்‌ மாளிகைகளும்‌ 
பரிவாரங்களும்‌ அங்கு இருந்தன. தன பொக்கிஷம்‌, தானிய பண்டாரம்‌ இரண்டும்‌ 
கோட்டைக்குள்‌ இருந்தபடியால்‌ அவற்றைப்‌ பரிபாலிக்கும்‌ அதிகாரிகளும்‌ கணக்கர்களும்‌ 
இருந்தார்கள்‌. சுந்தர சோழரின்‌ அந்தரங்க நம்பிக்கைக்கும்‌ அபிமானத்துக்கும்‌ பாத்திரரான 
அநிருத்த பிரம்மராயர்‌ என்னும்‌ அமைச்சரும்‌, திருமந்திர ஓலை  நாயகரும்‌ 
கோட்டைக்குள்ளேதான்‌ வசித்தார்கள்‌. மற்றும்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ தலைமையில்‌ 
தஞ்சைக்‌ கோட்டையைக்‌ காவல்‌ புரிந்த வீரர்களும்‌ அவர்களுடைய குடும்பத்தாரும்‌ அங்கேயே 
தங்கியிருந்தார்கள்‌. பொன்‌, வெள்ளி நகை வியாபாரிகளும்‌, நவரத்தின வியாபாரிகளும்‌, 
பொன்னாசாரிகளும்‌ கோட்டைக்குள்‌ இடம்‌ அளிக்கப்பட்டிருந்தார்கள்‌. பெரிய 
பழுவேட்டரையரின்‌ கீழ்‌ வரி விதிக்கும்‌ வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள்‌ 
இருந்தனர்‌. துர்க்கையம்மன்‌ கோயில்‌, கோட்டைக்குள்ளேதான்‌ ஒரு மூலையில்‌ இருந்தது. 
கோவில்‌ பூசாரிகளும்‌ பணிவிடையாளரும்‌ கணிகையரும்‌ கோவிலுக்கு அருகில்‌ 
குடியிருந்தார்கள்‌. 


(இதையெல்லாம்‌ தெரிந்து கொண்ட பிறகு, "அமைச்சர்கள்‌ அனைவரும்‌ தற்சமயம்‌ 
கோட்டையில்‌ இருக்கிறார்களா?" என்று வந்தியத்தேவன்‌ கேட்டான்‌. 


"எல்லாரும்‌ எப்படி இருப்பார்கள்‌? பற்பல காரியமாக வெளியிலே போய்க்‌ கொண்டும்‌ 
வந்து கொண்டும்‌ தான்‌ இருப்பார்கள்‌.அநிருத்த பிரமராயர்‌ சில காலமாகவே நகரில்‌ இல்லை. 
அவர்‌ சேர நாடூ சென்றிருப்பதாகக்‌ கேள்வி. பெரிய பழுவேட்டரையர்‌ நாலு தினங்களுக்கு 
முன்னால்‌ வெளியே சென்றார்‌. கொள்ளிடத்துக்கு வடக்கே நடூநாட்டுக்குச்‌ சென்றதாகக்‌ 
கேள்வி." 


"போனவர்‌ ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாம்‌ அல்லவா? உனக்குத்‌ தெரியாதாக்கும்‌!" 
" இன்று சாயங்காலம்‌ பழுவூர்‌ இளையராணியின்‌ பல்லக்கு வந்தது. கோட்டை வாசலில்‌ 


நானே பார்த்தேன்‌; ஆனால்‌ பழுவேட்டரையர்‌ வரவில்லை. ஒருவேளை வழியில்‌ எங்கேனும்‌ தங்கி 
விட்டு நாளை வரக்கூடும்‌." 


118 


"தம்பி! இளவரசர்‌ மதுராந்தகத்‌ தேவரும்‌ கோட்டைக்குள்ளேதானே 
தங்கியிருக்கிறார்‌?"' 


"ஆமாம்‌; பழுவேட்டரையர்‌ அரண்மனைக்குப்‌ பக்கத்தில்‌ மதுராந்தகரின்‌ மாளிகை 
இருக்கிறது. சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ திருமகளை மணம்‌ புரிந்த மருமகர்‌ அல்லவா?" 


"ஓஹோ! அதுவும்‌ அப்படியா? எனக்கு இது வரையில்‌ தெரியாதே?" 


"ரொம்பப்‌ பேருக்குத்‌ தெரியாதுதான்‌ சக்கரவர்த்தியின்‌ தேக அசெளகர்யத்தை 
முன்னிட்டுத்‌ திருமணத்தைக்‌ கோலாகலமாக நடத்தவில்லை." 


"நல்லது; மதுராந்தகத்தேவர்‌ இப்போது கோட்டைக்குள்ளேதானே இருக்கிறார்‌?" 


"கோட்டைக்குள்ளேதான்‌ இருக்க வேண்டும்‌; ஆனால்‌ மதுராந்தகத்‌ தேவர்‌ 
சாதாரணமாக வெளிமில்‌ வருவதில்லை. மக்கள்‌ அவரைப்‌ பார்க்க முடிகிறதும்‌ இல்லை. 
சிவபக்தியில்‌ ஈடுபட்டுப்‌ பெரும்பாலும்‌ யோகத்திலும்‌ தியானத்திலும்‌ பூஜையிலும்‌ காலம்‌ 
கழிப்பதாகக்‌ கேள்வி." 


"ஆனாலும்‌ இத்தனை நாளைக்குப்‌ பிறகு கலியாணம்‌ செய்து கொண்டிருக்கிறாரே?"' 


"ஆமாம்‌; அது கொஞ்சம்‌ வியப்பான காரியந்தான்‌. கலியாணத்துக்குப்‌ பிறகு 
மாப்பிள்ளைத்‌ தேவரின்‌ மனமே மாறிப்‌ போயிருப்பதாயும்‌ சொல்கிறார்கள்‌; நமக்கென்ன அதைப்‌ 
பற்றி? பெரிய இடத்துப்‌ பேச்சுப்‌ பேசாமலிருப்பதே நல்லது..." 


சேந்தன்‌ அமுதனிடம்‌ இன்னும்‌ பல விஷயங்களைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளும்‌ 
ஆவல்‌ வந்தியத்தேவனுக்கு இருந்தது. ஆனால்‌ அதிகமாக ஏதேனும்‌ கேட்டுச்‌ சந்தேகத்தைக்‌ 
கிளப்பி விட அவன்‌ விரும்பவில்லை. இத்தகைய சாதுப்பிள்ளையின்‌ சிநேகம்‌ தனக்குப்‌ 
பேருதவியாயிருக்கும்‌. தஞ்சையில்‌ தங்க இம்மாதிரி ஒரு வீடு அகப்பட்டதும்‌ தன்னுடைய 
அதிர்ஷ்டந்தான்‌. அதையெல்லாம்‌ கெடுத்துக்‌ கொள்வானேன்‌? மேலும்‌, நீண்ட பிரயாணக்‌ 
களைப்புடன்‌ முதல்நாள்‌ இரவு கண்‌ விழித்ததும்‌ சேர்ந்து கொண்டது. கண்ணைச்‌ சுழற்றிக்‌ 
கொண்டு தூக்கம்‌ வந்தது. சேந்தன்‌ அமுதன்‌ அவனுடைய நிலையை அறிந்து விரைவில்‌ படுக்கை 
போட்டுக்‌ கொடுத்தான்‌. 


தூக்க மயக்கத்தில்‌ கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனத்தில்‌ பழுவூர்‌ 
இளையராணியின்‌ திருமுகம்‌ வந்தது. அப்பப்பா! என்ன அழகு! என்ன ஜொலிப்பு! அந்த 
மாயமோகன வடிவத்தைத்‌ திடீரென்று அவன்‌ பார்த்ததும்‌ அடியோடு செயல்‌ இழந்து கண்‌ 
கொட்டாமல்‌ திகைத்து நின்றது இன்னொரு அனுபவத்தை அவனுக்கு நினைவூட்டியது. 


சிறுபிராயத்தில்‌ ஒரு சமயம்‌ காட்டு வழியாய்ப்‌ போய்க்‌ கொண்டிருக்கையில்‌ திடீரென்று 
படமெடுத்து ஆடிய பாம்பு ஒன்று அவன்‌ முன்‌ எதிர்பட்டது. அதன்‌ அழகே அழகு! கவர்ச்சியே 
கவர்ச்சி! வந்தியத்தேவனால்‌ பாம்பின்‌ படத்திலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை; கண்‌ 
கொட்டவும்‌ முடியவில்லை. பார்த்தது பார்த்தபடி நின்றான்‌; பாம்பும்‌ ஆடிக்‌ கொண்டேயிருந்தது! 
பாம்பு ஆடிய போது அதற்கிணங்க, இவன்‌ உடம்பும்‌ ஆடியது - இதன்‌ முடிவு என்ன 
ஆகியிருக்குமோ தெரியாது. திடீரென்று ஒரு கீரிப்பிள்ளை வந்து பாம்பின்‌ மீது பாய்ந்தது. 
இரண்டும்‌ துவந்த யுத்தம்‌ தொடங்கின. அந்தச்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு 


சீச்சி! என்ன உதாரணம்‌! இந்தப்‌ புவன மோகினியான சுந்தராங்கியைப்‌ படமெடுத்த 
பாம்புக்கா ஒப்பிடுவது? இவளுடைய பால்வடியும்‌ முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும்‌ பசி தீர்ந்து 
விடுமே?... நாளைக்கு அவளை மறுபடி காணப்போகிறோமல்லவா! அவளுடைய குரலிலேதான்‌ 


118 


என்ன மதுரம்‌! இவள்‌ ஓர்‌ அபூர்வமான அழகிதான்‌. ஆனால்‌ குடந்தை சோதிடர்‌ வீட்டிலும்‌ 
அரிசிலாற்றங்கரையிலும்‌ பார்த்த அந்த இன்னொரு பெண்‌?... அவளுடைய முகத்திலும்‌ காந்தி 
ஒளி விட்டது! அழகு சுடர்‌ விட்டது!... இரண்டு முகங்களும்‌ சுந்தர முகங்களாயினும்‌ அவற்றுக்குள்‌ 
எத்தனை வேற்றுமை! அதில்‌ கம்பீரமும்‌ பெருந்தன்மையும்‌; இதில்‌ மோகனமும்‌ கவர்ச்சியும்‌!.. 
இப்படி அவன்‌ உள்ளம்‌ அந்த இரு மங்கையரின்‌ முகங்களையும்‌ ஒப்பிட்டுக்‌ கொண்டிருந்தபோது, 
மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டாள்‌. சர்வாதிகாரக்‌ கொடுங்கோல்‌ அரசியான நித்திராதேவி 
வந்தியத்தேவனைப்‌ பரிபூரணமாக ஆட்கொண்டாள்‌. 


இருபத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
காக்கையும்‌ குயிலும்‌ 


இரவெல்லாம்‌ கட்டையைப்‌ போல்‌ கிடந்து தூங்கிவிட்டுக்‌ காலையில்‌ சூரியன்‌ உதித்த 
பிறகே வந்தியத்தேவன்‌ துயிலெழுந்தான்‌. விழித்துக்‌ கொண்ட பிறகும்‌ எழுந்திருக்க மனம்‌ 
வராமல்‌ படுத்திருந்தான்‌. மேலக்காற்று விர்ரென்று வீச, மரஞ்செடிகளின்‌ கிளைகளும்‌ 
இலைகளும்‌ ஒன்றோடொன்று உராய்ந்து 'சோ' என்ற சத்தத்தை உண்டாக்கிக்‌ 
கொண்டிருந்தன. அந்தச்‌ சுருதிக்கிணங்க, ஓர்‌ இளம்‌ பிள்ளையின்‌ இனிய குரல்‌ சுந்தரமூர்த்தி 
சுவாமிகளின்‌ தேவாரப்‌ பாடலைப்‌ பண்ணுடன்‌ பாடியது. 


"பொன்னார்‌ மேனியனே புலித்‌ தோலை அரைக்கசைத்து மின்னார்‌ செஞ்சடைமேல்‌ 
மிளிர்‌ கொன்றை அணிந்தவனே!" 


இதைக்‌ கேட்ட வந்தியத்தேவன்‌ கண்ணை விழித்துப்‌ பார்த்தான்‌. அவனுக்கெதிரே 
பூந்தோட்டத்தில்‌ கொன்னை மரங்கள்‌ சரஞ்சரமாகப்‌ பொன்‌ மலர்களைத்‌ தொங்கவிட்டுக்‌ 
கொண்டு காட்சியளித்தன. சேந்தன்‌ அமுதன்‌ ஒரு கையில்‌ குடலையும்‌ இன்னொரு கையில்‌ 
அலக்கும்‌ வைத்துக்‌ கொண்டு, வாயினால்‌ பாடிக்‌ கொண்டே, கொன்றை மலர்களைப்‌ பறித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அதிகாலையிலே எழுந்து ஸ்நானம்‌ செய்து திருநீறு புனைந்திருந்த சேந்தன்‌ 
அமுதன்‌, சிவபக்தனாகிய மார்க்கண்டனைப்‌ போல்‌ தோன்றினான்‌. இப்படி இனிமையாகவும்‌ 
அழகாகவும்‌ பாடும்‌ பிள்ளையின்‌ குரலைக்‌ கேட்க அவனுடைய அன்னை கொடுத்து 
வைக்கவில்லையே என்ற எண்ணத்துடன்‌ வந்தியத்தேவன்‌ எழுந்தான்‌. அமுதனைப்‌ போல்‌ தானும்‌ 
பூந்தோட்டம்‌ வளர்த்துச்‌ சிவ கைங்கரியம்‌ செய்து கொண்டு ஏன்‌ ஆனந்தமாய்க்‌ காலங்‌ கழிக்கக்‌ 
கூடாது? எதற்காகக்‌ கையில்‌ வாளும்‌ வேலும்‌ ஏந்திக்‌ கொண்டு ஊர்‌ ஊராக அலைய வேண்டும்‌? 
எந்த நேரமும்‌ பிறரைக்‌ கொல்லுவதற்கும்‌ பிறரால்‌ கொல்லப்படூவதற்கும்‌ ஆயத்தமாக ஏன்‌ திரிய 
வேண்டும்‌? இத்தகைய எண்ணங்கள்‌ அவன்‌ மனத்தில்‌ உதித்தன. ஆனால்‌ சிறிது நேரத்தில்‌ மனம்‌ 
மாறியது. சேந்தன்‌ அமுதனைப்‌ போல்‌ உலகில்‌ எல்லாருமே சிவ பக்தர்களாயிருந்து 
விடுவார்களா? திருடர்களும்‌ கொள்ளைக்காரர்களும்‌ வஞ்சகர்களும்‌ எளியவர்களைத்‌ துன்புறுத்து 
வதில்‌ களிப்படைகிறவர்களும்‌ இருக்கத்தான்‌ இருப்பார்கள்‌. இவர்களையெல்லாம்‌ அடக்கி, 
நியாயத்தையும்‌ தர்மத்தையும்‌ நிலைநாட்ட அரசாங்கம்‌ வேண்டும்‌. அரசாங்கம்‌ நடத்த 
அரசர்களும்‌ அமைச்சர்களும்‌ வேண்டும்‌. இவர்களுக்கு ஆபத்து வராமல்‌ பாதுகாக்க வேளக்காரப்‌ 
படைகளும்‌ வேண்டும்‌. தன்னைப்‌ போல்‌ அரசர்களும்‌ ஓலை கொண்டு போகவும்‌ ஆட்கள்‌ 
வேண்டும்‌.... ஆம்‌! இன்று சுந்தர சோழ சக்கரவர்த்தியைப்‌ பார்த்தே தீரவேண்டும்‌. பெரிய 
பழுவேட்டரையர்‌ திரும்பி வருவதற்குள்‌ சக்கரவர்த்தியைப்‌ பார்த்தால்தான்‌ பார்த்தது. அவர்‌ 
வந்து விட்டால்‌ அது சாத்தியமில்லாமலே போகலாம்‌... 


பூந்தோட்டத்துக்குப்‌ பக்கத்திலேமிருந்த தாமரைக்‌ குளத்தில்‌ குளித்து விட்டு வந்து, 
வல்லவரையன்‌ ஆடை ஆபரணங்கள்‌ அணிந்து தன்னை நன்றாக அலங்கரித்துக்‌ கொண்டான்‌. 
சக்கரவர்த்தியைத்‌ தரிசனம்‌ செய்யப்‌ போகும்போது சாதாரணமாகப்‌ போகலாமா? இதற்காகத்‌ 


120 


தான்‌ அலங்கரித்துக்‌ கொண்டானா, அல்லது பழுவூர்‌ இளையராணியை அன்று மீண்டும்‌ பார்க்கப்‌ 
போகிறோம்‌ என்கிற எண்ணமும்‌ அவன்‌ மனத்திற்குள்‌ இருந்ததா என்று நாம்‌ சொல்ல முடியாது. 


காலை உணவுக்குப்‌ பிறகு சேந்தன்‌ அமுதன்‌ உச்சிவேளை பூஜைக்‌ கைங்கரியத்து 
க்காகப்‌ பூக்குடலையுடன்‌ கிளம்ப, வந்தியத்தேவன்‌ சக்கரவர்த்தியின்‌ தரிசனத்துக்காகப்‌ 
புறப்பட்டான்‌ இருவரும்‌ நடந்தே சென்றார்கள்‌. கோட்டைக்குள்‌ குதிரையைக்‌ கொண்டு போக 
வேண்டாம்‌ என்று வல்லவரையன்‌ முன்னமேயே தீர்மானித்திருந்தான்‌. குதிரை நன்றாக 
இளைப்பாற அவகாசம்‌ கொடுப்பது அவசியம்‌. சீக்கிரத்தில்‌ அக்குதிரையை, தான்‌ துரிதப்‌ 
பிரயாணத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டி வரலாம்‌, யார்‌ கண்டது? எப்படியானாலும்‌, அது 
இங்கே இருப்பதுதான்‌ நல்லது. கோட்டை வாசல்‌ போய்ச்‌ சேரும்‌ வரையில்‌ அமுதனுடன்‌ 
பேச்சுக்‌ கொடுத்து இன்னும்‌ சில விவரங்களைத்‌ தெரிந்து கொண்டான்‌. 


"உன்‌ அன்னையைத்‌ தவிர உனக்கு வேறு உற்றார்‌ உறவினர்‌ யாரும்‌ கிடையாதா?" 
என்று வல்லவரையன்‌ கேட்டதற்கு அமுதன்‌ கூறியதாவது; "இருக்கிறார்கள்‌, என்‌ அன்னையுடன்‌ 
கூடப்‌ பிறந்த ஒரு தமக்கையும்‌ தமையனும்‌ உண்டு. தமக்கை காலமாகி விட்டாள்‌; தமையனார்‌ 
கோடிக்கரைக்‌ குழகர்‌ கோயிலில்‌ புஷ்ப கைங்கரியம்‌ செய்கிறார்‌. அத்துடன்‌ இரவு நேரங்களில்‌ 
கலங்கரை விளக்கத்தில்‌ தீபமேற்றிப்‌ பாதுகாக்கும்‌ பணியும்‌ செய்து வருகிறார்‌... அவருக்கு ஒரு 
புதல்வனும்‌ புதல்வியும்‌ உண்டு; புதல்வி..." என்று நிறுத்தினான்‌. 


"புதல்விக்கு என்ன?" 


"ஒன்றுமில்லை எங்கள்‌ குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம்‌. சிலர்‌ ஊமையாகப்‌ 
பிறப்பார்கள்‌; மற்றவர்கள்‌ இனிய குரல்‌ படைத்திருப்பார்கள்‌; நன்றாய்ப்‌ பாடுவார்கள்‌..." 


"உன்‌ மாமனின்‌ மகள்‌ ஊமை இல்லையே?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 
"இல்லை, இல்லை!" 


"அப்படியானால்‌ நன்றாய்ப்‌ பாடக்‌ கூடியவள்‌ என்று சொல்லு, உன்னைக்‌ காட்டிலும்‌ 
நன்றாய்ப்‌ பாடூவாளா?"" 


"அழகாயிருக்கிறது உங்கள்‌ கேள்வி 'குயில்‌, காக்கையை விட நன்றாய்ப்‌ பாடுமா?' என்று 
கேட்பது போலிருக்கிறது. பூங்குழலி பாடினால்‌, சமுத்திர ராஜா அலை எறிந்து ஓசை செய்வதை 
நிறுத்தி விட்டு அமைதியாகக்‌ கேட்பார்‌.ஆடு மாடுகளும்‌ காட்டு மிருகங்களும்‌ மெய்‌ மறந்து 
நிற்கும்‌..." 

"உன்‌ மாமன்‌ மகளின்‌ பெயர்‌ பூங்குழலியா? அழகான பெயர்‌!" 


"பெயர்‌ மட்டுந்தானா அழகு?" 


"அவளும்‌ அழகியாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌, நீ இவ்வளவு 
பரவசமடைவாயா?" 


"மானும்‌ மயிலும்‌ அவளிடம்‌ அழகுக்குப்‌ பிச்சை கேட்க வேண்டும்‌. ரதியும்‌ இந்திராணியும்‌ 
அவளைப்‌ போல்‌ அழகியாவதற்குப்‌ பல ஜன்மங்கள்‌ தவம்‌ செய்ய வேண்டும்‌." 


சேந்தன்‌ அமுதனுடைய உள்ளம்‌ சிவபக்தியிலேயே பூரணமாக 
ஈடுபடவில்லையென்பதை வல்லவரையன்‌ கண்டு கொண்டான்‌. 


121 


"அப்படியானால்‌ உனக்குத்‌ தகுந்த மணப்‌ பெண்‌ என்று சொல்லு.மாமன்‌ மகளாகையால்‌ 
முறைப்‌ பெண்ணுங்‌ கூடத்தானே? கல்யாணம்‌ எப்போது?" என்று கேட்டான்‌ வந்தியத்தேவன்‌. 


"எனக்குத்‌ தகுந்தவள்‌ என்று ஒரு நாளும்‌ சொல்ல மாட்டேன்‌. நான்‌ அவளுக்கு 
எவ்விதத்திலும்‌ தகுதியில்லாதவன்‌.பழைய நாட்களிலே போலப்‌ பூங்குழலிக்குச்‌ சுயம்வரம்‌ 
வைத்தால்‌ ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும்‌ வந்து போட்டி போடுவார்கள்‌! தமயந்தியை 
மணந்து கொள்வதற்கு வானுலகத்திலிருந்து தேவர்கள்‌ வந்தது போல்‌ வந்தாலும்‌ வருவார்கள்‌. 
ஆனால்‌ இந்தக்‌ கலியுகத்தில்‌ அவ்விதமெல்லாம்‌ ஒருவேளை நடவாது..." 


"அப்படியானால்‌ உன்னை மணந்து கொள்ள அவள்‌ விரும்பினாலும்‌ நீ மறுத்து விடுவாய்‌ 
என்று சொல்லு!" 


"நன்றாமிருக்கிறது; இறைவன்‌ என்‌ முன்னால்‌ தோன்றி, 'நீ சுந்தரமூர்த்தியைப்‌ போல்‌ 
இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா? அல்லது பூலோகத்திலிருந்து பூங்குழலியுடன்‌ 
வாழ்கிறாயா?" என்று கேட்டால்‌ 'பூங்குழலியுடன்‌ வாழ்கிறேன்‌' என்றுதான்‌ சொல்லுவேன்‌; 
ஆனால்‌ நான்‌ சொல்லி என்ன பயன்‌?" 


"ஏன்‌ பயன்‌ இல்லை? உனக்குச்‌ சம்மதமாயிருக்கும்போது அநேகமாகக்‌ கல்யாணம்‌ 
ஆனது போலத்தானே? எல்லாரும்‌ பெண்களைக்‌ கேட்டுக்‌ கொண்டுதானா கலியாணம்‌ 
செய்கிறார்கள்‌? உதாரணத்துக்கு, பெரிய பழுவேட்டரையர்‌ அறுபத்தைந்து வயதுக்கு மேல்‌ 
கலியாணம்‌ செய்து கொண்டிருக்கிறாரே! அந்த ராணியின்‌ சம்மதத்தின்‌ பேரிலா திருமணம்‌ 
நடந்திருக்கும்‌!..." 


"அண்ணா! அது பெரிய இடத்துச்‌ சமாசாரம்‌, நாம்‌ ஏன்‌ அதைப்‌ பற்றிப்‌ பேச வேண்டும்‌? 
முக்கியமாக, உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன்‌. நீங்கள்‌ கோட்டைக்குள்‌ போகிறீர்கள்‌; 
கோட்டைக்குள்‌ பழுவேட்டரையர்களைப்‌ பற்றி எதுவும்‌ பேச வேண்டாம்‌ பேசினால்‌ ஆபத்து 
வரும்‌!..." 


"ஏது தம்பி, ஒரேயடியாகப்‌ பயமுறுத்துகிறாயே?" 


"உண்மையைத்தான்‌ சொல்கிறேன்‌ மெய்யாக, இரண்டு பழுவேட்டரையர்களுந்தான்‌ 
இப்போது சோழ சாம்ராஜ்யத்தையே ஆளுகிறார்கள்‌. அவர்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சிய 
அதிகாரம்‌ வேறு கிடையாது." 


"சக்கரவர்த்திக்குக்‌ கூடவா அவர்களை விட அதிகாரம்‌ இல்லை?" 


"சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டுக்‌ கிடக்கிறார்‌. பழுவூர்க்காரர்கள்‌ போட்ட கோட்டை 
அவர்‌ தாண்டுவதில்லை என்று ஜனங்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. அவருடைய சொந்தப்‌ 
புதல்வர்களுடைய பேச்சுக்‌ கூடக்‌ காதில்‌ ஏறுவதில்லை என்கிறார்கள்‌." 


"அப்படியா சமாசாரம்‌! பழுவேட்டரையர்களுடைய செல்வாக்கு அபாரமாய்த்தான்‌ 
இருக்க வேண்டும்‌. இரண்டு வருஷத்துக்கு முன்னால்‌ அவர்களுக்கு இத்தனை செல்வாக்கு 
இல்லை அல்லவா?" 


"இல்லை; அதிலும்‌ சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு பழுவேட்டரையர்களுடைய 
அதிகாரம்‌ எல்லையில்லாமல்‌ போய்‌ விட்டது. அவர்களைத்‌ தட்டிப்‌ பேசுவதற்கே யாரும்‌ 
கிடையாது. அநிருத்த பிரமராயர்‌ கூட வெறுப்படைந்துதான்‌ பாண்டிய நாட்டுக்குப்‌ 
போய்விட்டார்‌ என்று கேள்வி." 


122 


"பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார்‌? உனக்குத்‌ 
தெரியுமா, தம்பி!" 


"நான்‌ கேள்விப்பட்டதைச்‌ சொல்லுகிறேன்‌; மூன்று வருஷத்துக்கு முந்தி வீரபாண்டியன்‌ 
போரில்‌ மாண்டான்‌. அச்சமயம்‌ சோழர்‌ படைகள்‌ பாண்டிய நாட்டில்‌ சில கொடூரங்களைச்‌ 
செய்ததாகக்‌ கேள்வி; யுத்தமென்றால்‌ அப்படித்தானே? மதுரை சோழ ராஜ்யத்துக்கு உட்பட்டு 
விட்டது. ஆனால்‌ வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர்‌, எப்படியாவது பழிக்குப்‌ பழி 
வாங்குவதென்று சபதம்‌ எடுத்துக்‌ கொண்டு சதி செய்கிறார்களாம்‌. பழையாறையில்‌ மன்னர்‌ 
இருந்தால்‌ அவரைப்‌ பாதுகாக்க முடியாது என்று தான்‌ அவரைப்‌ பழுவேட்டரையர்கள்‌ 
தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள்‌. இங்கே கோட்டையும்‌ வலிவுள்ளது; கட்டூக்‌ காவலும்‌ 
அதிகம்‌.அதோடு சக்கரவர்த்தியின்‌ உடம்பு நலத்துக்கும்‌ பழையாறையைக்‌ காட்டிலும்‌ தஞ்சாவூர்‌ 
நல்லது என்று வைத்தியர்கள்‌ சொன்னார்கள்‌. 


"சுந்தர சோழரின்‌ உடம்பைப்‌ பற்றி எல்லாரும்‌ சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ என்ன 
நோய்‌ என்று மட்டும்‌ யாருக்கும்‌ தெரிவதில்லை." 


"தெரியாமல்‌ என்ன? சக்கரவர்த்திக்குப்‌ பக்கவாதம்‌ வந்து இரண்டு கால்களும்‌ 
சுவாதீனம்‌ இல்லாமல்‌ போய்‌ விட்டன." 


"அடடா! அதனால்‌ அவரால்‌ நடக்கவே முடிவதில்லையோ?" 


"நடக்க முடியாது; யானை அல்லது குதிரை மீது ஏறவும்‌ முடியாது; படுத்த படுக்கைதான்‌. 
பல்லக்கில்‌ ஏற்றி இடத்துக்கு இடம்‌ கொண்டு போனால்தான்‌ போகலாம்‌ அதிலும்‌ வேதனை 
அதிகம்‌. ஆகையால்‌ சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளிக்‌ கிளம்புவதே இல்லை. சில 
காலமாகச்‌ சித்தம்‌ அவ்வளவு சுவாதீனத்தில்‌ இல்லையென்றும்‌ சொல்கிறார்கள்‌." 


"ஆஹா! என்ன பரிதாபம்‌!" 


"பரிதாபம்‌ என்று கூடச்‌ சொல்லக்‌ கூடாது, அண்ணா! அதுவும்‌ ராஜ நிந்தனை என்று 
சொல்லிப்‌ பழுவேட்டரையர்கள்‌ தண்டனை விதிப்பார்கள்‌." 


பழுவேட்டரையர்‌! பழுவேட்டரையர்‌! - எங்கே, யாரிடம்‌ பேசினாலும்‌ 
பழுவேட்டரையர்களைப்‌ பற்றியே பேச்சு! அவர்கள்‌ எவ்வளவு பராக்கிரமசாலிகளாய்‌ 
இருந்தால்தான்‌ என்ன? தன பொக்கிஷம்‌; தானியக்‌ களஞ்சியம்‌, தஞ்சை நகர்க்‌ காவல்‌, 
ஒற்றர்படை எல்லாம்‌ அவர்களுடைய வசத்தில்‌ இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்கக்‌ கூடாது 
இவ்வளவு அதிகாரத்தையும்‌ அவர்களிடம்‌ விட்டதனால்‌ அல்லவா சக்கரவர்த்திக்கு 
விரோதமாகச்‌ சதி செய்யத்‌ தொடங்கி விட்டார்கள்‌? இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம்‌ 
பலிக்குமோ? அது பலிக்காமல்‌ போக நம்மால்‌ இயன்ற பிரயத்தனம்‌ செய்ய வேண்டும்‌. சந்தர்ப்பம்‌ 
கிடைத்தால்‌ சக்கரவர்த்திக்கும்‌ எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும்‌!... இதற்குள்‌ கோட்டை 
வாசல்‌ வந்து விட்டது.சேந்தன்‌ அமுதன்‌ தனது புதிய நண்பனைப்‌ பிரிந்து தளிக்குளத்தார்‌ 
ஆலயத்தை நோக்கிச்‌ சென்றான்‌. வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன்‌ 
அந்தக்‌ கோட்டை வாசலை நெருங்கினான்‌. 


122 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
கோட்டைக்குள்ளே 


பனை இலச்சினை தாங்கிய மோதிரம்‌ கதைகளில்‌ வரும்‌ மாய மோதிரத்தைப்‌ போல்‌ 
அபாரமான மந்திர சக்தி வாய்ந்ததாயிருந்தது. காலை நேரத்தில்‌ பால்‌, தயிர்‌ விற்பவர்கள்‌, 
பூக்கூடைக்காரர்கள்‌, கறிகாய்‌ விற்பவர்கள்‌, பழக்‌ கடைக்காரர்கள்‌, மற்றும்‌ பல தொழில்களையும்‌ 
செய்வோர்‌, கணக்கர்கள்‌, உத்தியோகஸ்தர்கள்‌ முதலியோர்‌ ஏகக்‌ கூட்டமாகக்‌ 
கோட்டைக்குள்‌ பிரவேசிக்க முயன்று கொண்டிருந்தார்கள்‌. கோட்டைக்‌ கதவின்‌ 
திட்டிவாசலைத்‌ திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடூவதிலே கோட்டை வாசற்‌ 
காவலர்கள்‌ தங்கள்‌ படாடோப அதிகாரத்தைக்‌ காண்பித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ நம்‌ 
இளம்‌ வீரன்‌ பனை இலச்சினை பொறித்த மோதிரத்தைக்‌ காட்டியதுதான்‌ தாமதம்‌, காவலர்கள்‌ 
மிக்க மரியாதை காட்டி, கோட்டைக்‌ கதவுகளில்‌ ஒன்றைத்‌ திறந்து விட்டார்கள்‌; 
வந்தியத்தேவனும்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசித்தான்‌. 


ஆகா! தஞ்சைபுரிக்‌ கோட்டைக்குள்‌ அவன்‌ கால்‌ வைத்த வேளை என்ன வேளையோ 
தெரியாது! அதிலிருந்து எத்தனை எத்தனை முக்கிய நிகழ்ச்சிகள்‌ தொடர்ந்து வந்தன! சோழ 
சாம்ராஜ்யத்தின்‌ சரித்திரத்திலேயே அது ஒரு முக்கிய சம்பவமாகவல்லவா ஏற்பட்டது! 
கோட்டைக்குள்‌ பிரவேசித்துச்‌ சிறிது நேரம்‌ வரை வந்தியத்தேவன்‌ ஒரே பிரமிப்பில்‌ 
ஆழ்ந்திருந்தான்‌. காஞ்சி பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தின்‌ தலைநகரம்‌. பல தடவை 
பகைவர்களின்‌ தாக்குதல்களுக்கு உட்பட்டது.அங்கிருந்த மாளிகைகளும்‌ மண்டபங்களும்‌ மற்ற 
கட்டடங்களும்‌ பழைமையடைந்து சிதிலமாகிப்‌ பூஞ்சக்‌ காளான்‌ பூத்திருந்தன. அழகிய சிற்ப 
வேலைப்பாடுகள்‌ அமைந்த கட்டடங்கள்தான்‌. ஆனாலும்‌ பல பகுதிகள்‌ இடிந்தும்‌ சிதைந்தும்‌ 
கிடந்தன. ஆதித்த கரிகாலர்‌ வந்த பிறகு புதுப்பித்துக்‌ கட்டிய சில மாளிகைகள்‌ மட்டும்‌, பட்ட 
மரத்தில்‌ ஒவ்வோரிடத்தில்‌ தளிர்த்திருக்கும்‌ மலர்களைப்‌ போல்‌ விளங்கி, நகரத்தின்‌ பாழடைந்த 
தோற்றத்தை மிகைப்படுத்திக்‌ காட்டின. 


இந்தத்‌ தஞ்சையின்‌ தோற்றமோ நேர்மாறாக இருந்தது. எல்லாம்‌ புதிய மாளிகைகள்‌; 
புதிய மண்டபங்கள்‌. வெண்‌ சுண்ண மாளிகைகளுக்கு மத்தியில்‌ செம்மண்ணில்‌ சுட்ட 
செங்கற்களினால்‌ கட்டிய சிற்சில கட்டடங்கள்‌ வைரங்களுக்கும்‌ முத்துக்களுக்கும்‌ இடையிலே 
இரத்தினங்களைப்‌ பதித்தது போல்‌ ஒளி வீசித்‌ திகழ்ந்தன. ஆங்காங்கு அரண்மனைத்‌ 
தோட்டங்களில்‌ வளர்ந்திருந்த விருட்சங்கள்‌ செம்மண்‌ பூமியின்‌ சத்தை உண்டு, கொழு 
கொழுவென்று செழித்து ஓங்கியிருந்தன. புன்னை, தென்னை, அசோகம்‌, அரசு, ஆல்‌, பலா, 
வேம்பு முதலிய மரங்களில்‌ அடர்ந்து தழைத்திருந்த இலைகள்‌ மரகதப்‌ பச்சையின்‌ பல 
சாயல்களுடன்‌ கண்ணுக்கு இனிமையையும்‌ மனத்துக்கு உற்சாகத்தையும்‌ அளித்தன. அதிசய 
சக்தி வாய்ந்த மந்திரவாதியான மயன்‌ புதிதாக நிர்மாணித்த நகரம்‌ இது. இந்தப்‌ புதிய 
நகருக்குள்‌ பிரவேசிக்கும்‌ போதே ஒரு புதிய உற்சாகம்‌ பிறந்தது; உள்ளம்‌ பூரித்துப்‌ பொங்கியது; 
காரணம்‌ தெரியாத கர்வம்‌ நிறைந்தது. 


கோட்டையின்‌ கட்டுக்காவலையும்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசிப்பதில்‌ உள்ள 
நிர்ப்பந்தங்களையும்‌ கவனித்திருந்த வந்தியத்தேவன்‌, உள்ளே அதிக ஜனநடமாட்டமே 
இல்லாமல்‌ வெறிச்சென்று இருக்கும்‌ என்று எண்ணியிருந்தான்‌. ஆனால்‌ அதற்கு நேர்மாறாக, 
தெருக்களெல்லாம்‌ 'ஜேஜே' என்று கூட்டமாயிருந்தது. குதிரைகளும்‌ குதிரை பூட்டிய ரதங்களும்‌ 
பூமி அதிரும்படி சத்தமிட்டுக்‌ கொண்டு சென்றன. கரிய குன்றுகள்‌ அசைந்து வருவது போல்‌ 
நிதானமாகவும்‌ கம்பீரமாகவும்‌ நடந்து வந்த யானைகளின்‌ மணி ஒசை நாலாபுறங்களிலும்‌ 
கேட்டது! பூ, கறிகாய்‌, பழம்‌, பால்‌, தயிர்‌ விற்போரின்‌ கூச்சல்கள்‌ செவிகளைத்‌ தொளைத்தன. 
அவ்வப்போது காலத்தை அறிவிக்கும்‌ ஆலாட்சி மணிகளின்‌ ஓசையுடன்‌ பேரிகையின்‌ முழக்கமும்‌ 
கலந்தது. இசைக்கருவிகள்‌ எழுப்பிய இன்னிசைகளுடன்‌ மங்கையர்‌ பாடிய மதுர கீதங்கள்‌ 
கலந்தன. எல்லாம்‌ ஒரே திருவிழாக்‌ கோலாகலமாகவே இருந்தது. 


124 


நகரம்‌ என்றால்‌ இதுவல்லவா நகரம்‌! நாளுக்கு நாள்‌ விரிந்து பரந்து வரும்‌ ஒரு 
சாம்ராஜ்யத்தின்‌ தலைநகரம்‌ இப்படித்தான்‌ இருக்கும்‌ போலும்‌! தான்‌ இத்தகைய நகரத்துக்கு 
முற்றிலும்‌ புதியவன்‌ என்று காட்டிக்‌ கொள்ள வந்தியத்தேவன்‌ விரும்பவில்லை. யாரையாவது வழி 
கேட்டால்‌ தன்னை ஏற இறங்கப்‌ பார்த்து, "நீ இந்த ஊருக்குப்‌ புதியவனா?" என்று 
அலட்சியமாகப்‌ பேசுவார்கள்‌. அரண்மனைக்கு வழி கேட்கிறவனை வெளியூரிலிருந்து வந்த 
பட்டிக்காட்டான்‌ என்று கூட நினைத்து விடுவார்கள்‌. ஆகையால்‌, யாரையும்‌ வழி 
கேட்காமலேயே சக்கரவர்த்தியின்‌ அரண்மனையைக்‌ கண்டுபிடித்துப்‌ போய்விட வேண்டும்‌; அது 
அப்படியொன்றும்‌ முடியாத காரியமாயிராது... 


எந்தப்‌ பக்கம்‌ நோக்கினாலும்‌ மாடமாளிகைகளின்‌ மீது மகர தோரணங்களும்‌ 
கொடிகளும்‌ தோன்றின. வேகத்துடன்‌ வீசிய மேலக்காற்றுடன்‌ அவை துவந்த யுத்தம்‌ செய்து 
சடசட படபடவென்று சத்தம்‌ செய்து கொண்டு பறந்தன. புலிக்‌ கொடிகளும்‌ 
பனைக்கொடிகளுமே அதிகமாகக்‌ காணப்பட்டன. மற்ற எல்லாக்‌ கொடிகளையும்‌ தாழ்த்திக்‌ 
கொண்டு மேக மண்டலத்தை அளாவிக்‌ கம்பீரமாக ஒரு பெரிய புலிக்கொடி பறந்தது.அதுவே 
சக்கரவர்த்தி தங்கும்‌ அரண்மனையாக இருக்க வேண்டும்‌ என்று வல்லவரையன்‌ ஊகித்துக்‌ 
கொண்டு, அக்கொடி பறந்த திக்கை நோக்கித்‌ தான்‌ மேலே செய்ய வேண்டிய காரியத்தைப்‌ 
பற்றிச்‌ சிந்தித்துக்‌ கொண்டு நடந்தான்‌. 


சக்கரவர்த்தியை நேரில்‌ சந்தித்து ஓலையைக்‌ கொடுப்பது முதற்காரியம்‌. அதோடு 
ஆதித்த கரிகாலர்‌ நேரில்‌ வாய்மொழியாகத்‌ தெரிவிக்கச்‌ சொன்னதையும்‌ சொல்ல வேண்டும்‌. 
சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ அனுமதியின்றிச்‌ சக்கரவர்த்தியைப்‌ பார்க்க முடியாது. அவருடைய 
அனுமதியை எப்படிப்‌ பெறுவது? கோட்டைக்குள்‌ பிரவேசிப்பதற்குத்‌ தெய்வம்‌ துணை செய்தது. 
ஆனால்‌ முழுதும்‌ தெய்வம்‌ வழிகாட்டும்‌ என்றே இருந்து விடலாமா? சக்கரவர்த்தியைப்‌ 
பார்ப்பதற்கு நாமேதான்‌ யுக்தி கண்டுபிடித்தாக வேண்டும்‌! அது என்ன யுக்தி! வாணர்‌ குலத்தில்‌ 
வழிவழியாக வந்த மூளையே! கொஞ்சம்‌ வேலை செய்‌, பார்க்கலாம்‌! சிறிது உன்‌ கற்பனா 
சக்தியைத்‌ தட்டி விடு! காவியம்‌, கவிதை எழுதுவோருக்கு மட்டும்‌ கற்பனா சக்தி தேவை 
என்பதில்லை. உன்னைப்‌ போல்‌ இராஜாங்க காரியங்களில்‌ ஈடுபட்டவர்களுக்கும்‌ கற்பனா சக்தி 
வேண்டும்‌; எங்கே, உன்‌ கைவரிசையைக்‌ காட்டு, பார்க்கலாம்‌!... 


பெரிய பழுவேட்டரையர்‌ இன்னும்‌ கோட்டைக்கு வந்து சேரவில்லை என்பதை 
வந்தியத்தேவன்‌ உறுதிப்படுத்திக்‌ கொண்டான்‌. 


கோட்டை வாசலைத்‌ தாண்டி உள்ளே வந்ததும்‌, அங்கே உட்புறத்தில்‌ நின்ற காவலன்‌ 
ஒருவனிடம்‌, "ஏன்‌ அப்பா! பழுவேட்டரையர்‌ திரும்பி வந்து விட்டாரா?" என்று கேட்டான்‌. 


"யாரைக்‌ கேட்கிறாய்‌, தம்பி! சின்னவர்‌ அரண்மனையில்தான்‌ இருக்கிறார்‌." 


"அது எனக்குத்‌ தெரியாதா? நடுநாட்டுக்குச்‌ சென்றிருந்த பெரியவரைப்‌ பற்றித்தான்‌ 
கேட்கிறேன்‌." 


"ஓ! பெரியவர்‌ நடூநாட்டுக்கா சென்றிருந்தார்‌? அது எனக்குத்‌ தெரியாது. நேற்று மாலை 
இளையராணியின்‌ பல்லக்குத்‌ திரும்பி வந்தது. பெரிய அரசர்‌ இன்னும்‌ வரவில்லை; இன்று இரவு 
திரும்பக்கூடும்‌ என்று செய்தி வந்திருக்கிறது!" என்றான்‌ காவலன்‌. 


இது நல்ல செய்திதான்‌ பெரிய பழுவேட்டரையர்‌ திரும்பி வருவதற்குள்ளே எப்படியும்‌ 
சக்கரவர்த்தியைப்‌ பார்த்து ஓலையைக்‌ கொடுத்தாக வேண்டும்‌, அதற்கு என்ன வழி?... 
வந்தியத்தேவனுடைய மூளையில்‌ ஒரு யோசனை உதயமாகிவிட்டது. அந்தக்‌ கணமே அவன்‌ 
முகத்தில்‌ கவலைக்குறி மறைந்தது; குறும்புப்‌ புன்னகையும்‌ குதூகல மலர்ச்சியும்‌ தோன்றின. 


125 


சக்கரவர்த்தியின்‌ அரண்மனையை அணுகுவதற்கு அவன்‌ அதிகமாக அலைந்து திரிய 
வேண்டியிருக்கவில்லை. பெரிய புலிக்‌ கொடியைப்‌ பார்த்துக்‌ கொண்டே போனான்‌. 
விரைவிலேயே அரண்மனை முகப்பை அடைந்து விட்டான்‌. ஆகா! இது எத்தகைய அரண்மனை! 
தேவலோகத்தில்‌ தேவேந்திரனுடைய அரண்மனையையும்‌ உஜ்ஜயினி நகரத்து 
விக்ரமாதித்யனுடைய அரண்மனையையும்‌ போல அல்லவா இருக்கிறது? அந்த முன்வாசல்‌ 
மண்டபத்துத்‌ தூண்களில்‌ செய்திருக்கும்‌ சிற்ப வேலைகளின்‌ அற்புதந்தான்‌ என்ன! ஒவ்வொரு 
தூணிலும்‌ செதுக்கியிருக்கும்‌ குதிரை, முன்கால்களைத்‌ தூக்கிக்‌ கொண்டூ அப்படியே பாய்வது 
போல இருக்கிறதே! 


அரண்மனையை அடைவதற்குப்‌ பல பாதைகள்‌ நாலா திசைகளிலிருந்தும்‌ வந்தன. 
ஒவ்வொரு பாதை முடிவிலும்‌ இரண்டு குதிரை வீரர்களும்‌ சில காலாள்‌ வீரர்களும்‌ நின்றார்கள்‌. 
அவர்களண்டை நெருங்கி வராமலே அவ்வீதிகளில்‌ நடமாடிய ஜனங்களில்‌ பலர்‌ திரும்பிப்‌ போய்‌ 
விட்டார்கள்‌. ஒருசிலர்‌ அவர்கள்‌ கிட்டே வந்து சற்றே நின்று அரண்மனை முகப்பை எட்டிப்‌ 
பார்த்துவிட்டும்‌, புலிக்‌ கொடியை அண்ணாந்து பார்த்துவிட்டும்‌ போனார்கள்‌. அதிக நேரம்‌ நின்று 
கூட்டம்‌ சேரும்போலிருந்தால்‌ காவலர்கள்‌ கையினால்‌ சமிக்ஞை செய்து அவர்களைப்‌ 
போகும்படி செய்தார்கள்‌. கூட்டங்கூடி நின்றவர்களும்‌ இரைந்து பேசாமல்‌ காதோடூ மெள்ளப்‌ 
பேசிக்‌ கொண்டார்கள்‌. 


வந்தியத்தேவன்‌ மற்றவர்களைப்‌ போல்‌ சிறிதும்‌ தயங்கி நிற்கவில்லை. வேகமாகவும்‌ 
மிடுக்காகவும்‌ நடந்து சென்று அரண்மனைப்‌ பாதைக்‌ காவலர்களை நெருங்கினான்‌. உடனே 
இரு குதிரைகளும்‌ முகத்தோடு முகம்‌ உராயும்படி வழி மறித்து நின்றன. குதிரை 
மேலிருந்தவர்கள்‌, கீழே நின்றவர்கள்‌, அனைவருடைய வேல்களும்‌ முனையோடு முனை 
பொருந்தி வழியை அடைத்தன. 


வந்தியத்தேவன்‌ தன்னுடைய மந்திர மோதிரத்தை நீட்டினான்‌. அவ்வளவு தான்‌; அதைப்‌ 
பார்த்தவுடனே அவ்வீரர்களின்‌ முடக்கும்‌ பெருமிதமும்‌ அடங்கின. ஒருவர்‌ பின்‌ ஒருவராக மூன்று 
பேர்‌ மோதிரத்தை உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. 


"சரி; வழி விடுங்கள்‌!!! என்று ஒருவன்‌ சொன்னான்‌. இரண்டு வேல்கள்‌ உடனே அகன்று 
நின்று வழிவிட்டன; வந்தியத்தேவன்‌ மிடுக்குடன்‌ நடந்து சென்றான்‌. ஆயினும்‌, என்ன? இன்னும்‌ 
எத்தனை காவல்கள்‌ இப்படி உண்டோ? சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ எங்கே இருக்கிறாரோ? 
எப்படி விசாரிப்பது? யாரிடம்‌ கேட்பது? சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ அனுமதியின்றிச்‌ 
சக்கரவர்த்தியைப்‌ பார்க்க முடியாது; இந்தப்‌ பெரிய விஸ்தாரமான அரண்மனையில்‌ 
நோயாளியான சக்கரவர்த்தி எந்த இடத்தில்‌ இருக்கிறாரோ? அதைத்‌ தான்‌ எவ்விதம்‌ தெரிந்து 
கொள்வது?... 


தனக்குப்‌ பின்னால்‌ சிலர்‌ கூட்டமாக வருவதை அறிந்து வந்தியத்தேவன்‌ திரும்பிப்‌ 
பார்த்தான்‌. ஆம்‌; பத்துப்‌ பதினைந்து பேர்‌ கும்பலாக வந்து, காவலர்களருகில்‌ நின்றார்கள்‌. 
அவர்கள்‌ உயர்ந்த பட்டுப்‌ பீதாம்பரங்கள்‌ தரித்திருந்தார்கள்‌. முத்து மாலைகள்‌, மகர கண்டிகள்‌, 
காதில்‌ குண்டலங்கள்‌ அணிந்திருந்தார்கள்‌.சிலர்‌ நெற்றியில்‌ திருநீறும்‌ மற்றவர்கள்‌ சந்தனம்‌, 
குங்குமம்‌, சவ்வாதுப்‌ பொட்டும்‌ இட்டிருந்தார்கள்‌! ஆ! இவர்களைப்‌ பார்த்தால்‌ புலவர்களைப்‌ 
போல அல்லவா இருக்கிறது!.. ஆம்‌, புலவர்களின்‌ கூட்டந்தான்‌ என்று மறுகணமே தெரிந்து 
விட்டது. 


காவலர்களில்‌ ஒருவன்‌ - அவர்களுடைய தலைவனாயிருக்க வேண்டும்‌, "கவிராயர்கள்‌ 
வந்திருக்கிறார்கள்‌! வழி விடுங்கள்‌! என்று சொன்னதுடன்‌ ஒரு வீரனைப்‌ பார்த்து, "சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌ ஆஸ்தான மண்டபத்தில்‌ இருக்கிறார்‌ அவரிடம்‌ கொண்டு போய்விடு!" 
என்றான்‌. 


126 


"புலவர்களே! ஏதாவது பரிசு கிடைத்தால்‌ போகும்போது இந்த வழியாகவே திரும்பிச்‌ 
செல்லுங்கள்‌! பரிசு கிடைக்காவிட்டால்‌ வேறு வழியாகப்‌ போய்விடுங்கள்‌!" என்று மேலும்‌ அவன்‌ 
சொன்னதைக்‌ கேட்டு மற்றவர்கள்‌ சிரித்தார்கள்‌! சற்று நின்று இந்தச்‌ சம்பாஷணையைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்த வந்தியத்தேவன்‌, "பழம்‌ நழுவிப்‌ பாலில்‌ விழுந்தது!" என்று எண்ணிக்‌ 
கொண்டான்‌. இந்தப்‌ புலவர்களுடனே போனால்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ இருக்குமிடம்‌ 
போய்ச்‌ சேரலாம்‌. யாரையும்‌ வழி விசாரிக்க வேண்டியதில்லை. பிறகு, நமது சாமர்த்தியம்‌ 
இருக்கிறது; அதிர்ஷ்டமும்‌ இருக்கிறது! இவ்வாறு எண்ணியபடியே புலவர்‌ கூட்டத்துடன்‌ 
சென்றான்‌. 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
"அபாயம்‌! அபாயம்‌!" 


ஆஸ்தான மண்டபத்தில்‌ புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன்‌ 
பிரவேசித்தான்‌. அங்கே ஓர்‌ உயர்ந்த சிம்மாசனத்தில்‌ கம்பீரமாக வீற்றிருப்பவர்‌ தான்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையராயிருக்க வேண்டும்‌ என்று ஊகித்துக்‌ கொண்டான்‌. அவரைச்‌ சுற்றிலும்‌ பலர்‌ 
கைகட்டி வாய்‌ புதைத்து நின்றார்கள்‌. அன்று வந்த ஓலைகள்‌ பலவற்றை வைத்துக்‌ கொண்டு 
ஒருவர்‌ நின்றார்‌. கணக்காயர்‌ கணக்குச்‌ சொல்வதற்குக்‌ காத்திருந்தார்‌. காவல்படைத்‌ 
தலைவர்கள்‌ சின்னப்‌ பழுவேட்டரையருடைய அன்றாடக்‌ கட்டளைகளை எதிர்பார்த்து 
நின்றார்கள்‌. ஏவிய வேலைகளைச்‌ செய்வதற்குப்‌ பணியாளர்கள்‌ காத்திருந்தார்கள்‌. 
சிம்மாசனத்துக்குப்‌ பின்னால்‌ நின்று சில ஏவலாளர்‌ வெண்சாமரம்‌ வீசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
கையில்‌ வெற்றிலைப்‌ பெட்டியுடன்‌ ஒருவன்‌ ஆயத்தமாயிருந்தான்‌. 


மிடுக்கிலும்‌ பெருமிதத்திலும்‌ யாருக்கும்‌ பின்வாங்காதவனான வந்தியத்தேவன்‌ கூடச்‌ 
சிறிது அடக்க ஒடூக்கத்துடனேதான்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரிடம்‌ அணுகினான்‌. 


பெரியவரைக்‌ காட்டிலும்‌ சின்னவர்‌ வீரகம்பீரத்தில்‌ இன்னும்‌ ஒருபடி உயர்ந்தவராகவே 
காணப்பட்டார்‌. நமது வீரனைப்‌ பார்த்ததும்‌ அவர்‌ முகமலர்ச்சியுடன்‌, "யார்‌, தம்பி, நீ! எங்கிருந்து 
வருகிறாய்‌?" என்று கேட்டார்‌. 

வீர வாலிபர்களைக்‌ கண்டால்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ கடுகடூுத்த முகம்‌ மலர்ந்து 
விடம்‌. நாடெங்கும்‌ உள்ள வாலிப வீரர்களைத்‌ தம்முடைய காவல்‌ படையில்‌ சேர்த்து 


க்கொள்வதில்‌ அவருக்கு மிக்க ஆர்வம்‌. 


"தளபதி! நான்‌ காஞ்சீபுரத்திலிருந்து வந்தேன்‌! இளவரசர்‌ ஓலை கொடுத்து 
அனுப்பினார்‌!" என்று பணிவான குரலில்‌ வந்தியத்தேவன்‌ மறுமொழி சொன்னான்‌. 


காஞ்சீபுரம்‌ என்றதும்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ முகம்‌ கடுத்தது. 
"என்ன? என்ன சொன்னாய்‌?" என்று மீண்டும்‌ கேட்டார்‌. 
"காஞ்சீபுரத்திலி ருந்து இளவரசர்‌ கொடுத்த ஓலையுடன்‌ வந்தேன்‌!" 


"எங்கே? இப்படிக்‌ கொடு!" என்று அலட்சியமாய்க்‌ கேட்டபோதிலும்‌ அவருடைய 
குரலில்‌ சிறிது பரபரப்புத்‌ தொனித்தது. 


வல்லவரையன்‌ அடக்க ஒடுக்கத்துடன்‌ ஓலைச்‌ சுருளை எடுத்துக்‌ கொண்டே, "தளபதி! 
ஓலை சக்கரவர்த்திக்கு!" என்றான்‌. 


127 


அதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ ஓலையை வாங்கி ஆவலுடன்‌ 
பார்த்தார்‌. பக்கத்தில்‌ நின்றவனிடம்‌ கொடுத்து அதைப்‌ படிக்கச்‌ சொன்னார்‌. கேட்டுவிட்டு, 
"புதிய விஷயம்‌ ஒன்றுமில்லை!" என்று தமக்குத்‌ தாமே முணுமுணுத்துக்‌ கொண்டார்‌. 


"தளபதி! நான்‌ கொண்டு வந்த ஓலை..."'என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 
"ஓலைக்கு என்ன? நான்‌ கொடுத்து விடுகிறேன்‌ சக்கரவர்த்தியிடம்‌!" 
"இல்லை; என்னையே நேரில்‌ சக்கரவர்த்தியின்‌ கையில்‌ கொடுக்கும்படி..." 


"ஓகோ! என்னிடம்‌ நம்பிக்கை இல்லையா? இளவரசர்‌ ஆதித்தர்‌ அப்படி உன்னிடம்‌ 
சொல்லி அனுப்பினாரோ?'" என்ற போது, தஞ்சைக்‌ கோட்டைத்‌ தளபதியின்‌ முகத்தில்‌ எள்ளும்‌ 
கொள்ளும்‌ வெடித்தன. 


"இளவரசர்‌ அவ்வாறு சொல்லவில்லை; தங்கள்‌ தமையனார்தான்‌ அவ்விதம்‌ 
கட்டளையிட்டார்‌!" 


"என்ன? என்ன? பெரியவரை நீ எங்கே பார்த்தாய்‌?" 


"வழியில்‌ கடம்பூர்‌ சம்புவரையர்‌ வீட்டில்‌ ஒருநாள்‌ இரவு தங்கியிருந்தேன்‌. அங்கேதான்‌ 
பார்க்க நேர்ந்தது. இந்த மோதிரத்தையும்‌ அவர்தான்‌ கொடுத்தனுப்பினார்‌..."' 


"ஆகா! இதை நீ ஏன்‌ முன்னமே சொல்லவில்லை? கடம்பூரில்‌ இரவு நீ 
தங்கியிருந்தாயா? இன்னும்‌ யார்‌ யார்‌ வந்திருந்தார்கள்‌?" 


"மழநாடு, நடுநாடு, திருமுனைப்பாடி நாடுகளிலிருந்து பல பிரமுகர்கள்‌ 
வந்திருந்தார்கள்‌..." 


"இரு, இரு! பிறகு சாவகாசமாகக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. முதலில்‌ நீயே இந்த 
ஓலையைச்‌ சக்கரவர்த்தியிடம்‌ கொடுத்து விட்டு வா! அப்புறம்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ வந்து 
விடுவார்கள்‌. வளவளவென்று பேசிக்‌ கொண்டிருப்பார்கள்‌... இந்தப்‌ பிள்ளையைச்‌ 
சக்கரவர்த்தியிடம்‌ அழைத்துப்‌ போ!" என்று அருகில்‌ நின்ற வீரன்‌ ஒருவனுக்குச்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌ கட்டளையிட்டார்‌. 


அந்த வீரனைத்‌ தொடர்ந்து வந்தியத்தேவன்‌ மேலும்‌ அரண்மனையின்‌ உட்புறத்தை 
நோக்கிச்‌ சென்றான்‌. 


மூன்று பக்கங்களில்‌ அலைகடல்‌ முழக்கம்‌ கேட்கும்படியாகப்‌ பரந்திருந்த சோழ 
சாம்ராஜ்யத்தின்‌ சிங்காசனம்‌ சில காலமாக நோய்ப்‌ படுக்கையாக மாறியிருந்தது. அந்தச்‌ 
சிம்மாசனத்தில்‌ பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார்‌. 
இராஜயாதிகாரங்களையெல்லாம்‌ மற்றவர்களிடம்‌ ஒப்படைத்து விட்டு, மருத்துவ சிகிச்சை 
செய்து கொண்டிருந்தாராயினும்‌ சிற்சில முக்கியமான சந்தர்ப்பங்களில்‌ முக்கியமான 
மனிதர்களுக்கு அவர்‌ தரிசனம்‌ அளித்தே தீரவேண்டியிருந்தது. அமைச்சர்களும்‌ தளபதிகளும்‌ 
வேளக்காரப்‌ படை வீரர்களும்‌ அவரைத்‌ தினந்தோறும்‌ வந்து தரிசித்து விட்டுப்‌ போவது 
இராஜ்யத்தின்‌ நன்மைக்கு அவசியமாயிருந்தது. 


எத்தனையோ போர்‌ முனைகளில்‌ செயற்கரும்‌ வீரச்‌ செயல்கள்‌ புரிந்து அசகாய சூரர்‌ 
என்று பெயர்‌ பெற்றவரும்‌, நாடு நகரமெல்லாம்‌ 'சுந்தர சோழர்‌' என்று அழைக்கப்பட்ட வரும்‌, 
அழகில்‌ மன்மதனுக்கு ஒப்பானவர்‌ என்று புகழ்‌ பெற்றவருமான சக்கரவர்த்தியின்‌ நோய்ப்பட்டு 


128 


மெலிந்த தோற்றத்தைக்‌ கண்டதும்‌ வந்தியத்தேவனால்‌ பேசவே முடியாமற்‌ போய்‌ விட்டது. 
அவனுடைய கண்களில்‌ நீர்‌ ததும்பியது. அருகில்‌ சென்று அடிபணிந்து வணங்கிப்‌ பயபக்தியுடன்‌ 
ஓலையை நீட்டினான்‌. 


சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக்‌ கொண்டே, "எங்கிருந்து வந்தாய்‌? யாருடைய 
ஓலை?" என்று ஈனஸ்வரத்தில்‌ கேட்டார்‌. 


"பிரபு! காஞ்சியிலிருந்து வந்தேன்‌. இளவரசர்‌ ஆதித்தர்‌ தந்த ஓலை!" என்று 
வந்தியத்தேவன்‌ நாத்‌ தழுதழுக்கக்‌ கூறினான்‌. 


சக்கரவர்த்தியின்‌ முகம்‌ உடனே பிரகாசம்‌ அடைந்தது. அவர்‌ அருகில்‌ திருக்கோவலூர்‌ 
மலையமான்‌ புதல்வியான சக்கரவர்த்தினி வானமாதேவி வீற்றிருந்தாள்‌. அவளைப்‌ பார்த்து, 
"தேவி! உன்‌ புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது!'' என்று சொல்லிவிட்டுப்‌ படித்தார்‌. 


"ஆகா! இளவரசன்‌ காஞ்சியில்‌ பொன்‌ மாளிகை கட்டியிருக்கிறானாம்‌. நீயும்‌ நானும்‌ 
அங்கு வந்து சில நாள்‌ தங்கியிருக்க வேண்டுமாம்‌!" என்று சொல்லிய போதே, சக்கரவர்த்தியின்‌ 
முகம்‌ முன்னைவிடச்‌ சுருங்கியது. 


"தேவி! உன்‌ புதல்வன்‌ செய்கையைப்‌ பார்த்தாயா? என்‌ பாட்டனார்‌, உலகமெல்லாம்‌ 
புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி, அரண்மனையில்‌ சேர்ந்திருந்த தங்கத்தையெல்லாம்‌ அளித்து 
த்‌ தில்லை அம்பலத்துக்குப்‌ பொன்‌ கூரை வேய்ந்து, பொன்னம்பலம்‌ ஆக்கினார்‌. நம்முடைய 
குலத்தில்‌ தோன்றிய பெரியவர்கள்‌ யாரும்‌ தாங்கள்‌ வசிக்கும்‌ அரண்மனையைப்‌ பொன்னால்‌ 
கட்டியதில்லை. அரண்மனை கட்டூவதைக்‌ காட்டிலும்‌ ஆலயம்‌ எடுப்பதையே முக்கியமாகக்‌ 
கருதினார்கள்‌. ஆனால்‌ ஆதித்த கரிகாலன்‌ இப்படிச்‌ செய்திருக்கிறான்‌! ஆகா! இந்தத்‌ தெய்வ 
நிந்தனைக்கு என்ன பரிகாரம்‌ செய்வது?" என்றார்‌. மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை 
கேட்டுச்‌ சிறிது மலர்ச்சியடைந்த தேவியின்‌ முகம்‌ மறுபடி முன்னைக்‌ காட்டிலும்‌ அதிகமாக 
வாடியது; மறுமொழி ஒன்றும்‌ அவளால்‌ சொல்ல முடியவில்லை. 


அச்சமயத்தில்‌ வந்தியத்தேவன்‌ தைரியமும்‌, துணிவும்‌ வரவழைத்துக்‌ கொண்டு, "பிரபு! 
தங்கள்‌ திருக்குமாரர்‌ செய்தது அப்படியொன்றும்‌ தவறில்லையே? உசிதமான காரியத்தையே 
செய்திருக்கிறார்‌. மகனுக்குத்‌ தாயும்‌ தந்தையுமே முதன்மையான தெய்வங்கள்‌ அல்லவா? 
ஆகையால்‌ தாங்களும்‌, தேவியும்‌ வசிப்பதற்காகத்‌ தங்கள்‌ புதல்வர்‌ பொன்‌ மாளிகை கட்டியது 
முறைதானே? என்றான்‌. 


சுந்தர சோழர்‌ புன்னகை பூத்து, "தம்பி! நீ யாரோ தெரியவில்லை. மிக்க 
அறிவாளியாயிருக்கிறாய்‌; சாதுர்யமாகப்‌ பேசுகிறாய்‌. ஆனால்‌ மகனுக்குத்‌ தாய்‌ தந்தை 
தெய்வமே என்றாலும்‌, மற்றவர்களுக்கு இல்லைதானே? எல்லாரும்‌ வழிபடும்‌ தெய்வத்துக்கு 
அல்லவா பொன்‌ கோயில்‌ எடுக்க வேண்டும்‌!" என்றார்‌. 


"பிரபு! மகனுக்குத்‌ தந்தை தெய்வம்‌; மக்களுக்கெல்லாம்‌ அரசர்‌ தெய்வம்‌. அரசர்கள்‌ 
திருமாலின்‌ அம்சம்‌ பெற்றவர்கள்‌ என்று வேத புராணங்கள்‌ சொல்லுகின்றன. ஆகையால்‌ அந்த 
வகையிலும்‌ தங்களுக்குப்‌ பொன்மாளிகை எடுத்தது பொருத்தமானதே!" என்றான்‌ நம்‌ வீரன்‌. 


சுந்தர சோழர்‌ மறுபடியும்‌ மலையமான்‌ திருமகளை நோக்கி, "தேவி! இந்தப்‌ பிள்ளை 
எவ்வளவு புத்திசாலி, பார்த்தாயா? நம்முடைய ஆதித்தனுக்கு இவனையொத்தவர்களின்‌ 
உதவியிருந்தால்‌, அவனைப்‌ பற்றி நாம்‌ கவலைப்பட வேண்டியதில்லை. அவனுடைய 
அஜாக்கிரதை சுபாவத்தைப்‌ பற்றியும்‌ விசாரப்பட வேண்டியதில்லை!" என்றார்‌. 


பிறகு, வந்தியத்தேவனைப்‌ பார்த்து, "தம்பி! பொன்‌ மாளிகை கட்டியது உசிதமானாலும்‌ 
உசிதமில்லாவிட்டாலும்‌ நான்‌ காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை. நீதான்‌ பார்க்கிறாயே! 


122 


எப்போதும்‌ படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன்‌. நெடுந்தூரப்‌ பிரயாணத்தை 
மேற்கொள்ளுதல்‌ இயலாத காரியம்‌. ஆதித்தன்‌ தான்‌ என்னைப்‌ பார்ப்பதற்கு இங்கே வந்தாக 
வேண்டும்‌. அவனைக்‌ காண்பதற்கு எங்களுக்கும்‌ ஆசையாகத்தான்‌ இருக்கிறது. நாளைக்கு 
மீண்டும்‌ வா! மறு ஓலை எழுதி வைக்கும்படி சொல்லுகிறேன்‌!" என்றார்‌. 


இச்சமயத்தில்‌, கூட்டமாகப்‌ பலர்‌ தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை 
வந்தியத்தேவன்‌ அறிந்தான்‌. ஆகா! அந்தப்‌ புலவர்‌ கூட்டம்‌ வருகிறது போலும்‌! அவர்களுடன்‌ 
ஒருவேளை சின்னப்‌ பழுவேட்டரையரும்‌ வருவார்‌. அப்புறம்‌ தான்‌ சொல்ல வேண்டியதைச்‌ 
சொல்ல முடியாமலே போய்‌ விடலாம்‌! நாலு வார்த்தையில்‌ சுருக்கமாக இப்போதே 
சொல்லிவிட வேண்டியதுதான்‌! --இவ்விதம்‌ சில விநாடிப்‌ பொழுதில்‌ சிந்தித்து முடிவு செய்து, 
"சக்கரவர்த்தி! தயவு செய்யுங்கள்‌! கருணைகூர்ந்து என்‌ விண்ணப்பத்தைக்‌ கேளுங்கள்‌. தாங்கள்‌ 
அவசியம்‌ இந்தத்‌ தஞ்சையிலிருந்து கிளம்பிவிட வேண்டும்‌. இங்கே தங்களை அபாயம்‌ 
சூழ்ந்திருக்கிறது! அபாயம்‌! அபாயம்‌!..." என்றான்‌. 


அவன்‌ இவ்விதம்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்போதே சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ தரிசன 
மண்டபத்துக்குள்‌ பிரவேசித்தார்‌. அவரைத்‌ தொடர்ந்து புலவர்கள்‌ வந்தார்கள்‌. 


வந்தியத்தேவன்‌ கடைசியாகக்‌ கூறிய வார்த்தைகள்‌ கோட்டைத்‌ தளபதியின்‌ காதில்‌ 
விழுந்தன. அவருடைய முகத்தில்‌ கோபக்‌ கனல்‌ ஜ்வாலை விட்டது! 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
ஆஸ்தான புலவர்கள்‌ 


பராக்‌! பராக்‌! இதோ வருகிறார்கள்‌ புலவர்‌ பெருமக்கள்‌! கவிஞர்‌ சிகாமணிகள்‌! 
தமிழ்ப்‌ பெருங்கடலின்‌ கரை கண்டவர்கள்‌! அகத்தியனாரின்‌ வழி வந்தவர்கள்‌! தொல்காப்பியம்‌ 
முதலிய சங்க நூல்களைக்‌ கரைத்துக்‌ குடித்தவர்கள்‌! சிலப்பதிகாரம்‌ முதலிய ஐம்பெருங்‌ 
காவியங்களைத்‌ தலைகீழாகப்‌ படித்தவர்கள்‌! தெய்வத்‌ தமிழ்‌ மறையான திருக்குறளையும்‌ ஒரு 
கை பார்த்தவர்கள்‌! இலக்கியம்‌ கண்டதற்கு இலக்கணம்‌ அறிந்தவர்கள்‌! இலக்கணம்‌ 
கூறியதற்கு இலக்கியம்‌ தெரிந்தவர்கள்‌! தாங்களே சுயமாகவும்‌ கவி பாட வல்லவர்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ எழுதிய கவிகள்‌ அடங்கிய ஏட்டூச்‌ சுவடிகள்‌ கோடானு கோடி 
கரையான்களுக்குப்‌ பல்லாண்டு உயிர்‌ வாழ்வதற்கு உணவாகும்‌ என்றால்‌ பார்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌! 


புலவர்‌ பெருமக்கள்‌ அவ்வளவு பேரும்‌ கும்பலாகச்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்‌ 
சந்நிதானத்துக்கு வந்து சேர்ந்தார்கள்‌. "வாழ்க! வாழ்க! ஏழுலகமும்‌ ஒரு குடையின்‌ கீழ்‌ ஆளும்‌ 
சுந்தர சோழ மகா சக்கரவர்த்தி வாழ்க! பாண்டியனைச்‌ சுரம்‌ இறக்கின பெருமான்‌ வாழ்க! 
புலவர்களைப்‌ புரக்கும்‌ பெருமான்‌ வாழ்க! கவிஞர்களின்‌ கதியான கருணை வள்ளல்‌ வாழ்க! 
பண்டித வத்ஸலராகிய பராந்தக சக்கரவர்த்தியின்‌ திருப்‌ பேரர்‌ நீடூழி வாழ்க!" என்று 
வாழ்த்தினார்கள்‌. 


இந்தக்‌ கோஷங்களையும்‌ கூச்சல்களையும்‌ சுந்தர சோழர்‌ அவ்வளவாக விரும்பவில்லை. 
எனினும்‌ அதை வெளியில்‌ காட்டிக்‌ கொள்ளாமல்‌, தமது நோயையும்‌ மறந்து, வந்தவர்களை 
வரவேற்பதற்காக எழுந்திருக்க முயன்றார்‌. 


உடனே, சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ முன்‌ வந்து, "பிரபு, புலவர்கள்‌ தங்களைத்‌ தரிசித்து 
மரியாதை செலுத்திவிட்டுப்‌ போக வந்திருக்கிறார்களேயன்றித்‌ தங்களுக்குச்‌ சிரமம்‌ கொடுக்க 
வரவில்லை. ஆகையால்‌ தயவு செய்து தங்களைச்‌ சிரமப்படூத்திக்‌ கொள்ளக்‌ கூடாது!" என்றார்‌. 


130 


"ஆம்‌, ஆம்‌! அரசர்க்கரசே! சக்கரவர்த்திப்‌ பெருமானே! தங்களுக்குச்‌ சிறிதும்‌ சிரமம்‌ 
கொடுக்க நாங்கள்‌ வந்தோமில்லை!"' என்றார்‌ புலவர்களின்‌ தலைவராகிய நல்லன்‌ சாத்தனார்‌. 


"உங்களையெல்லாம்‌ நெடுநாளைக்குப்‌ பிறகு பார்ப்பதில்‌ எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 
அனைவரும்‌ அமர வேண்டும்‌; சில பாடல்கள்‌ சொல்லிவிட்டுப்‌ போக வேண்டும்‌!" என்றார்‌ 
தமிழன்பரான சக்கரவர்த்தி. 


தரையில்‌ விரித்திருந்த ரத்தின ஜமக்காளத்தில்‌ எல்லோரும்‌ உட்கார்ந்தார்கள்‌. அது 
தான்‌ சமயமென்று நமது வீரன்‌ வல்லவரையனும்‌ புலவர்‌ கூட்டத்துடன்‌ கலந்து உட்கார்ந்து 
கொண்டான்‌. தான்‌ சொல்ல விரும்பியதை முழுதும்‌ சக்கரவர்த்தியிடம்‌ சொல்லாமல்‌ போக 
அவனுக்கு மனம்‌ இல்லை. சந்தர்ப்பம்‌ ஒருவேளை மறுபடி கிடைத்தால்‌ சொல்லிவிட்டுப்‌ 
போகலாம்‌ என்று எண்ணி உட்கார்ந்தான்‌. 


இதைச்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ கவனித்தார்‌. அவருடைய மீசை துடித்தது. முதலில்‌ 
அவனை வெளியில்‌ அனுப்பி விடலாமா என்று நினைத்தார்‌. பிறகு, அவன்‌ அங்கே தம்முடைய 
கண்காணிப்பில்‌ இருப்பதே நலம்‌ என்று தீர்மானித்தார்‌. எனவே, அவனைப்‌ பார்த்தும்‌ 
பார்க்காதது போல்‌ இருந்தார்‌. இந்தப்‌ புலவர்கள்‌ சென்ற பிறகு அவனை வெளியே அழைத்துச்‌ 
சென்று அவன்‌ மகாராஜாவிடத்தில்‌ சொன்ன செய்தி என்னவென்பதை நன்கு தெரிந்து கொள்ள 
விரும்பினார்‌. "அபாயம்‌! அபாயம்‌!" என்ற அவனுடைய குரல்‌ அவர்‌ காதில்‌ இன்னும்‌ ஒலித்துக்‌ 
கொண்டே இருந்தது. 

2K 2K 2K 2K 2K 33% 33% 12% 33% 1123 

"புலவர்களே! தமிழ்ப்‌ பாடல்கள்‌ கேட்டு அதிக காலமாயிற்று. என்‌ செவிகள்‌ தமிழ்ப்‌ 
பாடலுக்குப்‌ பசித்திருக்கின்றன.உங்களில்‌ எவரேனும்‌ புதிய பாடல்‌ ஏதேனும்‌ கொண்டு 
வந்திருக்கிறீர்களா?"' என்று சக்கரவர்த்தி சுந்தர சோழர்‌ கேட்டார்‌. 

உடனே ஒரு புலவர்‌ சிகாமணி எழுந்து நின்று, "பிரபு! உலகபுரத்தில்‌ தங்கள்‌ 
திருப்பெயரால்‌ விளங்கும்‌ சுந்தர சோழப்‌ பெரும்பள்ளியிலிருந்து அடியேன்‌ வந்தேன்‌. சிவநேசச்‌ 
செல்வராகிய தாங்கள்‌ பெளத்த மடாலயத்துக்கு நிவந்தம்‌ அளித்து உதவியதை இந்தத்‌ 
தமிழகமெங்கும்‌ உள்ள பெளத்தர்கள்‌ பாராட்டிப்‌ போற்றுகிறார்கள்‌ தாங்கள்‌ உடல்‌ 
நோயுற்றிருப்பது அறிந்தது முதல்‌, பிக்ர£க்கள்‌ மிக்க கவலை கொண்டு தங்கள்‌ உடல்நலத்து 
க்காகப்‌ பிரார்த்தனை நடத்தி வருகிறார்கள்‌. அந்தப்‌ பிரார்த்தனைப்‌ பாடலை இவ்விடம்‌ 
சொல்ல அருள்‌ கூர்ந்து அனுமதி தரவேண்டும்‌!" என்றார்‌. 

"அப்படியே சொல்லவேணும்‌; கேட்கக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌" என்றார்‌ 
சக்கரவர்த்தி. 

புலவரும்‌ பின்வரும்‌ பாடலை இசையுடன்‌ பாடினார்‌. 

"போதியந்‌ திருநிழல்‌ புனித! நிற்பரவுதும்‌ 
மேதகு நந்திபுரி* மன்னர்‌ சுந்தரச்‌ 


சோழர்‌ வண்மையும்‌ வனப்பும்‌ 


திண்மையும்‌ உலகிற்‌ சிறந்துவாழ்‌ கெனவே!" 


131 


(* அந்நாளில்‌ பழையாறை நகருக்கு நந்திபுரி என்னும்‌ பெயரும்‌ உண்டு. 
சில காலத்துக்கு முன்பு சோழ மண்டலம்‌ பல்லவர்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ இருந்த போது நந்திபுரி 
என்னும்‌ பெயர்‌ பிரபலமாய்‌ விளங்கியது. ஆகையினாலேயே இந்தப்‌ பழம்‌ பாடலில்‌ நந்திபுரி 
மன்னர்‌ என்று குறிப்பிடப்பட்டி ருக்கிறது) 


பாடலைக்‌ கேட்டதும்‌ புலவர்கள்‌ அத்தனை பேரும்‌ "நன்று! நன்று!" என்று கூறித்‌ 
தங்கள்‌ பாராட்டூதலைத்‌ தெரிவித்தார்கள்‌. 


"புத்தர்கள்‌ இவ்வளவு நன்றியுடையவர்களாயிருப்பது வியப்பு, வியப்பு!" என்றார்‌ ஒரு வீர 
சைவக்‌ கவிராயர்‌. 


"ஆம்‌; அது வியப்பான காரியந்தான்‌; உலகபுரம்‌ புத்தமடத்துக்கு நான்‌ செய்த சேவை 
மிக அற்பம்‌. அதற்கு இவ்வளவு பாராட்டு வேண்டுமா?" என்றார்‌ மன்னர்‌. 


"சக்கரவர்த்தியின்‌ வண்மைத்‌ திறத்தை அனுபவித்தவர்‌ யார்தான்‌ என்றென்றைக்கும்‌ 
நன்றி செலுத்திப்‌ பாராட்டாதிருக்க முடியும்‌? இந்திரனும்‌ சூரியனும்‌ சிவபெருமானும்‌ கூடத்‌ 


தங்களுடைய வண்மையின்‌ பயனை அனுபவித்திருக்கிறார்கள்‌!" என்றார்‌ மற்றொரு புலவர்‌ 
சிரோமணி. 


சுந்தர சோழர்‌ முகத்தில்‌ புன்னகை தவழ, "அது என்ன? இந்திரனும்‌ சூரியனும்‌ 
சிவபெருமானும்‌ கூடவா? அவர்கள்‌ எதற்காக என்னிடம்‌ நன்றி செலுத்த வேண்டுமாம்‌?" என்று 
கேட்டார்‌. 
"ஒரு பாடல்‌ சொல்ல அனுமதி தரவேண்டும்‌!" என்றார்‌ அப்புலவர்‌. 
"அப்படியே நடக்கட்டும்‌!" என்றார்‌ மன்னர்‌. 
புலவர்‌ கையில்‌ கொண்டு வந்திருந்த ஓலையைப்‌ பிரித்துப்‌ படிக்கலுற்றார்‌: 
"இந்திரன்‌ ஏறக்‌ கரி அளித்தார்‌, 
பரிஏ ழளித்தார்‌ 
செந்திரு மேனித்‌ தினகரற்கு, 
சிவனார்‌ மணத்துப்‌ 
பைந்துகி லேறப்‌ பல்லக்களித்தார்‌, 
பழையாறை நகர்ச்‌ 
சுந்தரச்சோழரை யாவரொப்பார்கள்‌ இத்‌ 
தொன்னிலத்தே!" 
பாடலைப்‌ புலவர்‌ படித்து முடித்ததும்‌ சபையிலிருந்த மற்றப்‌ புலவர்கள்‌ 


எல்லாரும்‌ சிரக்கம்ப கரக்கம்பம்‌ செய்தும்‌, 'ஆஹாகாரம்‌' செய்தும்‌, "நன்று!நன்று!" என்று 
கூறியும்‌ தங்கள்‌ குதூகலத்தை வெளியிட்டார்கள்‌. 


132 


சுந்தர சோழர்‌ முகமலர்ச்சியுடன்‌, "இந்தப்‌ பாடலின்‌ பொருள்‌ இன்னதென்பதை 
யாராவது விளக்கிச்‌ சொல்ல முடியுமா?" என்றார்‌. 


ஒரே சமயத்தில்‌ பலர்‌ எழுந்து நின்றார்கள்‌.பிறகு நல்லன்‌ சாத்தனாரைத்‌ தவிர 
மற்றவர்கள்‌ அனைவரும்‌ உட்கார்ந்தார்கள்‌; நல்லன்‌ சாத்தனார்‌ பாடலுக்குப்‌ பொருள்‌ கூறினார்‌:- 


"ஒரு சமயம்‌ தேவேந்திரனுக்கும்‌ விருத்திராசுரனுக்கும்‌ போர்‌ நடந்தது. அதில்‌ 
இந்திரனாருடைய ஐராவதம்‌ இறந்து போய்‌ விட்டது. அதற்கு இணையான வேறொரு யானை 
எங்கே கிடைக்கும்‌ என்று இந்திரன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. கடைசியில்‌ பழையாறை 
நகரில்‌ வாழ்ந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடம்‌ அவன்‌ வந்து 'ஐராவதத்துக்கு நிகரான ஒரு 
யானை வேண்டும்‌' என்று யாசித்தான்‌. 'ஐராவதத்துக்கு நிகரான யானை என்னிடம்‌ இல்லை. 
அதைவிடச்‌ சிறந்த யானைகள்தான்‌ இருக்கின்றன!' என்று கூறி, இந்திரனைத்‌ தமது யானைக்‌ 
கொட்டாரத்துக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. அங்கே குன்றங்களைப்‌ போல்‌ நின்ற 
ஆமிரக்கணக்கான யானைகளைத்‌ தேவேந்திரன்‌ பார்த்துவிட்டு, 'எதைக்‌ கேட்பது?' என்று 
தெரியாமல்‌ திகைத்து நின்றான்‌. அவனுடைய திகைப்பைக்‌ கண்ட சுந்தர சோழர்‌, தாமே ஒரு 
யானையைப்‌ பொறுக்கி இந்திரனுக்கு அளித்தார்‌. 'அந்த யானையை எப்படி அடக்கி ஆளப்‌ 
போகிறோம்‌? நம்‌ வஜ்ராயுதத்தினால்‌ கூட முடியாதே!' என்ற பீதி இந்திரனுக்கு உண்டாகி 
விட்டதைக்‌ கவனித்து வஜ்ராயுதத்தை விட வலிமை வாய்ந்த ஓர்‌ அங்குசத்தையும்‌ அளித்தார்‌... 


"பின்னர்‌ ஒரு காலத்தில்‌, செங்கதிர்‌ பரப்பி உலகுக்கெல்லாம்‌ ஒளி தரும்‌ சூரிய 
பகவானுக்கும்‌ ராகு என்னும்‌ அரக்கனுக்கும்‌ பெரும்‌ போர்‌ மூண்டது. ராகு, தினகரனை விழுங்கப்‌ 
பார்த்தான்‌ முடியவில்லை! தினகரனுடைய ஒளி அவ்விதம்‌ ராகுவைத்‌ தகித்து விட்டது. ஆனால்‌ 
சூரியனுடைய தேரில்‌ பூட்டிய குதிரைகள்‌ ஏழும்‌ ராகுவின்‌ காலகோடி விஷத்தினால்‌ 
தாக்கப்பட்டு இறந்தன. சூரியன்‌ தன்‌ பிரயாணத்தை எப்படித்‌ தொடங்குவது என்று திகைத்து 
நிற்கையில்‌, அவனுடைய திக்கற்ற நிலையைக்‌ கண்ட சுந்தர சோழர்‌, ஏழு புதிய குதிரைகளுடன்‌ 
சூரிய பகவானை அணுகி, 'ரதத்தில்‌ இந்த குதிரைகளைப்‌ பூட்டிக்‌ கொண்டு சென்று உலகத்தை 
உய்விக்க வேண்டும்‌' என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. தன்‌ குலத்தில்‌ வந்த ஒரு சோழ சக்கரவர்த்தி 
இவ்விதம்‌ சமயத்தில்‌ செய்த உதவியைச்‌ சூரியனும்‌ மிக மெச்சினான்‌. 


"பின்னர்‌ சிவபெருமானுக்கும்‌ பார்வதி தேவிக்கும்‌ கைலையங்கிரியில்‌ திருமணம்‌ 
நடந்தது. பெண்‌ வீட்டார்‌ கலியாணச்‌ சீர்வரிசைகளுடன்‌ வந்திருந்தார்கள்‌. ஆனால்‌ பல்லக்குக்‌ 
கொண்டு வரத்‌ தவறிவிட்டார்கள்‌. ஊர்வலம்‌ நடத்துவதற்கு எருது மாட்டைத்‌ தவிர வேறு வாகனம்‌ 
இல்லையே என்று கவலையுடன்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. இதை அறிந்த சுந்தர சோழச்‌ 
சக்கரவர்த்தி உடனே பழையாறை அரண்மனையிலிருந்து தமது முத்துப்‌ பல்லக்கைக்‌ 
கொண்டுவரச்‌ சொன்னார்‌. பயபக்தியுடன்‌ சிவபெருமான்‌ திருமணத்துக்குத்‌ தம்‌ காணிக்கையாக 
அப்பல்லக்கை அளித்தார்‌. அப்படிப்பட்ட சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு உவமை 
சொல்லக்கூடியவர்கள்‌ இந்த விரிந்து பரந்த, அலைகடல்‌ சூழ்ந்த பெரிய உலகத்தில்‌ வேறு யார்‌ 
இருக்கிறார்கள்‌?..." 


இதையெல்லாம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தி 'கலீர்‌' என்று 
சிரித்தார்‌. நோயின்‌ வேதனையினால்‌ நெடுநாள்‌ சிரித்தறியாத சக்கரவர்த்தியின்‌ சிரிப்பு 
அவருடைய இணைபிரியாப்‌ பத்தினியான மலையமான்‌ மகள்‌ வானவன்மாதேவிக்கும்‌ 
தாதியர்களுக்கும்‌ அரண்மனை வைத்தியருக்கும்‌ கூடச்‌ சிறிது உற்சாகத்தை அளித்தது. 


கோட்டைத்‌ தளபதி சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ இத்தனை நேரமும்‌ நின்று 
கொண்டேயிருந்தவர்‌, சக்கரவர்த்தியைக்‌ கைகூப்பி வணங்கி, "பிரபு! நான்‌ பெரிய தவறு செய்து 
விட்டேன்‌; பிழை பொறுத்து மன்னிக்க வேண்டும்‌!" என்றார்‌. 


133 


"ஆ! தளபதியா பேசுகிறது? நீர்‌ என்ன பிழை செய்தீர்‌? எதற்காக மன்னிப்பு? ஒருவேளை 
இந்திரனுக்கு நான்‌ அளித்த வெள்ளை யானையையும்‌ சூரியனுக்கு அளித்த குதிரைகளையும்‌ 
திரும்பப்‌ பறித்துக்‌ கொண்டு வந்து விட்டீரோ? சிவபெருமானிடமிருந்து சிவிகையையும்‌ பிடுங்கிக்‌ 
கொண்டு வந்து விட்டீரோ? செய்யக்கூடியவர்தான்‌ நீர்‌!" என்று சுந்தர சோழர்‌ சொல்லி மீண்டும்‌ 
சிரித்ததும்‌, சக்கரவர்த்தியுடன்‌ சேர்ந்து புலவர்களும்‌ சிரித்தார்கள்‌. எல்லாரையும்‌ காட்டிலும்‌ 
அதிகமாக வந்தியத்தேவன்‌ சிரித்தான்‌. அதைச்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ கவனித்து அவனை 
நோக்கிக்‌ கடுமையாக ஒரு பார்வை பார்த்தார்‌. உடனே, சக்கரவர்த்தியின்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ 
பார்த்துக்‌ கூறினார்‌: 


"அரசர்க்கரசே! நான்‌ செய்த பிழை இதுதான்‌. இத்தனை காலமும்‌ நான்‌ இவர்களைப்‌ 
போன்ற புலவர்‌ சிகாமணிகளைத்‌ தங்களிடம்‌ வரவொட்டாமல்‌ தடை செய்து வைத்திருந்தேன்‌. 
அரண்மனை மருத்துவர்‌ சொற்படி செய்தேன்‌.ஆனால்‌ இப்போது அது பிழை என்று 
உணர்கிறேன்‌. இந்தப்‌ புலவர்களின்‌ வரவினால்‌ தங்கள்‌ முகம்‌ மலர்ந்தது. இவர்களுடைய 
பேச்சைக்‌ கேட்டுத்‌ தாங்கள்‌ வாய்விட்டுச்‌ சிரித்தீர்கள்‌. அந்தக்‌ குதூகலச்‌ சிரிப்பின்‌ ஒலியைக்‌ 
கேட்டு உடைய பிராட்டியின்‌ (பட்டத்து அரசியை 'உடைய பிராட்டி' என்று குறிப்பிடுவது 
அக்காலத்து மரபு) முகமும்‌ தாதியரின்‌ முகங்களும்‌ மலர்ந்தன; நானும்‌ மகிழ்ந்தேன்‌. இவ்வளவு 
குதூகலம்‌ தங்களுக்கு அளிக்ககூடியவர்களை இத்தனை நாள்‌ தங்கள்‌ சந்நிதானத்துக்கு 
வரவொட்டாமல்‌ தடுத்தது என்னுடைய பெரும்‌ பிழைதானே?..." என்றார்‌. 


"நன்று சொன்னீர்‌, தளபதி! இப்போதாவது இதை நீர்‌ உணர்ந்தீர்‌, அல்லவா? 
'வைத்தியர்‌ சொல்லுவதைக்‌ கேட்க வேண்டாம்‌; புலவர்கள்‌ வருவதைத்‌ தடுக்க வேண்டாம்‌' என்று 
உமக்கு நான்‌ அடிக்கடி சொன்னதின்‌ காரணம்‌ தெரிகிறது அல்லவா?" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


அரண்மனை வைத்தியர்‌ எழுந்து கைகட்டி வாய்‌ புதைத்து ஏதோ சொல்லத்‌ 
தொடங்கினார்‌. அதைச்‌ சுந்தர சோழர்‌ சட்டை செய்யாமல்‌ புலவர்களைப்‌ பார்த்து "இந்த 
அருமையான பாடலைப்‌ பாடிய புலவர்‌ யார்‌ என்று உங்களில்‌ யாருக்காவது தெரியுமா? 
தெரிந்தால்‌ சொல்ல வேணும்‌!" என்றார்‌. 


நல்லன்‌ சாத்தனார்‌, "அரசர்க்கரசே! அதுதான்‌ தெரியவில்லை! நாங்களும்‌ அதைக்‌ 
கண்டுபிடிக்க முயன்று கொண்டுதானிருக்கிறோம்‌. கண்டுபிடித்து அந்த மாபெரும்‌ புலவருக்குக்‌ 
'கவிச்‌ சக்கரவர்த்தி' என்று பட்டம்‌ சூட்டவும்‌ சிவிகையில்‌ ஏற்றி அவரை நாங்கள்‌ சுமந்து 
செல்லவும்‌ சித்தமாயிருக்கிறோம்‌. இதுகாறும்‌ எங்கள்‌ முயற்சி பலன்‌ அளிக்கவில்லை" என்று 
சொன்னார்‌. 


"அதில்‌ வியப்பு ஒன்றுமில்லை; நாலுவரி கொண்ட பாடலில்‌ இவ்வளவு பெரும்‌ 
பொய்களை அடக்கக்கூடிய மகா கவிஞர்‌ தமது பெயரை வெளிப்படுத்திக்‌ கொண்டு முன்வர 
விரும்ப மாட்டார்தானே?" என்று மகாராஜா கூறியதும்‌, புலவர்களின்‌ திருமுகங்களைப்‌ பார்க்க 
வேண்டுமே! ஒருவர்‌ முகத்திலாவது ஈ ஆடவில்லை; என்ன மறுமொழி சொல்லுவது என்றும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 


இந்த நிலைமையில்‌ நமது வந்தியத்தேவன்‌ துணிச்சலாக எழுந்து, "பிரபு! அப்படி ஒரே 
அடியாகப்‌ பொய்‌ என்று தள்ளி விடக்கூடாது. இல்லாத விஷயத்தைச்‌ சாதாரண பாமர மக்கள்‌ 
சொன்னால்‌ அது பொய்‌; இராஜாங்க நிர்வாகத்தில்‌ ஈடுபட்டவர்கள்‌ அவ்விதம்‌ சொன்னால்‌, அது 
இராஜதந்திர சாணக்கியம்‌; கவிகள்‌ அவ்வாறு கூறினால்‌ அது கற்பனை, அணி அலங்காரம்‌, 
இல்பொருள்‌ உவமை..." என்றான்‌. 


புலவர்கள்‌ அத்தனை பேரும்‌ அவன்‌ பக்கமாகப்‌ பார்த்து "நன்று! நன்று!" என்று 
உற்சாகத்துடன்‌ ஆர்ப்பரித்தார்கள்‌. 


134 


சக்கரவர்த்தியும்‌ வந்தியத்தேவனை உற்று நோக்கி, "ஓ! நீ காஞ்சியிலிருந்து ஓலை 
கொண்டு வந்தவன்‌ அல்லவா? கெட்டிக்காரப்‌ பிள்ளை! நன்றாக என்னை மடக்கி விட்டாய்‌!" 
என்றார்‌. பிறகு சபையைப்‌ பார்த்து, "புலவர்களே! பாடல்‌ மிக அருமையான பாடலாக 
இருந்தாலும்‌, அதைப்‌ பாடியவரைக்‌ கண்டுபிடிக்க வேண்டிய சிரமமும்‌, அவருக்குக்‌ 
கவிச்சக்கரவர்த்தி என்னும்‌ பட்டம்‌ சூட்டவேண்டிய அவசியமும்‌ இல்லை. இதைப்‌ பாடிய 
புலவரை எனக்குத்‌ தெரியும்‌. ஏற்கெனவே அவருடைய சிரஸின்‌ பேரில்‌ தூக்க முடியாத 
கனமுடைய சோழ சாம்ராஜ்ய மணிமகுடம்‌ உட்கார்ந்து அழுத்திக்‌ கொண்டிருக்கிறது. 'புவிச்‌ 
சக்கரவர்த்தி', 'திரிபுவனச்‌ சக்கரவர்த்தி', 'ஏழுலகச்‌ சக்கரவர்த்தி, என்னும்‌ பட்டங்களையும்‌ 
அந்தக்‌ கவிராயர்‌ சுமக்க முடியாமல்‌ சுமந்து கொண்டிருக்கிறார்‌!" என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


இதைக்‌ கேட்ட புலவர்கள்‌ அத்தனை பேரும்‌ ஆச்சரியக்‌ கடலில்‌ முழுகித்‌ 
தத்தளித்தார்கள்‌ என்று கூறினால்‌, அதை வாசகர்கள்‌ பொய்‌ என்று தள்ளி விடக்‌ கூடாது 
!ஆசிரியரின்‌ கற்பனை, அணி அலங்காரம்‌, இல்பொருள்‌ உவமை --என்று இவ்விதம்‌ ஏதாவது 
ஒருவகை இலக்கணம்‌ கூறி ஒப்புக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌! 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
இரும்புப்‌ பிடி 


திடீரென்று பொங்கிய புது வெள்ளம்‌ போன்ற ஆச்சரியத்தின்‌ வேகம்‌ சிறிது குறைந்ததும்‌, 
புலவர்‌ தலைவரான நல்லன்‌ சாத்தனார்‌, "பிரபு! அப்படியானால்‌, இந்தப்‌ பாடலை இயற்றிய 
கவி..." என்று தயங்கினார்‌. 


"உங்கள்‌ முன்னால்‌, கால்களின்‌ சுவாதீனத்தை இழந்து, நோய்ப்‌ படுக்கையில்‌ 
படுத்திருக்கும்‌ புவிச்‌ சக்கரவர்த்திதான்‌!'' என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


புலவர்களிடையே பலவித வியப்பொலிகளும்‌ ஆஹாகாரமும்‌ எழுந்தன. சிலர்‌ 
தங்களுடைய மனோநிலையை எவ்விதம்‌ வெளியிடுவது என்று தெரியாமல்‌ தலையையும்‌ 
உடம்பையும்‌ அசைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ தங்களுடைய மனோநிலை 
இன்னதென்று தங்களுக்கே தெரியாமல்‌ கல்லாய்ச்‌ சமைந்திருந்தார்கள்‌! 


சுந்தர சோழர்‌ கூறினார்‌: "புலவர்‌ பெருமக்களே! ஒரு சமயம்‌ பழையாறையில்‌ 
புலவர்களும்‌ கவிஞர்களும்‌ என்னைப்‌ பார்க்க வந்தார்கள்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ உங்களில்‌ சிலரும்‌ 
இருந்திருக்கலாம்‌. ஒவ்வொருவரும்‌ சோழ குலத்தின்‌ வள்ளல்‌ தன்மையைக்‌ குறித்து ஒவ்வொரு 
பாடல்‌ சொன்னார்கள்‌; என்னைப்‌ பற்றியும்‌ பாடினார்கள்‌. நான்‌ 'இவருக்கு அதைக்‌ 
கொடுத்தேன்‌, 'அவருக்கு இதை அளித்தேன்‌' என்றெல்லாம்‌ பாடினார்கள்‌. அச்சமயம்‌ 
இளையபிராட்டி குந்தவையும்‌ என்‌ அருகில்‌ இருந்தாள்‌. புலவர்கள்‌ பரிசில்கள்‌ பெற்றுச்‌ சென்ற 
பிறகு அவர்கள்‌ பாடிய பாடல்களை அரசிளங்குமரி புகழ்ந்து பாராட்டினாள்‌.குந்தவையிடம்‌ நான்‌ 
'புலவர்களையெல்லாம்‌ விட என்னால்‌ நன்றாகப்‌ பாட முடியும்‌' என்று சபதம்‌ கூறினேன்‌.பிறகு 
தான்‌ வேடிக்கையாக இந்தப்‌ பாடலைப்‌ பாடினேன்‌. 'எனக்குப்‌ பரிசு கொடு!' என்று கேட்டேன்‌. 
குழந்தை என்‌ முதுகின்‌ மேல்‌ ஏறி உட்கார்ந்து கொண்டு, 'இந்தாருங்கள்‌ பரிசு' என்று கன்னத்து 
க்கு இரண்டு அறை கொடுத்தாள்‌! அது நேற்று நடந்தது போல்‌ எனக்கு ஞாபகம்‌ இருக்கிறது; 
ஆனால்‌ ஆண்டு எட்டுக்கு மேல்‌ ஆகிறது!..." என்றார்‌. 


"விந்தை! விந்தை!" என்றும்‌, "அற்புதம்‌! அற்புதம்‌!" என்றும்‌ புலவர்கள்‌ கூறி 
மகிழ்ந்தார்கள்‌. 


135 


குந்தவை என்ற பெயரைக்‌ கேட்டதுமே வந்தியதேவனுக்கு மெய்சிலிர்த்தது. சோழ 
குலத்தில்‌ பிறந்த அந்த இணையில்லாப்‌ பெண்ணரசியின்‌ எழிலையும்‌ புலமையையும்‌ 
அறிவுத்திறனையும்‌ பற்றி அவன்‌ எவ்வளவோ கேள்விப்பட்டதுண்டு. அத்தகைய அதிசய 
அரசகுமாரியைப்‌ பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்‌ைத இவர்‌; தாய்‌ அதோ பக்கத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ மூதாட்டி. சுந்தர சோழர்‌ தம்‌ செல்வப்‌ புதல்வியைக்‌ குறித்துப்‌ பேசும்‌ போது 
எவ்வளவு பெருமிதத்துடன்‌ பேசுகிறார்‌? அவர்‌ குரல்‌ எப்படித்‌ தழுதழுத்து உருக்கம்‌ பெறுகிறது 
௮ 


வந்தியத்தேவனுடைய வலக்கரம்‌ அவனுடைய இடையைச்‌ சுற்றிக்‌ கட்டியிருந்த பட்டுத்‌ 
துணிச்‌ சுருளைத்‌ தடவிப்‌ பார்த்தது. ஏனெனில்‌ குந்தவைப்பிராட்டிக்கு அவன்‌ கொண்டு 
வந்திருந்த ஓலை அச்சுருளுக்குள்‌ இருந்தது. தடவிப்‌ பார்த்த கை திகைப்படைந்து செயலிழந்து 
நின்றது; அவனுடைய உள்ளம்‌ திக்பிரமை கொண்டது. 'ஐயோ! இது என்ன? ஓலையைக்‌ 
காணோமே? எங்கே போயிற்று? எங்கேயாவது விழுந்து விட்டதோ? சக்கரவர்த்தியின்‌ ஓலையை 
எடுத்தபோது அதுவும்‌ தவறி விழுந்திருக்குமோ? எங்கே விழுந்திருக்கும்‌? ஒருவேளை ஆஸ்தான 
மண்டபத்தில்‌ விழுந்திருக்குமோ? அப்படியானால்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ கையில்‌ சிக்கி 
விடுமோ? சிக்கிவிட்டால்‌ அதிலிருந்து ஏதேனும்‌ அபாயம்‌ முளைக்குமோ? அடடா? என்ன பிசகு! 
எத்தனை பெரிய தவறுதல்‌! இதிலிருந்து எப்படிச்‌ சமாளிப்பது?...' 


குந்தவை தேவிக்கு கொணர்ந்த ஓலை தவறிவிட்டது என்று அறிந்த பிறகு 
வந்தியத்தேவனுக்கு அங்கு இருப்புக்‌ கொள்ளவில்லை. மேலே நடந்த பேச்சுவார்த்தைகளும்‌ 
அவன்‌ காதில்‌ சரியாக விழவில்லை; விழுந்ததும்‌ மனத்தில்‌ நன்கு பதியவில்லை. 


சுந்தர சோழர்‌ வியப்புக்‌ கடலில்‌ மூழ்கியிருந்த புலவர்‌ கூட்டத்தைப்‌ பார்த்து மேலும்‌ 
கூறினார்‌:-- 


"நான்‌ விளையாட்டாகச்‌ செய்த பாடலைக்‌ குந்தவை யாரிடமாவது சொல்லியிருக்க 
வேண்டும்‌. ஒருவேளை பழையாறை திருமேற்றளி ஆலயத்தின்‌ ஈசான்ய பட்டாச்சாரியாரிடம்‌ 
சொல்லியிருக்கலாம்‌. அவர்‌ இப்பாடலை நாடெங்கும்‌ பரவும்படி செய்து என்னை உலகம்‌ 
பரிகசிப்பதற்கு வழி செய்து விட்டார்‌!..." 


"பிரபு! தாங்களே பாடியிருந்தால்‌ என்ன? பாடல்‌ அற்புதமான பாடல்தான்‌! சந்தேகமே 
இல்லை. தாங்கள்‌ 'புவிச்‌ சக்கரவர்த்தி'யாயிருப்பதோடு 'கவிச்‌ சக்கரவர்த்தி'யும்‌ ஆவீர்கள்‌!" 
என்றார்‌ நல்லன்‌ சாத்தனார்‌. 


"ஆயினும்‌, இச்சமயம்‌ அதே பாடலை நான்‌ பாடியிருந்தால்‌ இன்னொரு 
கொடையையும்‌ சேர்த்திருப்பேன்‌. இந்திரனுக்கு யானையும்‌, சூரியனுக்குக்‌ குதிரையும்‌, 
சிவனாருக்குப்‌ பல்லக்கும்‌ கொடுத்ததோடு நிறுத்தியிருக்க மாட்டேன்‌.மார்க்கண்டனுக்காக 
மறலியைச்‌ சிவபெருமான்‌ உதைத்தார்‌ அல்லவா? அந்த உதைக்கு யமன்‌ தப்பித்துக்‌ 
கொண்டான்‌. ஆனால்‌ அவனுடைய எருமைக்கடா வாகனம்‌ சிவபெருமான்‌ கோபத்தைத்‌ 
தாங்காமல்‌ அங்கேயே விழுந்து செத்து விட்டது. வாகனமில்லாமல்‌ யமன்‌ திண்டாடிக்‌ 
கொண்டிருந்ததையறிந்து பழையாறைச்‌ சுந்தர சோழர்‌ யமனுக்கு எருமைக்கடா வாகனம்‌ 
ஒன்றை அனுப்பினார்‌!...இப்படி ஒரு கற்பனையும்‌ சேர்த்திருப்பேன்‌. அந்த எருமைக்கடாவின்‌ 
பேரில்‌ ஏறிக்‌ கொண்டுதான்‌ யமன்‌ இப்போது ஜாம்ஜாம்‌ என்று என்னைத்‌ தேடி வந்து 
கொண்டிருக்கிறான்‌. நமது தஞ்சைக்‌ கோட்டைத்‌ தளபதி சின்னப்‌ பழுவேட்டரையரால்‌ கூட 
யமதர்ம ராஜனையும்‌, அவனுடைய எருமைக்கடா வாகனத்தையும்‌ தடுத்து நிறுத்திவிட முடியாது 
அல்லவா?" 


இப்படிச்‌ சுந்தர சோழர்‌ சொன்ன போது அவர்‌ அருகில்‌ வீற்றிருந்த உடைய பிராட்டி 
வானவன்மாதேவியின்‌ கண்களில்‌ நீர்‌ அருவி பெருகிற்று. அங்கிருந்த புலவர்கள்‌ பலர்‌ விம்மி அழத்‌ 
தொடங்கிவிட்டார்கள்‌. 


136 


சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ மட்டுமே மனோதிடத்துடன்‌ இருந்தார்‌. 


"பிரபு! தங்களுடைய சேவையில்‌ யமனுடன்‌ போர்‌ தொடுக்கவும்‌ நான்‌ 
சித்தமாயிருப்பேன்‌!" என்றார்‌. 


"அதற்கு ஐயமில்லை, தளபதி! ஆயினும்‌ யமனுடன்‌ போர்‌ தொடுக்கும்‌ சக்தி மானிடர்‌ 
யாருக்கும்‌ இல்லை. யமனைக்‌ கண்டு அஞ்சாமலிருக்கத்தான்‌ நாம்‌ இறைவனைப்‌ பிரார்த்திக்க 
வேண்டும்‌. புலவர்களே! 'நமனை அஞ்சோம்‌' என்று தமிழகத்தில்‌ தவப்புதல்வர்‌ ஒருவர்‌ பாடினார்‌ 
அல்லவா?" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


ஒரு புலவர்‌ எழுந்து அப்பாடலைப்‌ பாடினார்‌: 


"நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌ 
நமனை அஞ்சோம்‌ 
நரகத்தில்‌ இடர்ப்படோம்‌ 
நடலையல்லோம்‌ 
ஏமாப்போம்‌ பிணியறியோம்‌..." 


சக்கரவர்த்தி இந்த இடத்தில்‌ குறுக்கிட்ட, "ஆகா! இறைவனைப்‌ 
பிரத்யட்சமாகத்‌ தரிசித்த மகானைத்‌ தவிர வேறு யாரால்‌ இவ்வளவு துணிச்சலாகப்‌ பாட முடியும்‌? 
அப்பர்‌ சுவாமிகளுக்குக்‌ கொடிய சூலை நோய்‌ இருந்தது; இறைவன்‌ அருளால்‌ நோய்‌ நீங்கிற்று 
எனவே,'பிணியறியோம்‌' என்று பாடியிருக்கிறார்‌. புலவர்களே! என்னைப்‌ பற்றியும்‌ என்‌ 
கொடைகளைப்‌ பற்றியும்‌ பாடுவதை நிறுத்திவிட்டு, இனி இத்தகைய அருள்‌ வாக்கைப்‌ 
பாடுங்கள்‌! அப்பரும்‌, சம்பந்தரும்‌, சுந்தரமூர்த்தியும்‌ இதுபோல்‌ ஆயிரக்கணக்கான பக்திமயமான 
தீந்தமிழ்ப்‌ பாடல்களைப்‌ பாடியிருக்கிறார்கள்‌. அப்பாடல்கள்‌ எல்லாவற்றையும்‌ ஒருங்கு 
சேர்த்தால்‌ எவ்வளவு நன்றாயிருக்கும்‌? படித்தும்‌ பாடியும்‌ பரவசம்‌ அடைவதற்கு ஓர்‌ ஆயுட்‌ காலம்‌ 
போதாது அல்லவா?" என்றார்‌. 


"அரசர்க்கரசே! தாங்கள்‌ அனுமதித்தால்‌ அந்தத்‌ திருப்பணியை இப்போதே 
தொடங்குகிறோம்‌!" 


"இல்லை; என்னுடைய காலத்தில்‌ நடக்கக்கூடிய திருப்பணி அல்ல அது.எனக்குப்‌ 
பின்னால்‌..." இவ்விதம்‌ கூறித்‌ தயங்கி நின்ற சுந்தர சோழர்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்தார்‌. 


அரண்மனை மருத்துவர்‌, சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ அருகில்‌ வந்து அவர்‌ காதில்‌ 
ஏதோ சொன்னார்‌. 


அதைக்‌ கவனித்த சுந்தர சோழர்‌ தூக்கிவாரிப்‌ போட்டவரைப்‌ போல்‌ கண்ணை நன்கு 
விழித்துச்‌ சபையோரைப்‌ பார்த்தார்‌. வேறொரு உலகத்திலிருந்து, மரணத்தின்‌ வாசலிலிருந்து, 
யமனுலகக்‌ காட்சியிலிருந்து, திடீரென்று திரும்பி வந்தவரைப்‌ போல்‌ சக்கரவர்த்தி 
தோன்றினார்‌. 


"பிரபு! சங்கப்‌ பாடல்‌ ஒன்றைக்‌ கேட்க வேண்டும்‌ என்று தங்கள்‌ விருப்பத்தைத்‌ 
தெரிவித்தீர்கள்‌. அதை மட்டும்‌ சொல்லி விட்டு இவர்கள்‌ போகலாமல்லவா?" என்றார்‌ சின்னப்‌ 
பழுவேட்டரையர்‌. 


"ஆம்‌, ஆம்‌; மறந்து விட்டேன்‌ என்னுடைய உடல்‌ மட்டும்‌ அல்ல; உள்ளமும்‌ 
சுவாதீனத்தை இழந்து வருகிறது. எங்கே? சங்கப்‌ பாடலைச்‌ சொல்லட்டும்‌!" என்றார்‌ மன்னர்‌. 


137 


சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ நல்லன்‌ சாத்தனாருக்குச்‌ சமிக்ஞை செய்தார்‌. புலவர்‌ 
தலைவர்‌ எழுந்து கூறினார்‌; "அரசே! தங்களுடைய முன்னோர்களில்‌ மிகப்‌ பிரபலமானவர்‌ 
கரிகால்‌ பெருவளத்தார்‌. இமயமலையில்‌ புலிக்‌ கொடியைப்‌ பொறித்த மாவீரர்‌.அவருடைய 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ பூம்புகார்‌ - காவேரிப்பட்டினம்‌ - சோழ மகாராஜயத்தின்‌ 
தலைநகரமாயிருந்தது. பற்பல வெளிநாடூகளிலிருந்தும்‌ பற்பல பொருள்கள்‌ மரக்கலங்களில்‌ 
வந்து இறங்கியவண்ணமிருந்தன. பூம்புகாரின்‌ செல்வப்‌ பெருக்கையும்‌ வளத்தையும்‌ வர்ணிக்கும்‌ 
சங்கப்‌ புலவர்‌ ஒருவர்‌ இன்னின்ன நாட்டிலிருந்து இன்னின்ன பொருள்கள்‌ வந்தன என்பதைத்‌ 
தெளிவாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌. அந்தப்‌ பாடல்‌ பகுதி இது: 


வடமலைப்‌ பிறந்த மணியும்‌ பொன்னும்‌ 
குடமலைப்‌ பிறந்த வாரமும்‌ அகிலும்‌ 
தென்கடல்‌ முத்தும்‌ குணகடல்‌ துகிரும்‌ 
கங்கை வாரியும்‌ காவிரிப்‌ பயனும்‌ 
ஈழத்து உணவும்‌ காழகத்‌ தாக்கமும்‌..." 


பாடலில்‌ இந்த இடம்‌ வந்தபோது சுந்தர சோழர்‌ கையினால்‌ சமிக்ஞை 
செய்யவே, புலவர்‌ நிறுத்தினார்‌. 


"தளபதி! கரிகால்‌ வளவர்‌ காலத்தில்‌ ஈழநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு உணவுப்‌ 
பொருள்‌ வந்து கொண்டிருந்தது என்று இப்பாடல்‌ சொல்கிறது. அதை நான்‌ 
அறிவதற்காகத்தானே இப்புலவர்களை அழைத்து வந்தீர்‌?" 


"ஆம்‌, அரசே!" என்று கோட்டைத்‌ தளபதி கூறியது சிறிது ஈனஸ்வரத்தில்‌ கேட்டது. 
"அறிந்து கொண்டேன்‌; இனி இப்புலவர்களைப்‌ பரிசில்கள்‌ கொடுத்து அனுப்பி விடலாம்‌!" 
என்றார்‌ மன்னர்‌. 


"புலவர்களே! நீங்கள்‌ இப்போது விடைபெற்றுக்‌ கொள்ளலாம்‌!" என்றார்‌ கோட்டைத்‌ 
தளபதி. 


புலவர்கள்‌, மன்னருக்கு "வாழி!" கூறிக்‌ கோவித்துக்‌ கொண்டு புறப்பட்டுச்‌ 
சென்றார்கள்‌. 


குந்தவை தேவிக்குக்‌ கொண்டு வந்த ஓலையைக்‌ காணாததால்‌ மனக்கலக்கம்‌ 
அடைந்திருந்த வல்லவரையன்‌, அப்புலவர்களுடனே தானும்‌ நழுவி விடலாம்‌ என்று எண்ணி 
எழுந்து கூட்டத்தின்‌ நடுவில்‌ நடந்து சென்றான்‌. 


ஆனால்‌, அவன்‌ எண்ணம்‌ நிறைவேறவில்லை. வாசற்படியை நெருங்கியபோது ஒரு வலிய 
இரும்புக்‌ கை அவனுடைய கையின்‌ மணிக்கட்டை இறுகப்‌ பிடித்தது. வல்லவரையன்‌ நல்ல 
பலசாலிதான்‌! ஆயினும்‌ அந்த வஜ்ரப்‌ பிடியின்‌ வேகம்‌ அவன்‌ உச்சந்தலை முதலாவது 
உள்ளங்கால்‌ வரையில்‌ ஒரு குலுக்குக்‌ குலுக்கி அவனைச்‌ செயலிழந்து நிற்கும்படி செய்து 
விட்டது. 


அவ்விதம்‌ பிடித்த இரும்புக்கரம்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ கரந்தான்‌ என்பதை 
நிமிர்ந்து பார்த்துத்‌ தெரிந்து கொண்டான்‌. 


புலவர்கள்‌ தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள்‌. 


138 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
"நம்‌ விருந்தாளி" 


புலவர்கள்‌ சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர்‌ சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து 
கொண்டு வந்தார்‌. மலையமான்‌ மகளான பட்டத்தரசி அதைத்‌ தன்‌ திருக்கரத்தால்‌ வாங்கிக்‌ 
கணவருக்குக்‌ கொடுத்தாள்‌. 


அதுவரை பொறுமையாய்க்‌ காத்திருந்த சின்னப்‌ பழுவேட்டரையர்‌, வந்தியத்தேவனைப்‌ 
பிடித்தபிடி விடாமல்‌ இழுத்துக்‌ கொண்டே சக்கரவர்த்தியின்‌ அருகில்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 


"பிரபு! புது மருந்தினால்‌ ஏதாவது பலன்‌ தெரிகிறதா?" என்று கேட்டார்‌. 


"பலன்‌ தெரிகிறதாக மருத்துவர்‌ சொல்லுகிறார்‌; தேவியும்‌ சொல்கிறார்‌; ஆனால்‌ 
எனக்கென்னவோ நம்பிக்கை உண்டாகவில்லை.உண்மையைச்‌ சொன்னால்‌, தளபதி! 
இதெல்லாம்‌ வீண்‌ முயற்சி என்றே தோன்றுகிறது. என்‌ விதி என்னை அமைக்கிறது. யமன்‌ 
என்னைத்‌ தேடிக்‌ கொண்டு பழையாறைக்குப்‌ போயிருக்கிறான்‌ என்றே நினைக்கிறேன்‌.அங்கே 
நான்‌ இல்லையென்று அறிந்ததும்‌, இவ்விடம்‌ என்னைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்து சேருவான்‌!..." 


"பிரபு! தாங்கள்‌ இப்படி மனமுடைந்து பேசக்‌ கூடாது. எங்களையெல்லாம்‌ இப்படி 
மனங்கலங்கச்‌ செய்யக்‌ கூடாது. தங்கள்‌ குல முன்னோர்கள்‌..." 


"ஆ! என்‌ குல முன்னோர்கள்‌ யமனைக்‌ கண்டு அஞ்சியதில்லையென்று சொல்லுகிறீர்‌! 
எனக்கும்‌ என்‌ குல முன்னோர்கள்‌ பலரைப்‌ போல்‌ போர்க்களத்தில்‌ முன்னணியில்‌ நின்று போர்‌ 
செய்து உயிர்‌ விடும்‌ பாக்கியம்‌ கிடைக்குமானால்‌, அத்தகைய மரணத்துக்குச்‌ சிறிதும்‌ அஞ்ச 
மாட்டேன்‌; சோர்வும்‌ கொள்ள மாட்டேன்‌. உற்சாகத்துடன்‌ வரவேற்பேன்‌. என்னுடைய பெரிய 
தகப்பனார்‌ இராஜாதித்தியர்‌ தக்கோலத்தில்‌ யானை மேலிருந்து போர்‌ புரிந்தபடியே உயிர்‌ 
நீத்தார்‌. சோழ குலத்தின்‌ வீரப்‌ புகழைத்‌ தக்கோலம்‌ போர்க்களத்தில்‌ என்றென்றும்‌ 
நிலைநாட்டினார்‌. 'யானை மேல்‌ துஞ்சிய தேவர்‌' என்று புகழ்பெற்றார்‌. நான்‌ என்ன புகழைப்‌ 
பெறுவேன்‌? 'நோய்ப்‌ படுக்கையில்‌ துஞ்சிய சுந்தர சோழன்‌' என்றுதானே பெயர்‌ பெறுவேன்‌? 
என்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார்‌, கண்டராதித்த தேவர்‌ சிவபக்தியில்‌ ஈடுபட்டு மரண 
பயத்தை விட்டிருந்தார்‌. ஸ்தல யாத்திரை செய்வதற்கு மேற்குக்‌ கடற்கரை நாடூகளுக்குப்‌ 
போனார்‌. அங்கேயே காலமானார்‌. 'மேற்கெழுந்தருளிய தேவர்‌' என்று அவரும்‌ பெயர்‌ பெற்றார்‌. 
அவரைப்‌ போன்ற சிவபக்தனும்‌ அல்ல நான்‌; ஸ்தல யாத்திரை செய்யவும்‌ இயலாதவனாகி 
விட்டேன்‌. இப்படியே எத்தனை நாள்‌ படுத்திருப்பேன்‌? என்னைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பாரமாக!...ஆனால்‌ என்‌ மனத்திற்குள்‌ ஏதோ சொல்கிறது. அதிக காலம்‌ நான்‌ 
இந்தப்‌ பூவுலகில்‌ இருக்க மாட்டேன்‌ என்று..." 


"சக்கரவர்த்தி! அரண்மனை வைத்தியர்‌ தங்களுக்கு அபாயம்‌ ஏதும்‌ இல்லை என்று 
கூறுகிறார்‌. சோதிடர்களும்‌ அபாயம்‌ இல்லையென்றே சொல்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்தச்‌ சிறு 
பிள்ளை தங்களிடம்‌ ஏதோ அபாயத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌...."' 


"ஆ! இவன்‌ காஞ்சி நகரிலிருந்து வந்த பிள்ளைதானே? ஆமாம்‌, ஏதோ அபாயம்‌ என்று 
சொன்னான்‌; எதைப்‌ பற்றிச்‌ சொன்னாய்‌, தம்பி? என்னுடைய நிலையைப்‌ பற்றியா?" 


வல்லவரையனுடைய மூளை மின்னல்‌ வேகத்தில்‌ வேலை செய்தது. 'அபாய/'த்தைப்‌ 
பற்றித்‌ தான்‌ எச்சரித்ததாக ஒப்புக்‌ கொண்டால்‌ சந்தேகங்கள்‌ ஏற்பட்டுத்‌ தனக்கு அபாயம்‌ 
நேருவது நிச்சயம்‌. அந்த இக்கட்டிலிருந்து தப்ப வேண்டும்‌. நல்லது; ஓர்‌ உபாயம்‌ செய்து 
பார்க்கலாம்‌. இலக்கணத்தைத்‌ துணையாகக்‌ கொண்டு நெடிலைக்‌ குறில்‌ ஆக்கலாம்‌! 


139 


"சக்கரவர்த்திப்‌ பெருமானே! அபாயத்தைப்‌ பற்றிச்‌ சொல்வதற்கு நான்‌ யார்‌? நம்‌ வீர 
தளபதி சின்னப்‌ பழுவேட்டரையரும்‌, அரண்மனை வைத்தியரும்‌, சாவித்திரி அம்மனையொத்த 
மகாராணியும்‌ இருக்கும்‌ போது என்ன அபாயம்‌ வந்துவிடும்‌? 'அபயம்‌' 'அபயம்‌' என்று தங்களிடம்‌ 
நான்‌ முறையிட்டுக்‌ கொண்டேன்‌. பழைய வாணர்‌ குலத்துக்கு நான்‌ ஒரு அறியா சிறுவன்தான்‌ 
இப்போது பிரதிநிதியாக மிஞ்சியிருக்கிறேன்‌. தங்கள்‌ திருப்புதல்வர்‌ மனம்‌ மகிழும்படி சோழப்‌ 
பேரரசுக்குத்‌ தொண்டு புரிந்து வருகிறேன்‌. எங்கள்‌ பழைய பூர்வீக ராஜ்யத்தில்‌ ஒரு சிறு 
பகுதியையாவது அடியேனுக்குத்‌ திருப்பிக்‌ கொடுக்க அருள்புரிய வேண்டும்‌. அரசர்க்கரசே! 
அபயம்‌! அபயம்‌! இந்த அறியாச்‌ சிறுவன்‌ தங்கள்‌ அபயம்‌!" என்று வல்லவரையன்‌ மூச்சு விடாமல்‌ 
படபடவென்று பேசி நிறுத்தினான்‌. 


இதைக்‌ கேட்ட பழுவேட்டரையரின்‌ முகம்‌ சுருங்கியது. சுந்தர சோழரின்‌ முகம்‌ மீண்டும்‌ 
மலர்ந்தது. மகாராணியின்‌ முகத்தில்‌ கருணை ததும்பியது. 


"இந்தப்‌ பிள்ளை பிறந்தவுடனே சரஸ்வதி தேவி இவனுடைய நாவில்‌ எழுதி விட்டாள்‌ 
போலும்‌! இவனுடைய வாக்குவன்மை அதிசயமாயிருக்கிறது!'' என்றாள்‌ தேவி. 


இதுதான்‌ சமயம்‌ என்று வந்தியத்தேவன்‌, "தாயே! தாங்கள்‌ எனக்காகப்‌ பரிந்து ஒரு 
வார்த்தை சொல்லவேணும்‌. நான்‌ தாய்‌ தந்தையற்ற அநாதை; வேறு ஆதரவு 
அற்றவன்‌.என்னுடைய வேண்டுகோளை நானேதான்‌ வெளியிட்டாக வேண்டும்‌. பக்தனுக்குப்‌ 
பரிந்து பார்வதி தேவி பரமசிவனாரிடமும்‌, லக்ஷமிதேவி மகாவிஷ்ணுவிடமும்‌ பேசுவது போல்‌ 
தாங்கள்‌ எனக்காகப்‌ பேச வேண்டும்‌. எங்கள்‌ பூர்வீக அரசில்‌ ஒரு பத்துக்‌ கிராமத்தை திரும்பக்‌ 
கொடுத்தாலும்‌ போதும்‌ நான்‌ மிகவும்‌ திருப்தி அடைவேன்‌!" என்றான்‌. 


இதையெல்லாம்‌ கேட்கக்‌ கேட்கச்‌ சுந்தர சோழருக்கு ஒரே வியப்பும்‌ 
மகிழ்ச்சியுமாயிருந்தது. அவர்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரைப்‌ பார்த்து, "தளபதி! இந்த 
இளைஞனை எனக்கு ரொம்பவும்‌ பிடித்திருக்கிறது. தேவியின்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌, இவனை 
மூன்றாவது பிள்ளையாகச்‌ சுவீகாரம்‌ எடுத்துக்‌ கொண்டுவிடலாமா என்றே யோசிப்பதாகத்‌ 
தெரிகிறது. இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கலாம்‌ அல்லவா? அதில்‌ ஒன்றும்‌ 
கஷ்டம்‌ இராதே? உமது அபிப்பிராயம்‌ என்ன?" என்றார்‌. 


"இதில்‌ அடியேனுடைய அபிப்பிராயத்துக்கு இடம்‌ என்ன இருக்கிறது? இளவரசர்‌ 
கரிகாலரின்‌ கருத்தையல்லவோ அறிய வேண்டும்‌?" என்றார்‌ தஞ்சைக்‌ கோட்டைத்‌ தளபதி. 


"சக்கரவர்த்தி! இளவரசரைக்‌ கேட்டால்‌, பழுவூர்த்தேவரைக்‌ கேட்க வேண்டும்‌ என்று 
சொல்கிறார்‌. பழுவூர்த்தேவரோ இளவரசரைக்‌ கேட்க வேண்டும்‌ என்கிறார்‌. இரண்டு பேருக்கும்‌ 
நடுவில்‌ என்‌ கோரிக்கை..." 


"பிள்ளாய்‌! நீ கவலைப்படாதே! இரண்டு பேரையும்‌ சேர்த்து வைத்துக்‌ கொண்டே 
கேட்டு விடலாம்‌!" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


பிறகு சின்னப்‌ பழுவேட்டரையரைப்‌ பார்த்து, "தளபதி! இளவரசனிடமிருந்து இந்தப்‌ 
பிள்ளை ஓலை கொண்டு வந்தான்‌. பழையபடி காஞ்சிக்கு நான்‌ வரவேண்டும்‌ என்றுதான்‌ 
ஆதித்தன்‌ ஓலையில்‌ எழுதிமிருக்கிறான்‌.அங்கே புதிதாய்ப்‌ பொன்‌ மாளிகை 
கட்டியிருக்கிறானாம்‌. அதில்‌ நான்‌ சில நாளாவது தங்க வேண்டுமாம்‌!" என்றார்‌. 


"தங்கள்‌ சித்தம்‌ எப்படியோ, அப்படியே செய்கிறது!" என்றார்‌ கோட்டைத்‌ தளபதி. 


"ஆ! என்னுடைய சித்தம்‌ எப்படியோ அப்படி நீர்‌ நடத்துவீர்‌. ஆனால்‌ என்‌ கால்கள்‌ 
மறுக்கின்றன. காஞ்சிக்குப்‌ பிரயாணம்‌ செய்வது இயலாத காரியம்‌. அரண்மனைப்‌ பெண்டுகளைப்‌ 


140 


போல்‌ பல்லக்கில்‌ ஏறித்‌ திரைபோட்டுக்‌ கொண்டு யாத்திரை செய்வதென்பதை நினைத்தாலே 
எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலனை இங்கே வந்து விட்டுப்‌ போகும்படிதான்‌ 
மறு ஓலை எழுதிக்‌ கொடுக்க வேண்டும்‌..." 


"இளவரசர்‌ இச்சமயம்‌ காஞ்சியை விட்டு இங்கு வரலாமா? வடதிசையில்‌ நம்‌ 
பகைவர்கள்‌ இன்னும்‌ பலசாலிகளாக இருக்கிறார்களே!" 


"பார்த்திபேந்திரனும்‌ மலையமானும்‌ அங்கிருந்து பார்த்துக்‌ கொள்வார்கள்‌. இளவரசன்‌ 
இச்சமயம்‌ இங்கே என்‌ பக்கத்தில்‌ இருக்க வேண்டும்‌ என்று என்‌ உள்ளத்தில்‌ ஏதோ 
சொல்கிறது. அது மட்டுமல்ல; ஈழ நாட்டுக்குச்‌ சென்றிருக்கும்‌ இளங்கோவையும்‌ உடனே இங்கு 
வந்து சேரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும்‌. இரண்டு பேரையும்‌ வைத்துக்‌ கொண்டு ஒரு 
முக்கியமான விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசி முடிவு செய்ய விரும்புகிறேன்‌. அருள்மொழி இங்கு 
வரும்போது ஈழப்‌ படைக்கு உணவு அனுப்புவது பற்றி உங்கள்‌ ஆட்சேபத்தையும்‌ அவனிடம்‌ 
தெரிவிக்கலாம்‌..." 


"சக்கரவர்த்தி! மன்னிக்க வேண்டும்‌. ஈழத்துக்கு உணவு அனுப்புவதை நான்‌ 
ஆட்சேபிக்கவில்லை. தனதான்யாதிகாரியும்‌ ஆட்சேபிக்கவில்லை.சோழ நாட்டுக்‌ குடிமக்கள்‌ 
ஆட்சேபிக்கிறார்கள்‌. சென்ற அறுவடையில்‌ சோழ நாட்டில்‌ விளைவு குறைந்து விட்டது. 
நம்முடைய மக்களுக்கே போதாமலிருக்கும்போது, இலங்கைக்குக்‌ கப்பல்‌ கப்பலாக அரிசி 
அனுப்புவதை மக்கள்‌ ஆட்சேபிக்கிறார்கள்‌! தற்போது வாய்க்குள்‌ முணுமுணுக்கிறார்கள்‌. 
கொஞ்ச நாள்‌ போனால்‌, மக்களின்‌ கூச்சல்‌ பலமாகும்‌. தங்கள்‌ உடல்நிலையைப்‌ பாதிக்கும்படி 
இந்த அரண்மனைக்குள்ளேயும்‌ அவர்களுடைய கூச்சல்‌ வந்து கேட்கும்‌!..." 


"குடிமக்கள்‌ ஆட்சேபிக்கிற காரியத்தைச்‌ செய்ய அருள்மொழி ஒரு நாளும்‌ விரும்ப 
மாட்டான்‌. எல்லாவற்றுக்கும்‌, அவன்‌ ஒரு தடவை இங்கு வந்து விட்டுப்‌ போகட்டும்‌. பெரிய 
பழுவேட்டரையர்‌ வந்ததும்‌ இலங்கைக்கு ஆள்‌ அனுப்புவது பற்றி முடிவு செய்யலாம்‌; அவர்‌ 
எப்போது திரும்புகிறார்‌?" 


" இன்று இரவு கட்டாயம்‌ வந்து விடூவார்‌!"' 


"காஞ்சிக்கும்‌ நாளைய தினம்‌ ஓலை எழுதி அனுப்பலாம்‌. இந்தப்‌ பிள்ளையினிடமே 
அந்த ஓலையையும்‌ கொடுத்தனுப்பலாம்‌ அல்லவா?" 


"இந்தச்‌ சிறுவன்‌ காஞ்சியிலிருந்து ஒரே மூச்சில்‌ வந்திருக்கிறான்‌. சில நாள்‌ இவன்‌ 
இங்கேயே தங்கி இளைப்பாறி விட்டுப்‌ போகட்டும்‌. வேறு ஆளிடம்‌ ஓலையைக்‌ 
கொடுத்தனுப்பலாம்‌." 


"அப்படியே செய்க. இளவரசன்‌ வருகிற வரையிலே கூட இவன்‌ இங்கேயே 
இருக்கலாம்‌!" 


இச்சமயம்‌ மலையமான்‌ மகள்‌ எழுந்து நிற்கவே, சின்னப்‌ பழுவேட்டரையர்‌, "இன்று 
அதிக நேரம்‌ தங்களுக்குப்‌ பேசும்‌ சிரமம்‌ கொடுத்து விட்டேன்‌. மன்னிக்க வேணும்‌. தேவி 
எச்சரிக்கை செய்யும்‌ வரையில்‌ நீண்டு விட்டது!" என்று சொன்னார்‌. 


"தளபதி! இந்தப்‌ பிள்ளை நம்‌ விருந்தாளி. இவனுக்கு வேண்டிய வசதிகள்‌ செய்து 
கொடுங்கள்‌. சக்கரவர்த்திக்கு மட்டும்‌ உடம்பு சரியாயிருந்தால்‌, இவனைத்‌ தமது 
அரண்மனையிலேயே இருக்கச்‌ சொல்லியிருக்கலாம்‌!' என்றாள்‌ மலையமான்‌ மகள்‌. 


141 


"நான்‌ கவனித்துக்‌ கொள்கிறேன்‌, தாயே! தங்களுக்கு அந்தக்‌ கவலை வேண்டாம்‌. 
நன்றாய்க்‌ கவனித்துக்‌ கொள்கிறேன்‌!" என்றார்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌. அப்போது அவரை 
அறியாமலே அவருடைய ஒரு கை மீசையைத்‌ தொட்ட முறுக்கிற்று. 


முப்பதாம்‌அத்தியாயம்‌ 
சித்திர மண்டபம்‌ 


சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ வந்தியத்தேவனைத்‌ தம்முடன்‌ ஆஸ்தான மண்டபத்துக்கு 
அழைத்துப்‌ போனார்‌. சக்கரவர்த்தியிடம்‌ அவன்‌ கூறியது என்ன என்பதைப்‌ பற்றி அவன்‌ சொன்ன 
சமாதானம்‌ அவருக்கு அவ்வளவாகப்‌ பூரண திருப்தி அளிக்கவில்லை. சக்கரவர்த்தியைத்‌ 
தனியாகப்‌ போய்ப்‌ பார்க்கும்படி அவனுக்கு அனுமதி அளித்தது ஒருவேளை தவறோ என்றும்‌ 
தோன்றியது. ஆதித்த கரிகாலரிடமிருந்து வந்தவனாதலால்‌, அவனைப்‌ பற்றிச்‌ சந்தேகிக்க 
வேண்டியது முறை. ஆனால்‌ தமையனார்‌ முத்திரை மோதிரத்துடன்‌ அனுப்பியுள்ளபடியால்‌ 
சந்தேகிக்க இடமில்லை. ஆகா! இம்மாதிரி காரியங்களில்‌ பெரியவருக்கு வேறொருவர்‌ 
ஜாக்கிரதை சொல்லித்தர வேண்டுமா, என்ன? ஆனாலும்‌, தாம்‌ திடீரென்று தரிசன மண்டபத்து 
க்குள்‌ சென்ற பொழுது அவ்வாலிபன்‌ தயங்கி நின்று பயந்தவன்‌ போல்‌ விழித்தது அவர்‌ கண்‌ 
முன்னால்‌ தோன்றியது. "அபாயம்‌! அபாயம்‌!" என்று அவன்‌ கூவியது நன்றாகக்‌ காதில்‌ 
விழுந்ததாக ஞாபகம்‌ வந்தது. "அபயம்‌" என்று சொல்லியிருந்தால்‌, அது தம்‌ காதில்‌ "அபாயம்‌" 
என்று விழுந்திருக்கக்கூடியது சாத்தியமா? எல்லாவற்றுக்கும்‌ இவனை உடனே திருப்பி 
அனுப்பாமலிருப்பது நல்லது. தமையனார்‌ வந்த பிறகு இவனைப்‌ பற்றி நன்றாய்த்‌ தெரிந்து 
கொண்டு பிறகு உசிதமானதைச்‌ செய்யலாம்‌. இம்மாதிரி தீரனாகிய வாலிபனை நாம்‌ நம்முடைய 
அந்தரங்கக்‌ காவற்‌ படையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ பார்க்க வேண்டும்‌. சமயத்தில்‌ 
உபயோகமாயிருப்பான்‌. ஏன்‌? இவனுக்கு இவனுடைய முன்னோர்களின்‌ பழைய அரசில்‌ ஒரு 
பகுதியை வாங்கிக்‌ கொடுத்தாலும்‌ கொடுக்கலாம்‌. இம்மாதிரி பிள்ளைகளுக்கு ஒருமுறை உதவி 
செய்து விட்டால்‌, அப்புறம்‌ என்றைக்கும்‌ நமக்குக்‌ கட்டுப்பட்டு நன்றியுடனிருப்பார்கள்‌. 
ஒருவேளை, இவன்‌ உறுதியான விரோதி என்று ஏற்பட்டு விட்டால்‌, அதற்குத்‌ தக்க ஏற்பாடு 
செய்ய வேண்டும்‌; எதற்கும்‌ தமையனார்‌ வந்து சேரட்டும்‌ பார்க்கலாம்‌. 


ஆஸ்தான மண்டபம்‌ சென்றதும்‌ வந்தியத்தேவன்‌ அப்புறமும்‌ இப்புறமும்‌ ஆவலுடன்‌ 
பார்க்கத்‌ தொடங்கினான்‌. தளபதியிடம்‌ தான்‌ ஓலையை எடுத்துக்‌ கொடுத்த இடத்தில்‌ உற்று 
உற்று நன்றாகப்‌ பார்த்தான்‌. தப்பித்‌ தவறி இன்னொரு ஓலை,-- அந்த முக்கியமான ஓலை 
கிடக்கிறதா என்றுதான்‌. அதை மட்டும்‌ கண்டுபிடிக்க முடியாவிட்டால்‌, தன்னைப்‌ போன்ற மூடன்‌ 
வேறு யாரும்‌ இருக்க முடியாது! உலகமே புகழும்‌ சோழ குலத்து அரசிளங்குமரியைத்‌ தான்‌ 
பார்க்க முடியாமலே போய்விடும்‌. ஆதித்த கரிகாலர்‌ தன்னிடம்‌ ஒப்புவித்த பணியில்‌ சரி 
பாதியைச்‌ செய்ய முடியாமலே போய்விடும்‌. 


சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ அங்கிருந்த ஏவலாளர்களில்‌ ஒருவனைப்‌ பார்த்து, "இந்தப்‌ 
பிள்ளையை நமது அரண்மனைக்கு அழைத்துக்‌ கொண்டு போ! விருந்தாளி விடுதியில்‌ வைத்து 
வேண்டிய வசதிகள்‌ செய்து கொடுத்துப்‌ பார்த்துக்கொள்‌! நான்‌ வரும்‌ வரையில்‌ அங்கேயே 
இரு!" என்றார்‌. 


வந்தியத்தேவனும்‌ ஏவலாளனும்‌ வெளியே சென்ற உடன்‌, இன்னொருவன்‌ தளபதியிடம்‌ 
பயபக்தியுடன்‌ நெருங்கி, ஒரு ஓலைச்‌ சுருளை நீட்டினான்‌. "இங்கிருந்து தரிசன மண்டபத்து 
க்குப்‌ போகும்‌ வழியில்‌ இது கிடந்தது. இப்போது சென்ற அந்தப்‌ பையனுடைய மடியிலிருந்து 
விழுந்திருக்கக்கூடும்‌!'' என்று சொன்னான்‌. 


142 


தளபதி அதை ஆர்வத்துடன்‌ வாங்கிப்‌ பிரித்துப்‌ பார்த்தார்‌. அவருடைய புருவங்கள்‌ 
நெற்றியின்‌ சரிபாதி வரையில்‌ உயர்ந்து நெரிந்தன. அவருடைய முகத்தில்‌ கொடூரமான மாறுதல்‌ 
ஒன்று உண்டாயிற்று. 


"ஆஹா! இளையபிராட்டிக்கு ஆதித்த கரிகாலர்‌ எழுதிய ஓலை. 'அந்தரங்கமான 
காரியங்களுக்கு உண்மையான வீரன்‌ ஒருவன்‌ -- நினைத்த காரியத்தை முடிக்கக்‌ கூடிய தீரன்‌,-- 
வேண்டும்‌ என்று கேட்டிருந்தாயல்லவா? அதற்காக இவனை அனுப்பியிருக்கிறேன்‌. இவனைப்‌ 
பூரணமாக நம்பி எந்த முக்கியமான காரியத்தையும்‌ ஒப்புவிக்கலாம்‌' என்று இளவரசர்‌ தம்‌ 
கைப்பட எழுதியிருக்கிறார்‌.ஆ! இதில்‌ ஏதோ மர்மம்‌ இருக்கிறது. இந்த ஓலையைப்‌ பற்றிப்‌ 
பெரியவருக்குத்‌ தெரியுமோ, என்னவோ? இவன்‌ விஷயத்தில்‌ இன்னும்‌ அதிக 
ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌!" என்று கோட்டைத்‌ தளபதி தமக்குள்ளே சொல்லிக்‌ 
கொண்டார்‌. ஓலையைப்‌ பொறுக்கிக்‌ கொண்டு வந்தவனை அழைத்துக்‌ காதோடு சில 
விஷயங்களைக்‌ கூறினார்‌; அவனும்‌ உடனே புறப்பட்டுச்‌ சென்றான்‌. 


2K 2K 2K 2K 2K 2K 2K DR 2K 2K PR IRR DR IRR 


சின்ன பழுவேட்டரையரின்‌ மாளிகையில்‌ வந்தியத்தேவனுக்கு ஆசார உபசாரங்கள்‌ 
பலமாக நடந்தன. அவனைக்‌ குளிக்கச்‌ செய்து, புதிய உடைகள்‌ அணிந்து கொள்ளக்‌ 
கொடுத்தார்கள்‌. நல்ல உடைகள்‌ அணிந்து கொள்வதில்‌ பிரியமுள்ள வந்தியத்தேவனும்‌ 
குதூகலத்தில்‌ ஆழ்ந்தான்‌. காணாமற்போன ஓலையைப்‌ பற்றிய கவலையைக்‌ கூட மறந்து 
விட்டான்‌. புது உடை உடுத்திய பின்னர்‌ இராஜபோகமான அறுசுவைச்‌ சிற்றுண்டிகளை 
அளித்தார்கள்‌. பசித்திருந்த வந்தியத்தேவன்‌ அவற்றை ஒரு கை பார்த்தான்‌. பின்னர்‌, அவனைச்‌ 
சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ மாளிகையின்‌ சித்திர மண்டபத்துக்கு அழைத்துச்‌ சென்றார்கள்‌. 
"தளபதி வருகிற வரையில்‌ இந்த மண்டபத்திலுள்ள அபூர்வ சித்திரங்களைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கலாம்‌!" என்றார்கள்‌. இவ்விதம்‌ சொல்லிவிட்டு, காவலர்கள்‌ மூன்று பேர்‌ 
மண்டபத்தின்‌ வெளியில்‌ உட்கார்ந்து அரட்டை அடித்துக்‌ கொண்டே சொக்கட்டான்‌ ஆடத்‌ 
தொடங்கினார்கள்‌. 


சோழ குலத்தின்‌ புதிய தலைநகரமான தஞ்சைபுரி அந்த நாளில்‌ சிற்ப சித்திரக்‌ 
கலைக்குப்‌ பெயர்‌ பெற்றதாயிருந்தது. திருவையாற்றில்‌ இசைக்‌ கலையும்‌ நடனக்‌ கலையும்‌ 
வளர்ந்தது போல்‌ தஞ்சையில்‌ சிற்ப சித்திரக்‌ கலைகள்‌ வளர்ந்து வந்தன. 


முக்கியமாக, சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ மாளிகையில்‌ இருந்த சித்திர மண்டபம்‌ மிகப்‌ 
பிரசித்தி அடைந்திருந்தது. அந்த மண்டபத்துக்குள்‌ இப்போது வந்தியத்தேவன்‌ பிரவேசித்தான்‌. 
சுவர்களில்‌ பல அழகிய வர்ணங்களில்‌ தீட்டியிருந்த அற்புதமான சித்திரங்களைப்‌ பார்த்துப்‌ 
பார்த்துப்‌ புளகாங்கிதம்‌ அடைந்தான்‌. அந்த ஆனந்தத்தில்‌ தன்னை மறந்தான்‌; தான்‌ வந்த 
முக்கியமான காரியத்தையும்‌ கூட மறந்தான்‌. 


சோழ வம்சத்தின்‌ பூர்வீக அரசர்களையும்‌ அவர்களுடைய வாழ்க்கைச்‌ சம்பவங்களையும்‌ 
சித்தரிக்கும்‌ காட்சிகள்‌ அவனுடைய கவனத்தைக்‌ கவர்ந்து பரவசமடையச்‌ செய்தன. 
முக்கியமாக, சென்ற நூறு வருஷத்துச்‌ சோழர்களின்‌ சரித்திரம்‌ அந்தச்‌ சித்திர மண்டபத்தின்‌ 
பெரும்‌ பகுதியை ஆக்ரமித்துக்‌ கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுக்கு அதிகமான ஆர்வத்தை 
உண்டாக்கிய சித்திரங்களும்‌ அவைதாம்‌. 


இந்தக்‌ கட்டத்தில்‌, சென்ற நூறு வருஷமாகப்‌ பழையாறையிலும்‌ தஞ்சையிலும்‌ இருந்து 
அரசு புரிந்த சோழ மன்னர்களின்‌ வம்ச பரம்பரையை வாசகர்களுக்குச்‌ சுருக்கமாக 
ஞாபகப்படுத்த விரும்புகிறோம்‌. இனி இந்தக்‌ கதையில்‌, மேலே வரும்‌ நிகழ்ச்சிகளை அறிந்து 
கொள்வதற்கு இதைத்‌ தெரிந்து கொள்வது மிக்க உபயோகமாயிருக்கும்‌. 


143 


தொண்ணூற்றாறு போர்க்‌ காயங்களைத்‌ தன்‌ திருமேனியில்‌ ஆபரணங்களாகப்‌ பூண்ட 
விஜயாலய சோழனைப்‌ பற்றி முன்னமே கூறியிருக்கிறோம்‌. 


சோழ மன்னர்கள்‌ பரகேசரி, இராஜகேசரி என்னும்‌ பட்டங்களை மாறி மாறிப்‌ புனைந்து 
கொள்வது வழக்கம்‌.பரகேசரி விஜயாலயனுக்குப்‌ பிறகு அவனுடைய புதல்வன்‌ ராஜகேசரி 
ஆதித்த சோழன்‌ பட்டத்துக்கு வந்தான்‌. அவன்‌ தந்தைக்குத்‌ தகுந்த தனயனாக விளங்கினான்‌. 
முதலில்‌ அவன்‌ பல்லவர்‌ கட்சியில்‌ நின்று பாண்டியனைத்‌ தோற்கடித்துச்‌ சோழ ராஜ்யத்தை 
நிலைப்படுத்திக்‌ கொண்டான்‌. பிறகு, பல்லவன்‌ அபராஜிதவர்மனோடு போர்‌ தொடுத்தான்‌. 
யானை மீது அம்பாரியில்‌ இருந்து போர்‌ புரிந்த அபராஜிதவர்மன்‌ மீது ஆதித்த சோழன்‌ தாவிப்‌ 
பாய்ந்து அவனைக்‌ கொன்று தொண்டை மண்டலத்தை வசப்படுத்தினான்‌. பிறகு கொங்கு 
மண்டலமும்‌ இவன்‌ ஆட்சிக்குள்‌ வந்தது. ஆதித்தன்‌ சிறந்த சிவபக்தன்‌. காவிரி ஆறு 
உற்பத்தியாகும்‌ ஸஹ்ய மலையிலிருந்து அப்புண்ணிய நதி கடலில்‌ கலக்கும்‌ இடம்‌ வரையில்‌ 
ஆதித்த சோழன்‌ பல சிவாலயங்களை எடுப்பித்தான்‌. 


இராஜகேசரி ஆதித்த சோழனுக்குப்‌ பிறகு பரகேசரி பராந்தகன்‌ பட்டத்துக்கு 
வந்தான்‌. நாற்பத்தாறு ஆண்டு காலம்‌ அரசு புரிந்தான்‌. இமயத்தில்‌ புலிச்‌ சின்னம்‌ பொறித்த 
கரிகால்‌ பெருவளத்தானுக்குப்‌ பின்னர்‌ சோழ வம்சத்தில்‌ மாபெரும்‌ மன்னன்‌ பராந்தகன்தான்‌. 
வீரநாராயணன்‌, பண்டிதவத்சலன்‌, குஞ்சரமல்லன்‌, சூரசிகாமணி என்பன போன்ற பல பட்டப்‌ 
பெயர்கள்‌ அவனுக்கு உண்டு. "மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்டவன்‌" என்ற பட்டமும்‌ உண்டு. இந்த 
முதற்‌ பராந்தகன்‌ காலத்திலேயே சோழ சாம்ராஜ்யம்‌ கன்யாகுமரியிலிருந்து கிருஷ்ணாநதி 
வரையில்‌ பரவியது. ஈழ நாட்டிலும்‌ சிறிது காலம்‌ புலிக்கொடி பறந்தது. தில்லைச்‌ சிற்றம்பலத்து 
க்குப்‌ பொன்‌ கூரை வேய்ந்து புகழ்பெற்ற பராந்தகனும்‌ இவனேதான்‌. இவனுடைய ஆட்சியின்‌ 
இறுதி நாட்களில்‌ சோழ சாம்ராஜ்யத்துக்குச்‌ சில பேரபாயங்கள்‌ வந்தன. அந்த நாளில்‌ வடக்கே 
பெருவலி படைத்திருந்த இராஷ்டிரகூடர்கள்‌ சோழர்களுடைய பெருகி வந்த பலத்தை ஒடுக்க 
முனைந்தார்கள்‌. சோழ சாம்ராஜ்யத்தின்‌ மீது படை எடுத்து வந்து ஓரளவு வெற்றியும்‌ 
அடைந்தார்கள்‌. 


பராந்தகச்‌ சக்கரவர்த்திக்கு மூன்று புதல்வர்கள்‌ உண்டு. இவர்களில்‌ வீராதி வீரனாக 
விளங்கியவன்‌ மூத்த புதல்வனாகிய இராஜாதித்யன்‌ என்பவன்‌. வடநாட்டுப்‌ படையெடுப்பை 
எதிர்பார்த்து இராஜாதித்யன்‌ திருமுனைப்பாடி நாட்டில்‌ பெரும்‌ சைன்யத்துடன்‌ பல காலம்‌ 
தங்கியிருந்தான்‌. தன்‌ தந்தையின்‌ பெயர்‌ விளங்கும்படி வீரநாராயண ஏரி எடுத்தான்‌. 
அரக்கோணத்துக்கு அருகில்‌ தக்கோலம்‌ என்னுமிடத்தில்‌ சோழ சைன்யத்துக்கும்‌ 
இராஷ்டிரகூடப்‌ படைகளுக்கும்‌ பயங்கரமான பெரும்‌ போர்‌ நடந்தது. இந்தப்‌ போரில்‌ எதிரிப்‌ 
படைகளை அதாஹதம்‌ செய்து தன்‌ வீரப்‌ புகழை நிலைநாட்டிய பிறகு, இராஜாதித்யன்‌ 
போர்க்களத்தில்‌ உயிர்‌ துறந்து வீர சொர்க்கம்‌ அடைந்தான்‌. இவனும்‌ பல்லவ 
அபராஜிதவர்மனைப்‌ போல்‌ யானை மீதிருந்து போர்‌ புரிந்து யானை மேலிருந்தபடியே 
இறந்தபடியால்‌, இவனை "ஆனைமேல்‌ துஞ்சிய தேவன்‌" என்று கல்வெட்டுச்‌ சாஸனங்கள்‌ 
போற்றிப்‌ புகழ்கின்றன. 


இராஜாதித்யன்‌ மட்டும்‌ இறந்திராவிட்டால்‌, அவனே பராந்தக சக்கரவர்த்திக்குப்‌ பிறகு 
சோழ சிம்மாசனம்‌ ஏறியிருக்க வேண்டும்‌. இவனுடைய சந்ததிகளே இவனுக்குப்‌ பின்னர்‌ 
முறையாகப்‌ பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும்‌. 


ஆனால்‌ இளவரசன்‌ இராஜாதித்யன்‌ பட்டத்துக்கு வராமலும்‌ சந்ததியில்லாமலும்‌ 
இறந்துவிடவே, இவனுடைய இளைய சகோதரர்‌ கண்டராதித்த தேவர்‌ தந்தையின்‌ 
விருப்பத்தின்படி இராஜகேசரி பட்டத்துடன்‌ சிங்காதனம்‌ ஏறினார்‌. 


இவர்‌ தமது தந்தையையும்‌ பாட்டனையும்‌ போலவே சிவபக்தி மிகுந்தவர்‌. அத்துடன்‌ 
தமிழன்பு மிக்கவர்‌. உண்மையில்‌ இவருக்கு இராஜ்யம்‌ ஆளுவதில்‌ அவ்வளவு சிரத்தையே 
இருக்கவில்லை. ஆலய வழிபாட்டிலும்‌ தமிழ்‌ இன்பத்திலும்‌ அதிகமாக ஈடுபட்டிருந்தார்‌. 


144 


மகான்களாகிய நாயன்மார்களைப்‌ பின்பற்றிச்‌ சிவபெருமான்‌ மீது துதிப்பாடல்கள்‌ பாடினார்‌. 
'திருவிசைப்பா' என்று வழங்கும்‌ இப்பாடல்களில்‌ கடைசிப்‌ பாட்டில்‌ இவர்‌ தம்மைப்‌ பற்றியே 
பின்வருமாறு சொல்லிக்‌ கொண்டிருக்கிறார்‌: 


"சீரான்மல்கு தில்லைச்‌ செம்பொன்‌ 
அம்பலத்தாடி தன்னைக்‌ 

காரார்‌ சோலைக்‌ கோழி வேந்தன்‌ 
தஞ்சையர்கோன்‌ கலந்த 

ஆராவின்‌ சொற்‌ கண்டராதித்தன்‌ 
அருந்தமிழ்‌ மாலை வல்லார்‌ 

பேரா உலகிற்‌ பெருமை யோடும்‌ 
பேரின்ப மெய்துவரே!" 


விஜயாலயனுக்குப்‌ பிற்பட்ட சோழ மன்னர்கள்‌ பழையாறையிலும்‌ தஞ்சையிலும்‌ 
வசித்தபோதிலும்‌ பூர்வீகச்‌ சோழத்‌ தலைநகர்‌ உறையூர்‌ என்னும்‌ பாத்தியதையை 
விட்டுவிடவில்லை. உறையூருக்கு இன்னொரு பெயர்‌ கோழி என்பதாகும்‌. ஆகையால்‌ சோழ 
மன்னர்கள்‌ தங்களைக்‌ "கோழி வேந்தர்‌" என்று சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 


கண்டராதித்த தேவர்‌ சிம்மாசனத்திலிருந்து பெயரளவில்‌ அரசு புரிந்தபோதிலும்‌, 
உண்மையில்‌ அவருடைய இளைய சகோதரனாகிய அரிஞ்சயன்‌ தான்‌ இராஜ்ய விவகாரங்களைக்‌ 
கவனித்து வந்தான்‌. இராஜாதித்யனுக்குத்‌ துணையாக அரிஞ்சயன்‌ திருநாவலூர்‌ முதலிய 
இடங்களில்‌ சைன்யங்களுடன்‌ தங்கியிருந்தான்‌. இராஷ்டிரகூடர்களுடன்‌ வீரப்‌ போர்‌ 
நடத்தினான்‌. தக்கோலத்தில்‌ சோழ சைன்யத்துக்கு நேர்ந்த பெருந்தோல்வியை விரைவிலேயே 
வெற்றியாக மாற்றிக்‌ கொண்டான்‌. இராஷ்டிரகூடர்‌ படையெடுப்பைத்‌ தென்பெண்ணைக்கு 
அப்பாலேயே தடுத்து நிறுத்தினான்‌. 


எனவே, இராஜகேசரி கண்டராதித்த சோழர்‌ தம்‌ தம்பி அரிஞ்சயனுக்கு யுவராஜ பட்டம்‌ 
சூட்டி, அவனே தமக்குப்‌ பின்‌ சோழ சிங்காதனத்துக்கு உரியவன்‌ என்றும்‌ நாடறியத்‌ தெரிவித்து 
விட்டார்‌. 


இவ்விதம்‌ கண்டராதித்தர்‌ முடிவு செய்ததற்கு இன்னொரு முக்கியக்‌ காரணமும்‌ 
இருந்தது. இவருடைய மூத்த மனைவி இவர்‌ பட்டத்துக்கு வருவதற்கு முன்பே காலமாகி 
விட்டாள்‌. பிறகு வெகு காலம்‌ கண்டராதித்தர்‌ மணம்‌ புரிந்து கொள்ளவில்லை. ஆனால்‌ 
இவருடைய தம்பி அரிஞ்சயனுக்கோ அழகிலும்‌ அறிவிலும்‌ ஆற்றலிலும்‌ சிறந்த புதல்வன்‌ 
இருந்தான்‌. பாட்டனாரின்‌ பராந்தகன்‌ என்னும்‌ பெயரையும்‌, மக்கள்‌ அளித்த சுந்தர சோழன்‌ 
என்னும்‌ காரணப்‌ பெயரையும்‌ சூட்டிக்‌ கொண்டிருந்தான்‌. எனவே, தமக்குப்‌ பிறகு தமது 
சகோதரன்‌ அரிஞ்சயனும்‌ அரிஞ்சயனுக்குப்‌ பிறகு அவனுடைய புதல்வன்‌ சுந்தர சோழனும்‌ 
பட்டத்துக்கு வரவேண்டும்‌ என்று கண்டராதித்தர்‌ திருவுளங்கொண்டார்‌. இந்த ஏற்பாட்டிற்குச்‌ 
சாமந்த கணத்தினர்‌, தண்டநாயகர்கள்‌ பொது ஜனப்‌ பிரதிநிதிகள்‌ எல்லாருடைய 
சம்மதத்தையும்‌ ஒருமனதாகப்‌ பெற்றுப்‌ பகிரங்கமாக உலகறியத்‌ தெரிவித்தும்‌ விட்டார்‌. 


இந்த ஏற்பாடுகள்‌ எல்லாம்‌ நடந்து முடிந்த பிறகு கண்டராதித்தரின்‌ வாழ்க்கையில்‌ ஓர்‌ 
அதிசய சம்பவம்‌ நிகழ்ந்தது.மழவரையன்‌ என்னும்‌ சிற்றரசன்‌ திருமகளை அவர்‌ சந்திக்கும்படி 
நேர்ந்தது. அந்த மங்கையர்‌ திலகத்தின்‌ அழகும்‌ அடக்கமும்‌ சீலமும்‌ சிவபக்தியும்‌ அவர்‌ 
உள்ளத்தைக்‌ கவர்ந்தன. முதிர்ந்த பிராயத்தில்‌ அந்தப்‌ பெண்மணியை மணந்து கொண்டார்‌. 
இந்தத்‌ திருமணத்தின்‌ விளைவாக உரிய காலத்தில்‌ ஒரு குழந்தையும்‌ உதித்தது. அதற்கு மது 
ராந்தகன்‌ என்று பெயரிட்டுப்‌ பாராட்டிச்‌ சீராட்டி வளர்த்தார்கள்‌. ஆனால்‌ அரசர்‌, அரசி 
இருவருமே இராஜ்யம்‌ சம்பந்தமாக முன்னம்‌ செய்திருந்த ஏற்பாட்டை மாற்ற விரும்பவில்லை. 
தம்பதிகள்‌ இருவரும்‌ சிவபக்தியிலும்‌, விரக்தி மார்க்கத்திலும்‌ ஈடுபட்டவர்களாதலால்‌ தங்கள்‌ 
அருமைப்‌ புதல்வனையும்‌ அந்த மார்க்கத்திலேயே வளர்க்க விரும்பினார்கள்‌. கேவலம்‌ இந்த 


145 


உலக சாம்ராஜ்யத்தைக்‌ காட்டிலும்‌ சிவலோக சாம்ராஜ்யம்‌ எவ்வளவோ மேலானது என்று 
நம்பியவர்களாதலால்‌, அந்தச்‌ சிவலோக சாம்ராஜ்யத்துக்கு உரியவனாக மதுராந்தகனை 
வளர்க்க ஆசைப்பட்டார்கள்‌. ஆகையால்‌ கண்டராதித்தர்‌ தமக்குப்‌ பிறகு தம்‌ சகோதரன்‌ 
அரிஞ்சயனும்‌ அவனுடைய சந்ததிகளுமே சோழ சாம்ராஜ்யத்துக்கு உரியவர்கள்‌ என்ற தமது 
விருப்பத்தைப்‌ பகிரங்கப்படூத்தி நிலைநாட்டினார்‌. எனவே, இராஜாதித்தன்‌, கண்டராதித்தர்‌ 
என்னும்‌ இரு உரிமையாளர்‌ வம்சத்தைத்‌ தாண்டி அரிஞ்சயன்‌ வம்சத்தாருக்குச்‌ சோழ 
சிங்காதனம்‌ உரிமையாயிற்று. 


கண்டராதித்தருக்குப்‌ பிறகு அதிக காலம்‌ பரகேசரி அரிஞ்சயன்‌ ஜீவிய வந்தனாக 
இருக்கவில்லை. ஒரு வருஷத்திலேயே தமையனாரைப்‌ பின்‌ தொடர்ந்து தம்பியும்‌ கைலாச 
பதவிக்குச்‌ சென்று விட்டான்‌. 


பின்னர்‌, இளவரசர்‌ சுந்தர சோழருக்கு நாட்டாரும்‌ சிற்றரசர்களும்‌ பிற அரசாங்க 
அதிகாரிகளும்‌ சேர்ந்து முடிசூட்டி மகிழ்ந்தார்கள்‌. இராஜகேசரி சுந்தர சோழரும்‌ 
அதிர்ஷ்டவசத்தினால்‌ தமக்குக்‌ கிடைத்த மகத்தான பதவியைத்‌ திறம்படச்‌ சிறப்பாக வகித்தார்‌. 
ஆட்சியின்‌ ஆரம்பக்‌ காலத்தில்‌ பல வீரப்‌ போர்கள்‌ புரிந்து பாண்டிய நாட்டையும்‌ தொண்டை 
மண்டலத்தையும்‌ மீண்டும்‌ வென்றார்‌. இராஷ்டிரக்கூடப்‌ படைகளைத்‌ தென்பெண்ணைக்‌ 
கரையிலிருந்து விரட்டி அடித்தார்‌. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்‌ புதல்வர்களான ஆதித்த 
கரி காலரும்‌ அருள்மொழி வர்மரும்‌ தந்தையை மிஞ்சக்கூடிய இணையற்ற வீரர்களாயி ருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ இருவரும்‌ தந்தைக்குப்‌ பரிபூரண உதவி செய்தார்கள்‌. அவர்கள்‌ மிகச்‌ 
சிறுபிராயத்திலேயே போருக்குச்‌ சென்று முன்னணியில்‌ நின்று போர்‌ புரிந்தார்கள்‌; அவர்கள்‌ 
சென்ற போர்முனைகளிலெல்லாம்‌ விஜயலகூடிமி சோழர்களின்‌ பக்கமே நிலைநின்று வந்தாள்‌. 


